


வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அ. வா. ஜகந்நாதன்‌ 


விற்பனை உரிமை 
அரு நிலேயாம்‌ வாலிடெட்‌ 
11/45, இராயப்பேட்டை ஹைரோடு, 
ட னத. 600 014 


அமுதம்‌230. 

"உரிமை பதிவு 

முதற்‌ பதிப்பு-- மே, 1966 
இரண்டாம்‌ பதிப்பு-ஏப்ரல்‌, 1978 





வில ரூ. 18-00 


வெளியீடு : 
வி. என்‌. சாரிடீஸ்‌, சென்னை 


பரணி & பரணி அச்சகம்‌, 3, அந்தோணி தெரு, சென்னை 14 


வரருங்கள்‌ பார்க்கலாம்‌ 

தமிழ்‌ தாடு கோயில்களுக்குப்‌ பேர்‌ போன நாடு, 
(தெய்வ பக்தியிலும்‌ சிறந்த நாடு. தெய்வங்களை நாயகர்‌ 
களாகக்‌ கொண்ட சொற்கோயில்களுக்கும்‌ குற்கோயில்‌ 
களுக்கும்‌ தலைமையான இடத்தைத்‌ தமிழ்நாட்டில்‌ 
கொடுத்து . வருகிறார்கள்‌. அன்றாட வாழ்க்கையிலும்‌, 
வாழ்க்கையின்‌ முக்கியமான நிகழ்ச்சிகளிலும்‌ தெய்வ 

உணர்ச்சி விரவி நிற்கிறது. ப ர 
இங்கே ஆழ்வார்களும்‌ நாயன்மார்களும்‌ திருவவ 
தாரம்‌ செய்து பக்தி நெறியைப்‌ பின்னும்‌ ஆழமாகவும்‌ 
விரிவாகவும்‌ வேரூன்றிப்‌ படரச்‌ .செய்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பாடிய திருப்பாடல்கள்‌ தலங்களுக்குப்‌ புதிய 
பெருமையை உண்டாக்கியுள்ளன. பாடல்‌ பெற்ற தலம்‌ 
"என்றாலே . தனிச்‌ சிறப்பு உண்டு. இந்நாட்டிலுள்ள 
"கோயில்கள்‌ தெய்வங்கள்‌ உறையும்‌ இடங்களாக மட்டும்‌ 
விளங்கவில்லை. சலைகளுக்கு உறைவிடமாகவும்‌ அவை 
உள்ளன. . சிற்பமும்‌, சங்கீதமும்‌, நடனமும்‌, உணவக்‌ 
கலையும்‌, மலரலங்காரக்‌ கலையும்‌, பொற்கலக்‌ கலையும்‌, 
இலக்கியமும்‌ கோயில்களை மையமாக வைத்துப்‌ படர்ந்து 
(வந்திருக்கின்றன. நாட்டு வரலாற்றைக்‌ தெரிந்த 
கொள்வதற்குரிய கல்வெட்டுக்களையும்‌ கோயில்களிலே 
தான்‌ காணுகிறோம்‌. நாளடைவில்‌ கோயிற்‌ இற்பமும்‌ 
வழிபாட்டு முறையும்‌ வளர்ந்துகொண்டே. வருகின்றன. 
"தமிழ்நாட்டுக்கு வரும்‌ பிற நாட்டார்‌ இந்த நாட்‌ 
டூ லுள்ள திருக்கோயில்களைக்‌ சுண்டு பிரமித்துப்‌ 
ர தல யாத்திரையைச்‌ சமய வாழ்விள்‌ 
பகுதியாகக்‌ கொண்ட இந்திய . மக்களோ இத்தலங்‌ 
களுக்குச்‌ சென்று டட சலிப்பே கொள்வதில்லை. 
ஊருக்கு ஊர்‌ ்‌' கோயில்கள்‌ இருக்கின்றன. 
“ஊறராலனோர்‌ தேவகுலம்‌” என்பது பழைய - உரையாகிரி 


1] 


யர்கள்‌ காட்டும்‌ மேற்கோள்‌ : வாச்கியம்‌. எ இருக்சோயில்‌. 
இல்லாத திருவில்‌ ஊரும்‌” என்பது அப்பர்‌ அருள்‌ 
வாக்கு. “கோயில்‌ இல்லா களரில்‌ குடியிருக்க வேண்டாம்‌?” 
என்பது பழங்காலமுதல்‌ வழங்கும்‌ மொழி. இவற்றால்‌ 
ஒவ்வோர்‌ காரிலும்‌ இருக்கோயில்‌ இருக்கவேண்டும்‌ 
என்ற வரையறை டல்‌ வாழ்வில்‌ இருந்து வருவதை 
உணரலாம்‌. 

தமிழ்நாட்டிலுள்ள கோயில்கள்‌ வ்‌, த்தனை டயும்‌ 
குரிசித்து, அந்த அந்தக்‌ கோயில்களின்‌, மாகாத்மியத்‌ 
தையும்‌, சரித்திரத்தையும்‌, அங்குள்ள இற்பச்‌ சிறப்‌ 
பையும்‌ தெரித்துகொள்ள வேண்டுமானால்‌ ஒரு மனித 
ஆயுள்‌ போதாது. கோயில்கவின்‌ சிறப்பை விரிவான 
முறையில்‌ எழுதப்‌ புகுந்தால்‌ பல. : கோயில்களுக்குத்‌ 
தனித்தனி, ஓவ்வொரு புத்தகமே எழுத வேண்டி 
விருக்கும்‌. மேல்நாட்டினரைப்‌ போன்ற கலையார்வமும்‌ 
போதிய வசதிகளும்‌ இருந்திருந்தால்‌ இத்தனை காலத்தில்‌ 
நூற்றுக்கணக்கான புத்தகங்கள்‌ வந்திருக்கலாம்‌ * 
தமிழ்ப்‌ புலவர்கள்‌ ஒவ்வொரு தலத்திற்கும்‌ புராணங்களும்‌ 
பிரபந்தங்களும்‌ பாடிக்‌ குவித்திருக்கிருர்கள்‌. அவர்களுடைய 
பக்தியையும்‌ புலமையையும்‌ விளக்கக்‌ கொண்டு அவை 
நிலவுகின்றன. இருவிலையாடற்‌ புராணம்‌, சீகாளத்திப்‌ 
புராணம்‌, . .திருக்குற்றுலத்‌ தல புராணம்‌ .முதலிய பல 
- பூராணங்கள்‌ ிறத்த. இலக்கியங்களாக விளங்குகின்றன. 
அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தில்‌ ஒரு பகுதி நமக்கு 
இருந்தால்‌, இந்தக்‌ காலத்தில்‌ விஞ்ஞானத்தின்‌ உதவியால்‌ 
நமக்குக்‌ கிடைத்திருக்கும்‌ வசதிகளை' வைத்துக்‌ கொண்டு 
பல படங்களுடன்‌ புதிய முறையில்‌. டட பற்றிய 
கூல்களை எழுதியிருக்கலாம்‌. ப 


சைவ சமயாசாரியர்களின்‌ . இிருப்பாடல்களைப்‌ பெற்ற 
தலங்கள்‌ பல. அவர்கள்‌ பாடியருளிய பாடல்கள்‌ முழுவதும்‌ 


% 


“ நமக்குக்‌ இடைக்கவில்லை. கிடைத்த அளவில்‌ தேவாரம்‌ 
பெற்ற தலங்களாக இப்போது தெரிந்து கொண்டவை, 274. 
திருஞானசம்பந்தர்‌, இருநாவுக்கரசர்‌, . சுந்தரமூர்த்திகன்‌ 
ஆய மூவரும்‌ பாடிய தலங்கள்‌ 44. இருஞான சம்பந்தரும்‌ 
இருநாவுக்கரசரும்‌ . மட்டும்‌ பாடியவை 52. திருஞான. 
சம்பந்தரும்‌ சுத்தரரும்‌ மட்டும்‌ பாடியவை 13. திருநாவுக்‌ 
கரசரும்‌ சுந்தரரும்‌ மட்டும்‌ பாடியவை 2. இவற்றையன்‌ றித்‌ 
திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள்‌ மட்டும்‌ பாடிய 
தேவாரங்களையுடையவை 1170, இருநாவுக்கரசு சுவாமிகள்‌ 
மட்டும்‌ பாடியனவ 28. சுந்தரர்‌ மட்டும்‌ பாடியவை 25. ட 

இந்த 374. தலங்களில்‌ சோழ நாட்டில்‌ உள்ளவை 
களே பெரும்பாலன. காவேரிக்கு வடக்கே. 63 தலங்‌ 
களும்‌, அவ்வாற்றுக்குத்‌ . செற்கே 127 தலங்களும்‌ ஆச 
190 தலங்கள்‌ சோழ நாட்டில்‌ உள்ளன. பாண்டி நாட்டில்‌ 
உள்ளவை 14; நடு -நாட்டுத்‌ தலங்கள்‌ 22; தொண்டை 
நாட்டுத்‌ தலங்கள்‌ 32; கொங்கு: நாட்டுத்‌ தலங்கள்‌ 7; சேஜ . 
நாட்டுத்‌ தலம்‌ 1: ஈழ நாட்டுத்‌ தலங்கள்‌ 2; துளுவ நாட்டுதீ 
தலம்‌ 1; வட நாட்டுத்தலம்‌ 5. இவை தேவாரப்‌ பஇுகங்களைப்‌ 
பெற்ற சிவத்தலங்கள்‌. டு 

' பதிகம்‌ இல்லாமல்‌: ' பஇகத்தின்‌. இடையிலே சுட்டப்‌ 

. பெற்றுவரும்‌: தலங்களை வைப்புத்‌ தலங்கள்‌ என்பார்‌. 
- அவை பல; திருவாசகத்தில்‌. கூறப்‌ பெறும்‌ தலங்கள்‌ பல... 
- அவற்றில்‌ பல இன்ன இடத்தில்‌ இருக்கின்றன. என்று 
தெரியவில்லை. 

தலங்களுக்கு “மிகச்‌ சிறப்பைத்‌ கதத்தவை அருளாளர்‌ 
கள்‌ அருளிய திருப்பாடல்கள்‌. அந்தத்‌ தலங்கள்‌ எல்லா 
வற்றையும்‌ பற்றி விரிவாகப்‌ படங்களுடன்‌" எழுதினால்‌ 
அது டப்‌ உதவியாக ஒட ப ப 


படக 


கொண்டு இல தனத ப சன்று அவற்றைப்‌ ன 


ர்‌ 


கட்டுரைகளை எழுதலாம்‌ என்ற எண்ணம்‌ எனக்கு உண்டா 
யிற்று. சைவ சமயாசாரியர்களாஇிய நால்வர்‌ திருவவதாரம்‌ 
செய்த தலங்கள்‌, அவர்கள்‌ இறைவன்‌ திருவருள்‌ 
பெற்ற. திருப்பதிகள்‌, அவர்கள்‌ இறைவனோடு கலந்த 
தலங்கள்‌ ஆகியவற்றைப்பற்றி எழுதலாம்‌ என்று வரையறை 
செய்துகொண்டேன்‌. அத்தகைய தலங்கள்‌ பதின்மூன்று. 
அவற்றிற்‌ பலவற்றிற்கு முன்பே சென்று தரிசித்திருக்கின்‌ 
றன்‌. ஆனால்‌ இப்போது: கட்டுரை எழு தவேண்டும்‌ என்ற 
நோக்கத்தோடு மீண்டும்‌ அந்தத்‌ தலங்களுக்‌ கெல்லாம்‌. 
சென்றேன்‌; தரிசித்தேன்‌; அங்குள்ள அன்பர்களிடம்‌ பல 
செய்திகளைக்‌ கேட்டுத்‌ தெரிந்துகொண்டேன்‌; அந்தத்‌ தல 
சம்பந்தமான நூல்களையும்‌ பாடல்களையும்‌ படித்தேன்‌. 
என்னுடன்‌ என்‌ நண்பரும்‌ நிழற்படக்‌ சகுலைஞருமாகிய 
மாயூரம்‌ இரு என்‌. ராமகிருஷ்ணா அவர்களையும்‌ இந்தத்‌ 
குலங்களுக்கு உடன்‌ அழைத்துச்‌ சென்றேன்‌. அவர்‌ கக்கத்‌ 
தோடு படம்‌ எடுத்தார்‌. பக்தியும்‌ பண்பும்‌ உடையவ: 
ராதலின்‌ என்னுடைய, குருத்தை க பல பல: படங்களை 
எடுத்தார்‌. 

கலைமகளில்‌ இந்தத்‌ அத்தன்‌ பற்றிய கட்டுரைகளை 
வரிசையாக எழுதி வரலானேன்‌. 1955-ஆண்டு ஜனவரி 
இதழில்‌ "தொடங்கி, 1957-ஆம்‌ அண்டு பிப்ரவரி இதழில்‌ 
நிறைவேற்‌ றினேன்‌. இருபத்து நான்கு கட்டுரைகள்‌ வந்தன. 

வெறும்‌ தல மாகாத்மியங்களாக இல்லாமல்‌ பயணக்‌ 
கட்டுரைகளைப்‌ போல அமைத்து என்னுடைய உணர்ச்சி 
களையும்‌ இடையிடையே புலப்படுத்‌தனேன்‌. . தலத்தைப்‌ 
பற்றிய நூற்‌ செய்திகளையும்‌, கர்ண பரம்பரைச்‌ "செய்தி 
சுளையும்‌, கல்வெட்டிம்‌ கண்ட வற்றையும்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டேன்‌. தேவார திருவாசகமும்‌ பெரிய புராணமும்‌ 
இந்தத்‌ தலத்தைப்‌ பற்றிய தெளிவை உண்டாக்கு 


411 


வதற்குப்‌ பெரிதும்‌ உதவின. : - இடையிடையே கவிகளின்‌ 
டப்‌ பற்றிய பேச்சும்‌ விரவி வரும்‌, 


- இவற்றைப்‌ படித்து இன்புற்ற பலர்‌ பாராட்டி எழுதி 
னார்கள்‌. இக்‌ கட்டுரைகளில்‌, ' தலங்களில்‌ உள்ள. சில 
குறைபாடுகளைக்‌ காட்டியிருந்தேன்‌. அவற்றில்‌ சிலவற்றை 
அந்தத்‌. தலத்திலுள்ளவர்கள்‌ பிறகு போக்கி விட்டார்கள்‌; 
என்‌ பயணத்தின்‌ போது: எடுத்த படங்களை இந்தப்‌ பூதி 
தகத்திற்‌ சேர்த்திருக்கிறேன்‌. இப்போது சில. ன்‌ 
களின்‌ தோற்றம்‌ வேறுபட்டிருக்கலாம்‌. 

இந்தத்‌ தலயாத்திகரயில்‌ அங்கங்கே உள்ள. கோயில்‌ 
த ர்க மிகவும்‌ அன்புடன்‌ எனக்கு உதனி செய்தார்கள்‌. 
தருமபுர ஆஇனத்தலைவர்களும்‌ இருவாவடுதுறை ஆதீனத்‌ 
தலைவர்களும்‌ இந்த முயற்சிக்கு ஆசகூறி வேண்டிய உதவிகளை. 
வழங்கினார்கள்‌. பல அன்பார்கள்‌ என்னோடு வந்து வழி. 
காட்டியும்‌ தலங்களில்‌ உள்ளவர்களுக்கு ௮ றிமுகப்படுத்‌ இயும்‌ 
நலம்‌ செய்தார்கள்‌. இவர்களுக்கெல்லாம்‌ என்‌ மனங்கனிந்த 
நன்றிய்றிவைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 

என்னுடன்‌ வந்து படங்களை எடுத்துதவிய அன்பார்‌ 
ஸ்ரீராமகிருஷ்ணா,. என்‌ உடன்பிறவா சு சகோதரர்‌. 
அவருக்கு நன்‌.றியுரை மட்டும்‌ கூறினால்‌. போதாது. அவருக்கு 
எல்லா நன்மைகளும்‌ உண்டாக வேண்டும்‌ என்று வாழ்த்து. 
கிறேன்‌. ப 

- இந்தப்‌ புத்தகம்‌ முன்பே  வெளிவத்திருக்க வேண்டும்‌. 
எழுதி எட்டு ஆண்டுகளுக்குப்‌ பிறகே வருகிறது. இப்போ 
தேனும்‌' வெளியாக இறைவன்‌ திருவருள்‌ பாலித்தததற்காக 
அவன்‌ திருவடிகளை இறைஞ்ச வாழ்த்துகிறேன்‌... ப 

“இனி, வாருங்கள்‌, பார்க்கலாம்‌, ர க. 
தொடர்புடைய தலங்களை ! ப ப 


இ, ஸா. ஓகத்நா தன்‌ 


ர. ஓல இஸ ட 


1ம்‌ நண்‌ 
ட உ 


உள்ளுறை 


- ஞானக்‌ குழந்தை பிறந்த களர்‌ 
. தோணிபுரம்‌ 


சோதியும்‌ வீதியும்‌ 


. அப்பர்‌. உதித்த. களர்‌ 
தரு. ௮திகை .. 


அதிகைத்‌ திருக்கோயில்‌ .- 


முக்கா லக்‌ கடவுள்‌ 


"சுந்தரர்‌ தோன்றிய கலர்‌ 


- வெண்ணெய்‌ நல்‌ லூர்ப்‌. பி த்தன்‌ 


ன்‌ - பரவையார்‌. அளர்‌ 


. நிறைசெல்வத்‌ திருவாரூர்‌ 


.. படகுப்‌ பயணம்‌ ' 
. _ கொடுங்கோஞூர்‌ 


- தருவஞ்சைக்‌ களம்‌ 
அம்மை இல்லா அப்பன்‌ 
. திருவாதவூர்‌ ர 


. , மதுரை ஒவியங்கள்‌ 


பமண்‌ சுமந்த' மதுரை 

... இருப்பெருந்துறை... 
பெருந்துறைக்‌ காட்டுகள்‌ 
_ சிற்பக்‌ கருவூலம்‌ 

ட இதுவாக அதன்‌ பொருள்‌ 
ஏட்டில்‌ ஏறிய வாசகம்‌ 


பக்கம்‌ 


29 
ட்‌. அலித்லு 


84 
100. 
112 
126. 
ஃஉட்150 
டட்நடம்‌ 
ட அதில்‌ 


199. 
ஷை அரு 
2ம்‌, 
ட 238 
கம்‌ அலிஸ்‌ 
மல பணத்த 

287. 

208 

318 

335. 


ஞானக்‌ சூமந்தை பிறந்த ஊர்‌ 


66 ஐதரதோ பார்‌ அந்தக்‌ காட்சியை? என்று 
- காட்டினார்‌, விமான ஓட்டி. ்‌ 
நான்‌ பார்த்தேன்‌; கண்‌ குளிரப்‌ பார்த்தேன்‌: 
எங்கே பார்த்தாலும்‌ பச்சைப்‌ பசேலென்ற சோலை 
கள்‌; வளப்பம்‌ மலிந்து விளங்கின. 
“என்ன அழகு! என்ன வளம்‌!” என்று வியப்பில்‌ 
மூழ்கி நின்றேன்‌. ப 
இன்னும்‌ சற்றுக்‌ கூர்ந்து பார்‌'? என்றார்‌ 
விமானத்‌ தலைவர்‌. அதை ஓட்டுபவரும்‌ அதற்குத்‌ 
தலைவரும்‌ அவரே. ப ட 
நான்‌ கூர்ந்து பார்த்தேன்‌, அழகான நெல்‌ வயல்‌ 
அதன்‌ ஓரத்தில்‌ தண்ணீர்‌ தேங்கி நிற்கிறது. அதில்‌ 
தன்‌ இதழ்களை அகல விரித்துச்‌ செந்தாமரை 
மலர்ந்து விளங்குகிறது. வயலின்‌ கரையில்‌ நன்றாக 
வளர்ந்து . நிற்கிறது ஒரு மாமரம்‌, மாம்பழங்கள்‌ 
பழுத்துக்‌ குலுங்குகின்றன. கனிந்த கனிகள்‌ சுவை. 
முதிர்ந்து வெடித்து அவற்றின்‌ சாறு தேன்போல 
ஒழுகுகிறது. .மாவிலையின்‌ வழியே வழியும்‌ அந்தத்‌ 
தேன்‌, வயல்‌ ஓரத்தில்‌ மலர்ந்திருக்கும்‌ தாமரை 
மலரில்‌ ஒழுகி. விழுகிறது. இதைப்‌ பார்த்தேன்‌. ப 
“$தமாவின்‌ கனி: கிழிந்த மது, பங்கய மலரில்‌ 
வீழ்கிறதைக்‌ கண்டாயா ?” என்றார்‌ விமானத்‌ 
தலைவர்‌. ப டக. உ. 


2 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


ஆ: கண்டேன்‌; நாவில்‌ நீர்‌ சரக்கக்‌. 
கண்டேன்‌”? என்றேன்‌. ப ப 

“இதைப்‌ பார்த்தால்‌ உனக்கு ஏதாவது 
நினைவுக்கு வருகிறதா?” என்று கேட்டார்‌ அவர்‌. 

“மாம்பழ ஸர்பத்து நினைவுக்கு வருகிறது”? 
என்றேன்‌. ர ப ட 
. . அவர்‌ சிரித்துக்‌ கொண்டார்‌. “*மாம்பழத்தைப்‌ 
பறித்துப்‌ பிழிந்து வயிற்றுக்குள்‌ போடுவதே ஞாபக 
மாக இருக்கிறாயே, இந்த மது மாவிலையின்‌ நுனி 
வழியாகத்‌ தாமரையில்‌ ஒழுகுகிற இந்தக்‌, காட்சி 
எதைப்போல இருக்கிறது £ யோசித்துப்‌ பார்‌”. 
என்றார்‌ அவர்‌. இ ட. அகத இ 4 

அதற்கு நான்‌ கவி அல்லவே; நீங்களே சொல்‌ 
லுங்கள்‌.உங்களுக்குத்தான்‌ அந்த வன்மை உண்டு”? 
என்று பணிவாகக்‌ கேட்டுக்கொண்டேன்‌. 

- அவர்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌: 
... ஈநாம்‌ போகிற. ஊருக்குள்ளே நிகழும்‌ 
நிகழ்ச்சியை இது - நினைப்பூட்டுகிறது. ஊருக்குள்‌ 
தீ வளர்த்து மாவிலையால்‌ நறு நெய்யை : எடுத்து 
ஆகுதி செய்கிறார்கள்‌. ஊரின்‌ அகத்தே அவர்கள்‌ 
. செய்யும்‌ செய்கையைப்‌ புறத்தே உள்ள இந்த 
மரங்கள்‌ நினைப்பூட்டுகின்றன. இந்த மரங்கள்‌ கனி. 
கிழிந்த மதுவாகிய நறு நெய்யை ' இலையின்‌ நுனி 
வழியாகத்‌ தீயைப்‌ போலச்‌ சிவந்திருக்கும்‌ தாமரை 
யில்‌ பெய்கின்றன. அதையும்‌ இதையும்‌ ஒப்பு 
நோக்கிப்‌ பார்த்தால்‌, இந்த ஊருக்கு அகத்தழகும்‌ 
புறத்தழகும்‌ எவ்வளவு நயமாகப்‌ பொருந்தி யிருக்‌ 
- கின்றன என்று தெரியவரும்‌”. 9 


ஞானக்‌ குழந்தை பிறந்த ஊர்‌ 3 


- எனக்கு உண்டான இன்பத்தை எப்படிச்‌ 
சொல்வது? “கவிஞர்களுக்கே, தோன்றும்‌ பொருத்தம்‌ 
இது. இதைத்‌ தங்கள்‌ வாக்காலே கவியுருவிலே 
சொல்லவேண்டும்‌!” என்று கேட்டுக்கொண்டேன்‌. 

பெரியவர்‌ சொல்லலானார்‌ : 

பரந்தவிளை வயற்செய்ய 
'பங்கயமாம்‌ பொங்கு எரியில்‌, 
வரம்பில்வளர்‌ தேமாவின்‌ 
.. கனிகிழிந்த மதுநறுகெய்‌ 
நிரந்தரம்நீள்‌ இலைக்கடையால்‌ 

....... ஒழுகுவதால்‌, நெடிதுஅவ்வூர்‌ 

்‌.. மரங்களும்‌ஆ குதிவேட்கும்‌ . ' 

ட தகையஎன. மணந்துளதால்‌. 

[விரிந்திருக்கும்‌ வி நிலங்களில்‌ சிவர ந்த 
தாமரையாகிய கொழுந்து விட்டு எரியும்‌ தீயில்‌, 
வரப்பில்‌ ' வளர்கின்ற இனிய மாமரத்தின்‌ கனிகள்‌ 
கிழிந்து பாயும்‌ தேனாகிய நறு நெய்‌. இடைவிடாமல்‌ 
நீண்ட இலைகளின்‌ நுனியின்‌ வழி ஒழுகுவ தால்‌, பல. 
காலமாக மரங்களும்‌ ஆகுதி செய்து வேள்வி புரியும்‌ 
தன்மையுடையவை என்று சொல்லும்படி அவ்ஷா. 
புகழ்‌ பெற்றுள்ளது; 

வரம்பு-வரப்பு. தேமா - இனிய பழத்தையுடைய 
மாமரம்‌. மது-தேன்‌. நிரந்தரம்‌-இடைவிடாமல்‌. இலைக்‌ 
கடை -இலையின்‌ துனி, மணத்து. உளது- புகழ்‌ டச்‌ 
திருக்கிறது. ] ப ட 


பெரிய புராணம்‌. என்னும்‌ விமானத்தில்‌ 
சேக்கிழார்‌ என்னும்‌ பெரும்‌. புலவர்‌ என்னை ஏற்றிச்‌ 
சென்றார்‌. அப்போது அவர்‌ காட்டிய காட்சியே இது, 
இன்னும்‌ பல பல காட்சிகளை அவர்‌ காட்டினார்‌. காசு 


4 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


கொடுக்காமல்‌ செய்த பிரயாணத்தில்‌ கண்ட, 
காட்சிகள்‌ அவை, திருஞான சம்பந்தராகிய ஞானக்‌. 
குழந்தை திருவவதார ம்‌. செய்த சீகாழிக்கு 
சேக்கிழார்‌ ஓட்டிய விமானத்தில்‌ செல்லும்போது 
இத்தகைய இன்பம்‌ உண்டாயிற்று. - 
... அந்தத்‌ தலத்துக்கு ரெயில்‌ வண்டியில்‌ 
பிரயாணம்‌ செய்து” சென்று அடைந்தேன்‌, வண்டி 
நின்றது. ரெயில்வே ஸ்டேஷனில்‌ உள்ள 
பலகையைப்‌ பார்த்தேன்‌. எனக்குத்‌ தூக்கி வாரிப்‌ 
போட்டது, அந்தத்‌ திருத்தலத்தின்‌ அழகான 
பெயரை அந்தப்‌ பலகையில்‌ எழுதி யிருந்தார்கள்‌ : 
“சிய்யாழி' என்று கொட்டை எழுத்தில்‌ எழுதியிருந்த 
அலங்கோலம்‌ என்‌ கண்ணைக்‌ குத்தியது.” - அந்தத்‌ 
“பலகையின்‌ தலையில்‌ இருந்த ஹிந்திப்‌ பெயரைத்‌ 
-தாரால்‌ அழித்திருந்த புண்ணியவான்கள்‌ இந்தப்‌ 
பெயரையும்‌ சேர்த்து அழித்திருந்தால்‌ எவ்வளவு 
நன்றாக இருக்கும்‌! என்‌ கையில்‌ தார்‌ இல்லை; - மனசில்‌ 
தைரியமும்‌ இல்லை. இருந்தால்‌-? நடக்காத 
காரியத்தைப்பற்றி இப்போது பேசிப்‌ பயன்‌ என்ன? 
சேக்கிழார்‌ காட்டிய பழைய காட்சியை நினைத்து 
ஆறுதல்‌ பெற்றேன்‌. 
ப சீகாழிக்குப்‌ பன்னிரண்டு திரு நாமங்கள்‌ உண்‌. 
டென்று படித்திருக்கிறேன்‌. சீர்காழி. என்று சொல்‌ 
வதைவிடச்‌ சீகாழி என்று சொல்வதுதான்‌. முறை 
யென்றும்‌ தெரிந்துகொண் டிருந்தேன்‌. அந்தப்‌ 
பெயரே ஆங்கிலத்தில்‌ ஷியாலியாகவும்‌ - கொடுந்‌ 
தமிழில்‌ சிய்யாழியாகவும்‌ மாறி. நின்றதைக்‌ : உக 
. உள்ளம்‌ வெதும்பாமல்‌ இருக்க முடியுமா? 
க இப்போது. இதைச்‌ சீர்காழி. என்று மாற்றிவிட்டார்கள்‌. 


,அசசகமய யடி ந்கவத்பும்‌ அகவை 


ஞானக்‌ குழந்தை பிறந்த ஊர்‌ . ட 


சீகாழி--ஏன்‌ இந்தப்‌ பெயர்‌ வந்தது? இந்தத்‌. 
குலத்தில்‌ பத்திரகாளி சிவபெருமானைப்‌ பூசை. 


பண்ணி வரம்‌ பெற்றாளாம்‌. அதனால்‌ ஸ்ரீ காளிபுரம்‌ 
என்ற பெயர்‌ இதற்கு ஏற்பட்டதாம்‌. ஸ்ரீ காளிபுரம்‌ 
ஸ்ரீ காளியாகி அதில்‌ உள்ள ஸ்ரீ என்ற எழுத்தும்‌ ளி 
என்ற எழுத்தும்‌. தமிழாக மாறிச்‌. சீகாழியென்று ஆகி 
விட்டனவாம்‌. அழகெொழுகும்‌ பழகு தமிழில்‌ காளி 
- காழியானது ஆச்சரியம்‌ அன்று. ப 
இன்று சீகாழியென்று வழங்கினாலும்‌ இந்த ஊர்‌ 
காளி பூசிப்பதற்கு முன்பும்‌. இருந்ததுதானே ? 
அப்போது இதற்கு என்ன பெயர்‌ வழங்கியது என்று 
ஆராய்ச்சி செய்தேன்‌. இதன்‌ 'பழைய பெயர்‌ 
“கழுமலம்‌ என்று தெரிந்தது. “காவிரிப்பூம்பட்டினத்‌ 
துக்கும்‌ இகற்கும்‌ இப்போது . ஏறக்குறையப்‌ 
பன்னிரண்டு மைல்‌ தூரம்‌ இருக்கும்‌. காவிரிப்பூம்‌ 
பட்டினம்‌ சோழர்களுடைய இராசதானி. நகரமாக 
இருந்தது. அந்தப்‌ பட்டினத்தின்‌ எல்லை கிட்டத்‌ 
தட்டச்‌ சீகாழி வரையில்‌ எட்டியிருந்தது. அக்காலத்‌ 
தில்‌ இதற்குக்‌ கழுமலம்‌ என்‌ றபெயர்‌ வழங்கி வந்தது. 
கரிகால்‌ வளவனைத்‌ தன்‌ தலையிலே வைத்துக்‌ 
கருவூரிலே யிருந்து தூக்கிக்‌ கொண்டு _ வந்தது, 
ஒரு யானை. சோழ அரசனது பட்டத்து யானை அது. 
அதை இந்தக்‌ ரானா கட்டி எண்த்திருத்‌ 
தார்களாம்‌. 
இந்து ளர்‌ கழுமல: நாடு என்ற. நாட்டின்‌ 
தலைநகரம்‌. ராஜாதிராஜ வளநாட்டுத்‌ திருக்கழுமல 
வளநாட்டில்‌ இது இருந்ததாகக்‌ கல்வெட்டுச்‌ 
சொல்லுகின்றது. கழுமல த்தைத்‌ தலைநகராகக்‌ 
அகண்ட கனால்‌. கழுமல வளநாடு என்ற பெயர்‌ 


6 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


வந்தது. கழுமலம்‌ என்பதே "இதற்குரிய பழைய 
பெயராதலால்‌ திருஞான சம்பந்தர்‌ தம்‌ தேவாரத்தில்‌ 
கழுமல முதுபதி ட 
என்று பாடியிருக்கிறார்‌. "ஞானசம்பந்தர்‌ வரலாற்‌ை றச்‌்‌ 
சொல்லவந்த சேக்கிழார்‌ முதல்‌ முதலில்‌ கழுமலம்‌. 
"என்றே இந்நகரத்தை அறிமுகப்படுத்துகிறார்‌. 
சென்னிவளர்‌ மதிஅணிந்த 
சிலம்மணிசே வடியார்தம்‌ 
மன்னியசை வத்துறையின்‌ 
ப வழிவந்த குடிவளவர்‌ 
'பொன்னிவளக்‌ தருகாடு 
பொலிவெய்த : நிலவியதால்‌ 
ன கன்னிமதில்‌ உருங்குமுகில்‌ 
கெருங்குகமு. மலழூதூர்‌. ட்‌ 
ப “கழுமல முதுபதி”” என்று சம்பத்தர்‌ கூறுவை தப்‌ 
பின்பற்றிச்‌ சேக்கிழார்‌ இதைக்‌ கழுமல மூதூர்‌ என்று 
சொல்வது கவனிப்பதற்குரியது. 

- பெயர்‌ ஆராய்ச்சி போதும்‌. இனி. ஊ்றக்குள்ளே்‌ 
போவோம்‌. ஞானக்‌ குழந்தை திருவவதாரம்‌ செய்த 
ஊர்‌ என்று நினைத்தாலே பக்தர்களுக்கு உள்ளம்‌. 
"பூரிக்கும்‌. சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ இந்த ஊருக்கு 
வரும்போது, “ஆளுடைய பிள்ளையார்‌ திருவவதாரம்‌ 
செய்த இந்தத்‌ தலத்தை நான்‌ மிதிக்க மாட்டேன்‌!” 
என்று ஊரை வலம்‌ வந்து வெளியே நின்று வணங்கி 
னாராம்‌. வெளியிலிருந்து பார்த்தாலே கோயில்‌. 
கோபுரம்‌ உயர்ந்துதோற்றம்‌ அளிக்கும்‌. தமிழ்நாட்டுக்‌. 
கோயில்களின்‌ தனிச்சிறப்பே அதுதானே? சீகாழிக்கு, 


.-.. * வளவர்‌-சோழம்‌, பொன்னி- கர்‌ விரி. அன்னி மதில்‌- என்றும்‌ அ அழி 
யாமல்‌ உள்ள மதில்‌, : ஆகதய 


ஞானக்‌ குழந்தை நிறந்த ஊர்‌ 7: 


எவ்வளவோ மகிமை இருக்கிறது. இந்தத்‌ தலத்துக்‌. 
குரிய புராணம்‌ 1550 பாடல்களால்‌ தலச்செய்திகளை: 


விரித்துச்‌ சொல்கிறது. எல்லாப்‌ பெருமைகளையும்‌ 
விடத்‌ தலைமையாக இருப்பது திருஞானசம்பந்த 
மூர்த்தி நாயனார்‌ அவதாரம்‌ செய்த சிறப்பு. 
கோயிலைச்‌ சார்ந்த அக்கிரகாரம்‌ ஒன்றில்‌ 
திருஞானசம்பந்தர்‌ பிறந்தார்‌. இப்போது கோயில்‌. 
மதில்‌ பெரிதாக. இருக்கிறது. அந்தக்‌ காலத்தில்‌. 
இவ்வளவு 0. ரிய கட்டிடங்கள்‌. இல்லை. ஞான 
சம்பந்தப்‌ பிள்ளையார்‌ உதயம்‌ - செய்த வீதிக்குள்‌ 
போனேன்‌. முன்பு அதற்கு இரட்டைத்தெரு என்று 
பெயர்‌ வழங்கியதாம்‌, இப்போது திருஞானசம்பந்தர்‌ 
தெரு என்று பேர்‌ வைத்திருக்கிறார்கள்‌. சேக்கிழார்‌. 
காட்டுகிற தெருவுக்கும்‌ இதற்கும்‌ எத்தனையோ 
வேறுபாடு. அன்று இருந்த கட்டிடங்களை இப்போது 
பார்க்க முடியுமா? ஓட்டு வில்லை: வீடுகளும்‌ மாடி 
வீடுகளும்‌ கலந்து இப்போது காட்சி அளிக்கின்‌ றன... 
வேத ஒலியும்‌ வேள்விப்‌ புகையும்‌ நிரம்பிய. காலம்‌ 
அது. எங்கே பார்த்தாலும்‌ வேதம்‌ ஓதும்‌ கிடைகள்‌ 
இருந்ததாகச்‌ சேக்கிழார்‌ பாடுகிறார்‌. 
“ஞானசம்பந்தர்‌ பிறந்த வீடு எங்கே??? என்று . 
கேட்டுக்கொண்டே போனேன்‌. வீதியில்‌ உள்ளவர்‌ 
கள்‌ ஒரு வீட்டைக்‌ காட்டினார்கள்‌. சாமானியமான . 
ஓட்டு வில்லை வீடு அது. வாசலில்‌ திண்ணை. அவர்‌ 
பிறந்த வீடு மறைந்து அந்த இடத்தில்‌ எத்தனையோ 
வீடுகள்‌ எழுந்து மறைந்திருக்க வேண்டும்‌. இப்போது 
இந்த ஓட்டு வில்லை வீடு நிற்கிறது. வீட்டுக்குள்ளே 
சென்று பார்த்தேன்‌. இந்த இடத்தில்தான்‌ ஞான 
சம்பந்தர்‌ பிறந்தார்‌?” என்று இடைகழிக்கு அருகில்‌ 


8 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


உள்ள அறையைக்‌ காட்டினார்கள்‌. வருகிறவர்‌ 
களுக்கு எதையாவது காட்ட வேண்டும்‌ என்பதற்‌ 
காகச்சுட்டிக்காட்டுகிறார்களேயன்றி, அவர்களுக்குத்‌ 
திட்டமாக இதுதான்‌ என்று எப்படித்‌ தெரியும்‌? தமிழ்‌ 
விரகராகிய ஞானசம்பந்தர்‌ பிறந்த இடத்தில்‌ உள்ள 
வீடு யாரோ குடியிருக்கும்‌ வீடாக இருக்கிறதை 
எண்ணி மனம்‌ வெதும்பியது. சீகாழித்‌ திருக்‌. 
கோயிலுக்கு உள்ள பெருமை அந்த இடத்துக்கும்‌ 
உண்டு. ஆனால்‌ சீகாழி சிய்யாழியாக மாறி நிற்பதைப்‌ 
பார்த்துச்‌ சும்மா இருக்கும்‌ தமிழுலகந்தானே இந்த: 
இடத்தை இப்படி வைத்திருக்கிறது? நாட்டுக்கு 
விடுதலை கிடைத்தும்‌ அந்த வீட்டுக்கு விடுதலை 
கிடைக்கவில்லை. 


அந்த வீட்டுக்கு முன்னே நின்றேன்‌. என்னுடன்‌ _ 
வந்திருந்த அன்பர்கள்‌ படம்‌ எடுத்தார்கள்‌. ஞான 
சம்பந்தருடைய நினைவைக்‌ காட்டும்‌ ஏதாவது ஒன்று 
அங்கே கிடைக்காதா என்று எண்ணி அங்கும்‌ இங்‌ 
கும்‌ பார்த்தேன்‌. அது கற்கோயிலாக இருந்தால்‌ கல்‌ 
வெட்டு இருக்கிறதா என்று தேடலாம்‌. வெறும்‌ 
- செங்கல்‌-வீட்டில்‌ என்ன கிடைக்கும்‌? ஒன்றும்‌ இல்லை. 
அவர்‌ பாடியதேவாரம்கூட அந்த வீட்டில்‌ இப்போது 
இருக்காதே! எத்தனை பெரியவர்கள்‌ அவ்விட த்துக்கு 
வந்திருக்க வேண்டும்‌! எத்தனை : முடிமன்னர்கள்‌. 
அங்கே வந்து. தம்‌ முடி தாழ்த்தி வணங்கியிருக்க 
-வேண்டும்‌!-- இப்படி என்‌ கற்பனையினால்‌ அதைப்‌ - 
பெரிய வீடாக எண்ணி நின்றேன்‌. இந்தக்‌ 
காலத்துக்கு வந்து பார்த்தபோது அது அழகு 
அழிந்த சிறிய ஓட்டு வில்லை வீடாகத்தான்‌ நின்றது. 


ஞானக்‌ குழந்தை பிறந்த ளர்‌ ப 9. 


அந்தத்‌ தெருவோடே போனேன்‌. "தெருவின்‌ 
கோடியில்‌ ஒரு சிறிய கோயில்‌ இருக்கிறது... அந்தக்‌ 
கோயிலில்‌ உள்ள சுவாமியை ஞானசம்பந்‌ தருடைய 
தந்தையார்‌ பூசை செய்தாராம்‌. . -சிவாமிக்குச்‌ ' 
'சோளீசுவரர்‌ என்று திருநாமம்‌. ஸ்ரீகாளி என்ற 
பெயரில்‌ ளகரம்‌ ழகரம்‌:ஆகிவிட்டது. இங்கே அதற்கு 


மாறாகச்‌ சோழீசுவரர்‌ என்றது சோளீசுவரர்‌ ஆகி. - 


விட்டது! அம்பிகைக்குச்‌ சூளிகாம்பிகை. என்று தீரு 
நாமம்‌, சின்னஞ்சிறிய கோயில்‌ அது. அந்தத்‌ திரு 
வீதியின்‌-ஒரு கோடியில்‌ இந்தக்‌ கோயிலும்‌, மற்றொரு 
ன்‌ பெரிய கோயில்‌ திருமதிலும்‌ இருக்கின்றன. 


2 லத்‌ ” 
- சீவபாத இருதயர்‌. வழக்கம்போல்‌ அன்றும்‌ 
காலையில்‌ நீராடச்‌. சென்றார்‌, . திருக்கோயிலுக்குள்‌ 
இருக்கும்‌ பிரம தீர்த்தத்தில்‌ நீராடுவது அவர்‌ வழக்கம்‌, 
“நானும்‌ வருகிறேன்‌?” என்று குழந்தை அழுதான்‌. 
மூன்று வயசுக்‌ குழந்தை; இன்னும்‌ ஆடை கட்டாத 
பருவம்‌, தம்மைப்‌ பின்‌. ஜதொடர்ந்து வரும்‌ 
குழந்தையை மிரட்டினார்‌ தகப்பனார்‌. குழந்தை அன்று 
உலகத்துக்கே தாயும்‌ தந்தையுமாக.இருப்பவர்களைப்‌ 
பார்க்க வேண்டிய நாள்‌. குழந்தைக்கு அது அப்‌ 
போது தெரியாவிட்டலும்‌ உலக மாதாவுக்கும்‌ 
பிதாவுக்கும்‌ அது தெரியும்‌. . அவர்கள்‌ இந்தக்‌ .: 
குழந்தைக்காகக்‌ காத்திருத்தார்கள்‌. தகப்பனார்‌ 
மிரட்டியும்‌ அந்தக்‌ குழந்தை பிடிவாதம்‌ செய்தான்‌. 
கிண்கிணி அணிந்திருந்த காலைத்‌ தரையிலே 
தூக்கித்‌ தூக்கி வைத்து அழுதான்‌. தகப்பனார்‌. “ “சரி, 
வா்‌”? என்று ௦ சொல்லி அழைத்துச்‌ ப்‌, 


10. வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


- பிரமன்‌ பூசித்த இந்தத்‌ தலத்துக்குப்‌ பிரமபுரம்‌ 
என்பது ஒரு பெயர்‌,. அவன்‌ உண்டாக்கியது பிரம 
தீர்த்தம்‌ என்று புராணம்‌ சொல்கிறது. அங்கே சிவ . 
பாத இருதயர்‌ நீராடப்‌ புகுந்தார்‌. குழந்தை கரையிலே 
நின்று கொண்டிருந்தான்‌. தகப்பனார்‌ நீராடிவிட்டு 
அகமருஷணம்‌ என்ற மந்திரத்தை ஜபித்து நீரில்‌ மூழ்‌ 
கினார்‌. சிறிது நேரம்‌ அவர்‌ மூழ்கியிருந்தபோது: 
குழந்தை பார்த்‌ தான்‌. தந்தையாரைக்‌ காணவில்லை, 


்‌ சுற்றும்முற்றும்‌ பார்த்தான்‌. அப்பாவைக்‌ காண 
வில்லை; அழத்‌ தொடங்கினான்‌. அருகிலே உள்ள. 
கோயிலில்‌ உயர்ந்து தோன்றும்‌ திருத்தோணியைப்‌ 
- பார்த்து அழலானான்‌. கண்ணில்‌ நீர்‌ ததும்பக்‌ கையால்‌ 
கண்ணைக்‌ கசக்கி வாயிதழ்‌ துடிக்க அந்தத்‌: திருத்‌. 
தோணிச்‌ சிகரத்தைப்‌ பார்த்து, “அம்மா! அப்பா!” 
என்று கூறி அழுதான்‌. ப ப 
கண்மலர்கள்‌ நீர்ததும்பக்‌ 
.  கைம்மலர்க எாற்பிசைந்து. 
வண்ணமலர்ச்‌ செங்கனிவாய்‌ 
_-. மணியதரம்‌ புடைதுடிப்ப 
எண்ணில்மறை ஒலிபெருக:. 
எவ்வுயிரும்‌ குதுக்லிப்பப்‌ 
புண்ணியக்கன்‌ றனையவர்தாம்‌ - 
பொருமிஅழு தருளினார்‌. * 

“அழுதருளினார்‌” என்று அருமைப்பாடு தே £ன்‌ றுச்‌ 
சேக்கிழார்‌ பாராட்டுகிறுர்‌. உலகத்தில்‌ உள்ள உயிர்‌ 
கள்‌ அழுது மயங்குவது போ லன்றி, இந்தக்‌ குழந்தை 
அம்மையின்‌ ஞானப்‌ பாலுக்காக ஏங்கி அழுதான்‌. 





மாணி அதரம்‌-அழகையுடைய வாயிதழ்‌, கன்று-யாணைக்கன்று, 


ஞாக்‌ குழந்தை பிறந்த ஊர்‌ 11. 


"எல்லாக்‌ காலத்தும்‌, எல்லாவிடத்தும்‌, எல்லா உயிர்‌ 
களுக்கும்‌ அம்மாவும்‌ அப்பாவுமாக இருப்பவர்களைப்‌ 
பார்த்து அழுதான்‌. அவனுடைப அழுகைக்காகக்‌: 
காத்து நின்ற தோணியப்பர்‌ அம்பிகையுடன்‌ விடை. 
மேல்‌ எழுந்தருளினார்‌. அழுத பிள்ளை பால்‌ குடிக்கும்‌' 

- என்ற பழமொழி அன்றுதான்‌. உண்டாயிற்றுப்‌' 
போலும்‌ ! உமாதேவியார்‌. பொற்கிண்ணத்தில்‌ 
திருமுலைப்‌ பாலைக்‌ கறந்து குழந்தைக்கு கு ஊட்டியருளி 
னார்‌. அது மெய்ஞ்ஞானப்‌ பாலாதலால்‌ குமந்தைக்குச்‌ 
"சிவஞானம்‌ உண்டாகிவிட்டது. மற்றப்‌ 'பிள்ளேகளைப்‌: 
போல்‌ இருந்த நிலை மாறி ஞானப்‌ பிள்ள ஆனான்‌ :. 
தி நநோனசம்பந்‌ த்‌ தப்‌. பெருமானாக மாறினான்‌. . 


பாலை வழங்கியவுடன்‌ ட தாணியப்பரும்‌. அம்மை 
யும்‌ மறைந்துவிட்டார்கள்‌. குழந்தை. வாயில்‌. 
பாலொழுக நின்று கொண்டிருந்தான்‌. நீரில்‌ மூழ்கிய 
தந்தையின்‌ நினைவே. மறந்து போயிற்று. இப்போது. 
_ அவர்‌ இந்தக்‌ கு குழந்தையிடம்‌ வந்தார்‌. வாய்க்‌ கடை. 
யில்‌ வழியும்‌. பாலோடு பாலறாவாயனாக . நின்ற 
குழந்தையைக்‌ கண்டு, . யார்‌ கொடுத்ததையோ 


வாங்கி உண்டு விட்டானே!” என்ற கோபம்‌ 
வந்தது, அவருக்கு. கையில்‌ ஒரு கோலை. 
எடுத்துக்கொண்டு, “யார்‌ . பால்‌ 


கொடுத்தார்கள்‌??? என்று கேட்டார்‌. குழந்தை. 
- அமைதியாக விடை சொன்னான்‌. அந்த விடை. 
- வார்த்தையாக இருக்கவில்‌ஃை$; இறைவன்‌ திருவரு 
னிலே ஊறி இறைவி அளித்த ஞானப்‌ பாலின்‌ சுவை: 
யோடு கலந்து பாட்டாக வந்தது. “அமேதோ அந்தக்‌ 
கள்வன்தான்‌'?? என்று தன்‌ ர்வகம்‌ சுட்டிக்‌ 


12 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


காட்டியபடி - பாட்டைப்‌ பாடத்‌ - தொடங்கினான்‌ 
ஞானக்‌ குழந்தை, ப ன்‌ ப 
தோடுடைய செவியன்விடை ஏறிஓர்‌ 
தூவெண்‌ மதிசூடிக்‌ 
காடுடைய சுடலைப்பொடி பூசிஎன்‌ 
உள்ளம்‌ கவர்கள்வன்‌ 
ஏடுடைய மலரான்முனை காள்பணிந்து 


ஏத்த அருள்செய்த 
பீடுடைய பிரமாபுரம்‌ மேவிய 


பெம்மான்‌ இவன்‌ அன்றே! ப ப 
என்று பாட்டு வந்தது. தகப்பனார்‌ _ பிரமித்துப்‌ 
போனார்‌. அவர்‌ பழுத்த சிவபக்தர்‌. ஆனந்தக்‌ 
கண்ணீர்‌ இடத: இறைவன்‌ ணன்‌. எண்ணி 
நின்றார்‌. 

அன்று முதல்‌ திருஞான சம்பந்தர்‌ திருநெறித்‌ 
தமிழாகீய தேவாரத்தைப்‌ பாடத்‌ "தொடங்கினார்‌. 
இறைவன்‌ திருவருளால்‌ விளையும்‌ பல அற்புதங்‌ 
களைத்‌ தமிழுலகத்தார்‌ புறக்கண்ணாலும்‌ காணும்படி 
செய்து சிவபக்தியைப்‌ பரப்பினார்‌. 
... சீகாழித்‌ திருக்கோயிலில்‌ திருஞானசம்பந்‌ 
ருக்குத்‌ தனியே ஓர்‌ ஆலயம்‌ இருக்கிறது. அங்கே. 
-ம்பந்தப்‌ பெருமானை லிங்க வடிவாகவும்‌ விக்கிரக 
படிவமாகவும்‌ பிரதிஷ்டை செய்து பூசித்து வருகிறார்‌ 
கள்‌. லிங்கம்‌ இருப்பதால்‌ அங்கே அம்பிகைக்கும்‌ ஒரு 
சந்நிதி இருக்கிறது. 
திருக்கோயில்‌ . கிழக்கு. நோக்கிய சந்நிதி. 
உடையது. முதலில்‌ பிரமபுரீசருடைய சந்நிதி இருக்‌ 
“கிறது. அதற்குப்பின்‌ கட்டுமலையின்மேல்‌ தோணி 


ஞானக்‌ குழந்ஃத பிறந்த ஊர்‌. 19 


புரேசர்‌ சந்நிதி இருக்கிறது. அம்பிகையின்‌ கோயில்‌ 
பிரம தீர்த்தக்‌ கரையில்‌ அதற்கு மேற்கிலும்‌ பிரம 
புரீசர்‌ கோயிலுக்கு வடக்கிலும்‌ இருக்கிறது. இந்த 
இரண்டு கோயில்களுக்கும்‌ இடையில்‌ திருஞான 
சம்பந்தர்‌ கோயில்‌ இருக்கிறது. . 
ப திருஞான சம்பந்தருடைய உற்சவ விக்கிரகம்‌ 
பிரமபுரீசர்‌ கோயிலுக்குள்‌, சந்நிதிக்குத்‌ தெற்கே: 
இருக்கிறது. இடக்கையில்‌ பால்‌ கிண்ணமும்‌ வலக்‌ 
கையில்‌ சற்றே நீட்டிய சுட்டு விரலும்‌ உடைய. 
கோலத்தில்‌ ஞானசம்பந்தர்‌ காட்சி தருகிறார்‌. பால்‌ 
"குடித்த இன்ப நிலையில்‌ இருப்பதை முகபாவம்‌ நன்‌ 
"ராகக்‌ காட்டுகிறது. இந்தத்‌ திருவுருவைப்‌ பார்த்தால்‌ 
மிக மிகப்‌ பழ்ங்கால முதல னு பெற்றது ப 
என்பது தெரியவரும்‌. 

இங்கே சித்திரை மாதம்‌ பிரமோற்சவம்‌ நடை. 
பெறும்‌. எல்லாக்‌ கோயில்களிலும்‌ நடைபெறுவது 
போல ஒவ்வாரு நாளும்‌ வெவ்வேறு வாகனங்களில்‌ 
சிவபெருமான்‌ எழுந்தருளுவார்‌. திருத்தேர்‌ விழாவும்‌ 
- நடைபெறும்‌, ஆந்த உற்சவத்தின்‌ இடையில்‌ இரண்‌ 
பாம்‌ நாள்தான்‌. இந்தத்‌ திருக்கோயிலுக்கே உரிய 
சிறப்புத்‌ திருவிழா நடைபெறும்‌. தமிழ்‌ நாட்டிலுள்ள 
- வெவ்வேறுஊணர்களிலிருந்து அந்த விழாவைப்‌ பார்க்க: 
அன்பர்கள்‌ வந்து கூடுவார்கள்‌. திருமுலைப்பால்‌ 2டழ்‌. 
சவம்‌ என்று சொன்னாலே போதும்‌, பக்தர்களுக்குச்‌: 
சீகாழியின்‌ நினைப்பு வந்துவிடும்‌. தோணியப்பரும்‌ 
பெரியதநாயகியும்‌. . எழுந்தருளி ஞானசம்பந்தருக்குப்‌ 
பால்‌ வழங்கும்‌ காட்சியைக்‌ கண்டு பக்தர்கள்‌ மன 
முருகி நிற்பார்கள்‌. ஞானசம்பந்தர்‌ சிவிகையில்‌ எழுந்‌ 
தருளுவார்‌. பிரமதீர்த்தத்தின்‌ தென்கரையில்‌ திரு. 


14 .... வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ ... 


முலைப்‌ பால்‌ வழங்கும்‌ காட்சி. நிகழும்‌, விழாவுக்கு 
வந்தவர்கள்‌, பாத்திரங்களில்‌ பாலைக்‌ கொணர்ந்து 
ஞானசம்பந்தருக்கு நிவேதனம்‌ செய்யச்‌ செய்து 
வாங்கிச்‌ செல்வார்கள்‌. அந்தப்‌ . பிரசாதத்தை. 
ஞானப்‌ பாலாகவே எண்ணி உண்டு இன்புறுவார்‌ 
கள்‌. இந்த நாட்டில்‌ பக்தியினால்‌ அன்பர்கள்‌ மேற்‌ 
கொள்ளும்‌ பாவனையின்‌ . உயர்வை கன்னடப்‌ வடு 
சொல்வது? 
கதோணியுரம்‌. 
ட ஓர்‌ ஊரில்‌ உள்ளவர்களெல்லாம்‌ சேர்ந்து ஒரு ப 
"கோயிலைக்‌ கட்டினார்கள்‌. அவரவர்கள்‌ தங்கள்‌ தங்க 
ளால்‌ இயன்ற தொண்டுகளைப்‌ புரிந்கார்கள்‌. பணக்‌ 
காரர்கள்‌ பணத்தைக்‌ கொடுத்தார்கள்‌, தொழிலாளர்‌ 
கள்‌ வேலை செய்தார்கள்‌. சிற்பக்‌ கலையில்‌ வல்லவர்‌ 
கள்‌ கோயிலில்‌ எட சிற்ப உருவங்களை வடித்‌. 
ப தார்கள்‌. 
அந்த ஊரில்‌ ஒரு முதிய சிற்பி இருந்தான்‌. 
அவனுக்கும்‌ கோயிலில்‌ ஏதாவது செய்ய வேண்டு 
- மென்ற ஆசை உண்டாயிற்று. “எனக்கும்‌ ஏ தாவது 
(வேலை கொடுங்கள்‌” என்றான்‌. 
“நீ கிழவன்‌; உன்னால்‌. என்ன செய்யமுடியும்‌?”? 

என்று அந்த நிர்வாகி அலட்சியமாகக்‌ கேட்டார்‌... 

“ஏதோ என்னால்‌ : முடிந்ததைச்‌ செய்கிறேன்‌. 
ஏதாவது மூலையைக்‌ காட்டுங்கள்‌; அங்கே எதை 
யாவது செதுக்குகிறேன்‌”” என்று கெஞ்சினான்‌. _- 

- கிழவனுடைய வேண்டுகோளுக்கு இரங்கி 
அவர்‌ கோயிலில்‌ இருட்டாக இருந்த ஓரிடத்தில்‌ 


தோணிபுரம்‌ . 12 


. உள்ள கம்பத்தைக்‌ ' காட்டி, “அதில்‌. எதையாவது 
செய்துகொள்‌”? என்று சொன்னார்‌. 


கிழவன்‌ அந்த இடமாவது கிடைத்ததே என்ற 
மகிழ்ச்சியோடு வேலைசெய்யத்‌ தொடங்கினான்‌. 
அவனுக்கு வயசு ஆயிற்றே ஒழியச்‌ சிற்பத்‌ திறனில்‌ 
தளர்ச்சி உண்டாகவில்லை. மெல்ல அந்தத்‌ தூணில்‌ 
_ ஓர்‌ அழகிய உருவத்தைக்‌ கோலம்‌ செய்யத்‌ தொடங்‌ 
கினான்‌. ஆர்வத்தோடும்‌ "பக்தியோடும்‌ உருவைச்‌ 
செதுக்கினான்‌. தாளுக்கு நாள்‌ அவனுக்கு ஊக்கம்‌ 
மிகுந்தது. உருவமும்‌ அழகு பெற்று வந்தது. 
த ஒரு நாள்‌ வெளியூரிலிருந்து கலை நயம்‌: காணும்‌ 
ஒருவர்‌ வந்தார்‌ கோயிலில்‌ பல சிற்பிகள்‌ அமைத்து 
வரும்‌ சிற்ப உருவங்கலையெல்லாம்‌ கண்டு இன்புற 
எண்ணிக்‌ கோயிலுக்குள்‌ புகுந்தார்‌. முகப்பில்‌ பல 
சிற்பிகள்‌ வேலை செய்துகொண்டிருந்தனர்‌. அவர்‌ 
களுடைய உழைப்பில்‌ உருவாகி வந்த சிற்பங்களைக்‌ 
கண்டு வியந்தார்‌. முன்பக்கத்திலும்‌ தூண்களிலும்‌ 


. சிற்ப வடிவங்கள்‌ பல முற்றுப்பெற்றிருந்தன.. சில 


ப முடிவடையும்‌ நிலையில்‌ இருந்தன. ரசிகர்‌ வலா வற்‌ 
றையும்‌ பார்த்து மகிழ்ந்தார்‌. 

பிறகு கோயிலைச்‌ சுற்றிக்கொண்டு வந்தார்‌. ஒரு 
மூலையில்‌ உள்ள தூணில்‌ கிழச்‌ சிற்பி வேலை செய்து 
கொண்டிருந்தான்‌. அவன்‌ செதுக்கிய உருவம்‌ 
பெரும்பாலும்‌ முடிவடைந்துவிட்டது. சிறிது நகாசு 
வேலை செய்து கொண்டிருந்தான்‌. சற்ற இருண்ட 
அந்த மூலைக்கும்‌ ரசிகர்‌ சென்றார்‌. சிறிது நேரம்‌ நின்ற 
பிறகுதான்‌ தூண்‌ தெரிந்தது: தூணில்‌. உருவாகிய 
வடிவமும்‌ தெரிந்தது. கண்கலைச்‌ சுருக்கியும்‌ 


76 ப வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


விரித்தும்‌ பார்த்தார்‌. அங்கேயே நின்றுவிட்டார்‌. 
மயில்மேல்‌ ஏறிவரும்‌ முருகன்‌ திருவுருவத்தைக்‌ 
.. திழவன்‌ அங்கே படைத்து முடித்திருந்தான்‌. அந்த 
- உருவத்தின்‌ ஒவ்வோர்‌ அங்கமும்‌ குழைந்துஇழைந்து 
கொஞ்சியது. திருமுக மண்டலம்‌ உயிர்‌ பெற்று விளங்‌ 
கியது. இத்தனை நேரமும்‌ ரசிகர்‌ கண்ட சிற்பங்களை 
யெல்லாம்‌ எங்கோ தள்ளிவிட்டு இந்த முருக 
வடிவம்‌ மேலோங்கி நின்றது. ரசிகர்‌ உலகை மறந்து 
பார்த்தார்‌. பிறகு சிற்பியைப்‌ பார்த்தார்‌. அந்தக்‌ 
கிழவனுடைய கையில்தான்‌ எத்தனை திறமை! 
அவர்‌. எதையோ தினைத்துக்‌ கொண்டார்‌, 
“கண்ணில்‌ நீர்‌ துளித்தது. அவனைப்‌ பார்த்துப்‌ 
பேசலானார்‌ : *அப்பா!. இந்த அழகிய உருவத்தை 
இந்த "இருண்ட. மூலையிலே அமைக்கிறாயே! இதை. 
யார்‌ அப்பா பார்க்கப்‌ மீபாகிறார்கள்‌? உனக்கு இந்த 
-இடந்தானா "கிடைத்தது? மூலஸ்தானத்து விக்கிர 
்‌. குத்தைச்‌ செய்யும்படி அல்லவா உன்னிடம்‌ சொல்லி 
யிருக்க வேண்டும்‌? சொல்‌, இகை யார்‌ பார்த்து 
மகிழப்‌ போகிறார்கள்‌?”? என்று. -கேட்டார்‌, ப 


சிற்பி. கனைத்துக்‌ கொண்டான்‌. நட்த 
பார்க்க, மாட்டார்கள்‌ என்றா சொல்கிறீர்கள்‌? அவர்‌ 
குள்‌. பார்க்க வேண்டாமே! ஒருவன்‌... நிச்சயமாகப்‌ 
பார்ப்பான்‌ என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு” என்று 
தலைநிமிர்ந்து அவன்‌ “சொன்னான்‌. அவனுடைய 
_ நெஞ்சத்‌ ககக அரளி ரசிகர்‌ பிரமித்துப்‌ 
அன்னார்‌ ்‌ 
“கிழவன்‌. கூறியபடி அவனுடைய - சிற்பத்தை 
- அந்த.ஒருவன்தானா கண்டான்‌? கோயிலைப்‌ பார்க்க . 


உற்‌ 
13 


பக்கம 


ல்‌ உள்ள 


௮ 
டி 
6 
நக 
இ 
] 

8, 
4 


2 
ஷ்‌ 
ம்‌ 
ட 
ப 









சீகாழி - கங்கா விஸர்ஜனமூர்த்‌ 


பக்கம்‌ 24 


சீகாழி - முத்துச்‌ சட்டைநாதர்‌ 


பக்கம்‌ 23 


ளா 17 


வந்தவர்கள்‌ எல்லோரும்‌ கண்டார்கள்‌. கர்ப்பக்‌ 
கிருகத்துக்குள்‌ இருக்கும்‌ சுவாமிக்குப்‌ பூஜை செய்‌ 
வதுதான்‌ வழக்கம்‌. ஆனால்‌ யாரோ ஒரு பக்தர்‌ 
இந்தத்‌ தூணைச்‌ சுற்றிக்‌ கம்பி கட்டி அதையே ஒரு 
'கோயில்‌ ஆக்கிவிட்டார்‌; விளக்குப்‌ போட்டார்‌; 
கனியே பூஜையை நடத்தினார்‌. முருகன்‌ கம்பத்து 
இளையவனாகக்‌ காட்சி தரலானான்‌. இப்படி ஒரு கதை 
உண்டு. ப 

திருவண்ணாமலையில்‌ கோயிலுக்குள்‌ இருக்கும்‌ 
தீர்த்தக்‌ கரையில்‌ கம்பத்து இளையனார்‌ கோயில்‌ என்று 
ஒரு சந்நிதி இருக்கிறது. அருணகிரி நாதருக்கு அருள்‌ 
செய்த பெருமான்‌ திருக்கோயில்‌ அது. ஒரு மண்ட 
பத்தின்‌ தூணில்‌ முருகன்‌ எழுந்தருளியிருக்கிறான்‌. 
அந்தத்‌ தாணே கர்ப்பக்கிருகமாக ஒரு கோயில்‌ பிறகு 
எழும்பியிருக்கிறது. அந்த மண்டபத்தைக்‌ கட்டிய 
போதும்‌, தூணில்‌ உருவத்தை வடித்தபோதும்‌ 
அங்கே இந்தச்‌ சிறப்பு ஏற்படும்‌ என்று அந்தக்‌ 
காலத்தில்‌ யாரும்‌ உணர்ந்திருக்க மாட்டார்கள்‌. 

சிதம்பரத்தில்‌ கோயிலில்‌ ஒரு. தூணில்‌ 
தண்டாயுதபாணி எழுந்தருளியிருக்கிறார்‌. அந்தத்‌ 
தூணே இப்போது தனிச்‌ சந்நிதியாகிவிட்டது. 
இப்படியே தாணில்‌ உள்ள ஆஞ்சநேயருக்கும்‌, 
இண பன்‌ இம்‌ மகிமை உண்டான இடங்கள்‌ ' 
பல. 


சீகாழியிலும்‌ இப்படி. . ஒறு. மூர்த்திக்குச்‌" சிறப்பு 
உண்டாகியிருக்கிறது. அந்தத்‌ தலத்தில்‌ மூலலிங்க்த்‌ 
துக்குப்‌. பிரமபுரீசர்‌ என்று பெயர்‌ .அந்தக்‌ 
கோயிலுக்குப்‌ பிரமபுரீசர்‌ கோயில்‌ என்று. நியாய 


வா,பா.. 2. 


18 வாருங்கள்‌ பார்க்கலரம்‌ 


மாகப்‌ பெயர்‌ வழங்கவேண்டும்‌. ஆனால்‌ இப்போது 
தேவஸ்தானம்‌ யாருடைய பெயரால்‌ நடக்கிறது தெரி 
யுமோ? சட்டைநாத சுவாமி தேவஸ்தானம்‌ என்ற 
பெயரில்தான்‌ எல்லாம்‌ நடைபெறுகின்றன. அந்தத்‌ 
தேவஸ்தானத்தின்‌ தலைமைப்‌ பதவியைச்‌ சட்டை 
நாதர்‌ தம்முடைய மகிமையினால்‌ பெற்றார்‌. 
அவருடைய சக்தியை இப்போதும்‌ பக்தர்கள்‌ 
பாராட்டிப்‌ புகழ்கிறார்கள்‌; அவரை வேண்டிக்‌ 
கொள்கிறார்கள்‌. 

இந்தச்‌ சட்டைநாதர்‌ உருவம்‌ தோணியப்பர்‌ 
கோயிலைச்‌ சார்ந்த ஒரு மூலையில்‌ இருக்கிறது. 
கோயிலில்‌ பிரமபுரீசர்‌ - சந்நிதிக்குப்‌ பின்னே ஒரு 
கட்டுமலை இருக்கிறது. அந்த மலையில்‌ 
தோணிபுரேசர்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌. உமாபாகர்‌, 
பெரிய நாயகர்‌ என்று அப்பெருமானுக்குப்‌ பெயர்கள்‌ 
வழங்கும்‌. கைலாயத்திலிருந்து பெயர்ந்து வந்த 
சிகரம்‌ ஒன்று இந்தத்‌ தலத்தில்‌ விழுந்தது என்றும்‌, 
அந்தச்‌ சிகரம்‌ சில காலத்தில்‌ மறைந்து போக, 
அதன்‌ அறிகுறியாக இந்தக்‌ கட்டுமலையை ஒரு 
மன்னன்‌ கட்டினான்‌ என்றும்‌ தலபுராணம்‌ 
தெரிவிக்கிறது. கைலாசச்‌ சிகரத்தை இருபது 
பறவைகள்‌ ஏந்தி வந்தனவாம்‌. 

பிரளய காலத்தில்‌ உலகமெல்லாம்‌ நீரில்‌ மூழ்கி: 
விட்டது. உயிர்கள்‌ யாவும்‌ இறைவனுடைய 
"திருவடியில்‌ ஒன்றி நின்றன. மறுபடியும்‌ உலகத்தைப்‌ 
படைக்கச்‌ சிவபெருமான்‌ திருவுள்ளம்‌ கொண்டான்‌. 
பிரணவத்தைத்‌ தோணியாகக்‌ கொண்டு அத்‌ 
தோணியில்‌  உமாதேவியாருடன்‌. தானும்‌: ஏறிச்‌ 


தோணிபுரம்‌ 19. 


செலுத்திக்கொண்டு வந்தான்‌. "நாகப்‌ பணியும்‌, 
பிறையும்‌, கொன்றை மாலையும்‌, புலித்‌ தோலாடையும்‌ 
இன்றி அறுபத்து நான்கு கலைகளையே ஆடையாகப்‌ 
புனைந்து பெரிய தீருவுருவத்துடன்‌ தோணியில்‌ 
எழுந்தருளி வந்தான்‌. 
நஞ்சுமிழ்‌ உரகப்‌ பூணும்‌ 
நகைநிலாக்‌ கொழுந்தும்‌ வாசப்‌ 
பைஞ்சுடர்‌ இதழித்‌ தாரும்‌ 
பாய்‌..லி அதளும்‌ இன்றி 
மஞ்சுறழ்‌ கருமென்‌ கூந்தல்‌ 
மாதொடு மருவி எண்ணெண்‌ 
துஞ்சருங்‌ கலைகள்‌ என்னும்‌ ' 
துலங்குபொற்‌ கலைகள்‌ தாங்கி* 
சந்ததி சீகாழிப்புராணம்‌ சொல்கிறது. 
சிவபெருமான்‌ அப்படி வரும்போது இந்தத்‌ 
தலத்தைக்‌ கண்டான்‌. இது பிரளய நீரில்‌ மிதந்து 
தின்றது. இதுவே மூலாதார ஃேஷீத்திரம்‌ என்று 
அருளிச்செய்து இங்கே தோணியுடன்‌ தகக 
 எழுந்தருளினான்‌. 
இந்தத்‌ தோணிபுரக்‌' கோயிலை மலையென்றும்‌ஃ 
திருத்‌ தோணிமலையென்றும்‌ வழங்குகிறார்கள்‌. 
இதற்குப்‌ போக மேலைப்‌ பிராகார்த்திலும்‌ வடக்குப்‌ 
பிராகாரத்திலும்‌ படி க்கட்டுகள்‌ இருக்கின்றன. இந்தக்‌ ' 
கோயிலைச்‌ சுற்றிப்‌ பல பழஞ்‌ சிற்பங்கள்‌ சுதையால்‌ 





* உரகப்பூண்‌-பாம்பாகிய: ஆபரணம்‌, நகை-தளி. இதழித்‌ ' 
தர்‌்கொன்றை மாலை. புலி அதள்‌-புலீத்‌ தோல்‌, மஞ்சு உறழ்‌- 
மேகத்தை த்த, துஞ்சரும்‌ கரக்‌ அமக ௧: கலைகள்‌. பொற்‌ 
அரகள்‌ பெண்க கல்‌ 


20 வாருங்கள்‌ பார்‌ க்கலாம்‌ 


அமைந்திருக்கின்றன. ... பிரமபுரீசர்‌ கோயில்‌. 
விமானமும்‌ இந்தக்‌ கோயில்‌ சுற்றுப்‌ பகுதியும்‌ 
ஒட்டியிருக்கின்‌ றன. திருமலையில்‌ ஞானசம்பந்தப்‌ 
பெருமானுடைய தந்‌ ௨நபார்‌ கைபிற்‌ கோலொடு 
நிற்க அந்தக்‌ குழந்தை தோணிபுரேசரைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுவது போன்ற சுதைச்‌ சிற்பம்‌ ஒன்று உள்ளது. 
இந்த மலை கைலாய மலையின்‌ சிகரத்தின்‌ சின்ன 
மென்றும்‌ அந்தச்‌ சிகரத்தை இருபது பறவைகள்‌ 
தாங்கி நின்றன என்றும்‌ புராணம்‌ சொல்கிறது. 
இந்தச்‌ செய்தி அப்பர்‌ காலத்திலும்‌ வழங்கியிருக்‌ 
கிறது. அவர்‌ பாடிய பாசுரத்தில்‌, 
பார்கொண்டு மூடிக்‌ கடல்கொண்ட 
ஞான்றுநின்‌ பாதமெல்லாம்‌ 
நாலஞ்சு புள்ளினம்‌ ஏந்தின 
என்பர்‌; நளிர்மதியம்‌ 
- கால்கொண்ட வண்கைச்‌ சடையிரித்‌ 
தாடும்‌ கழுமலவர்க்கு 
ஆளன்றி மற்றுமுண்‌ வன்க 
ஆழி அகலிடமே* 
ர இச்செய்தியைக்‌ குறிப்பிடுகிருர்‌. 


- இப்போது உள்ள புராணத்தை . . இயற்றியவர்‌ 
இராம நாடகக்‌ கீர்த்‌ தனத்தைப்‌ பாடிய அருணாசலக்‌ 
கவிராயர்‌: அவர்‌ வடமொழியிலுள்ள புராணங்களை 
அறிந்து இப்‌ புராணத்தைப்‌ பாடினார்‌. அவர்‌ 
கி. பி... 1712 மூதல்‌ 1779 வரையில்‌ வாழ்ந்தவர்‌. 
இந்தப்‌ - புராணம்‌ உண்டாவதற்கு. மூன்பே இத்‌: 


* புள்ளினம்‌. பறவையினம்‌. நனளிர்‌- குளிர்ச்சி க: - அந்தண்‌ ஆம்‌ 
அல்கு அழகிய குளிர்த்த கடல்‌ சூழ்நீத பூமி. ப 





தோணிபுரம்‌ 21 


தலத்தைப்‌ பற்றிய வரலாறுகள்‌ வழங்கி வந்தன. 
தேவார - காலத்தில்‌ எத்தனையோ வரலாறுகள்‌ 
- வழங்கின என்பதைத்‌ தேவாரப்‌ பதிகங்களைக்‌ 
கொண்டு அறியலாம்‌. உ. ௩ 
_ இத்தலத்துக்கு 71 தேவாரப்‌ பதிகங்கள்‌ இருக்‌ 
கின்றன. அவற்றில்‌ திருஞான சம்பந்தர்‌ பாடியவை 
67. சீகாழிக்கும்‌ திருவீழி மிழலைக்கும்‌ அதிகப்படி 
யான பதிகங்களை ஞானசம்பந்தர்‌ பாடினார்‌. அதனால்‌, 
“காழிபாதி, வீழி பாதி: என்று ஒரு பழமொழிகூட 
உண்டாகிவிட்டது. திருஞானசம்பந்தர்‌ இத்‌ 
தலத்தைப்‌ பற்றிய பேரலாறுகள்‌ பலவற்றைக்‌ குறிப்‌ 
10ிடுகிறார்‌. 

ஊர்பரந்தஉல கின்முத லாகிய 

ஓர்ஊர்‌ இதுவென்னப்‌ 

பேர்பர நதபித்‌ வயது 
"என்றும்‌, ' ப 

கருமை பெற்றகடல்‌ "கொள்ள மிதந்ததோர்‌ 

.... காலம்‌ இதுவென்னப்‌ 

.. பெருமை. பெற்றபிர மாபுரம்‌ மேவிய பெம்மான்‌ 

என்றும்‌ முன்னே சொன்ன ட. அவர்‌ 
- வாக்கிலும்‌ காணலாம்‌. 


.... திருமலையின்மேல்‌ எழுந்தருளியிருக்கும்‌ உமாபாக 
ரூடைய திருவுருவம்‌ மிகப்‌ பெரியது. அங்கே போனால்‌ 
உருவத்தின்‌ அழகிலே ஈடுபடாமல்‌ இருக்க முடியாது. 

... இந்தத்‌ தலம்‌ மிகப்‌ பழையது என்பதை 
-உமாபாகரைத்‌ தரிசித்தாலே தெரியும்‌. அவர்‌ 
தாருகாவனத்து முனிவருடைய யாகத்தை அழிப்‌ 
பதற்கு முன்பே உண்டான ஊர்‌ இது என்று 


22 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அவரைப்‌ பார்த்தே தெரிந்துகொள்ளலாம்‌. அவர்‌ 
"கையில்‌ மான்‌ இல்லை; மழு இல்லை. தாருகா 
வனத்து முனிவர்‌ அனுப்ப இறைவன்‌ அவற்றைப்‌ 
பற்றித்‌ தன்‌ கையில்‌ வைத்துக்‌ கொண்டான்‌. 
அஉமாபாகர்‌ இங்கே எழுந்தருளியது அந்த நிகழ்ச்சிக்கு 
"முற்பட்ட காலம்‌. உமாபாகர்‌ மான்‌ மழுவின்றிப்‌ பழை 
யவராகக்‌ கோலம்‌ கெகொண்டிருப்பதை 
"ஞானசம்பந்தரும்‌ சொல்கிறார்‌. 
செறிமுள ரித்தவி சறி ஆறும்‌ 
செற்றதில்‌ வீற்றிருந்‌ தானும்‌ மற்றைப்‌ 
பொறியர வத்தணை யானும்‌ காணாப்‌. 
புசுலி நிலாவிய புண்ணிய? 
எறிமழு வோடிள மான்கை இன்றி 
இருந்த பிரான்‌ !* ப 
என்பது அவர்‌ பாட்டு, பழமையைக்‌ . குறிக்கு 
எத்தனை அழகான அமைப்பு! ப 
வடக்குப்‌ பிராகாரத்தில்‌ உள்ள படிக்கட்டின்‌ 
வழியே ஏறி, மலையில்‌ உள்ள பறவைகளையும்‌ கண்டு; 
உமாபாகர்‌ திருமுன்‌ நின்றேன்‌. அந்தக்‌ கம்பீரமான 
கோலம்‌ மூன்னே நிற்பவர்களுடைய சிறுமையை 
நன்கு எடுத்துக்‌ காட்டுகிறது. சாந்தமே வடிவமாகக்‌ 
கருணை பொலியும்‌ திருமுகத்தோடு வீற்றிருக்கிறார்‌ 
அவர்‌. அந்தப்‌ பெருமானுடைய தரிசனத்தால்‌ மனம்‌ 
சாந்தி பெறுகிறது. ன 





ட்‌ * முளரித்‌ குவிசு- ரட்‌. ப ஆசனம்‌, ஆறும்‌. செற்று- 
காமம்‌, குரோதம்‌, லோபம்‌, மோகம்‌, மதம்‌, மாச்சரியம்‌ எண்ற 
ஆறு உட்பகைகளையும்‌ அழித்து, வீற்றிருத்தான்‌-பிரமன்‌, அரவத்தளை 
யான்‌-திருமால்‌,. 


தோணிபுரம்‌ 23 


உமாபாகர்‌ முன்‌ நின்றபோது கவிச்சக்கரவர்த்தி 
ஒஇட்டக்கூத்தருடைய நினைவ எனக்கு வந்தது. அவர்‌ 
இந்த ஊரில்‌ பல காலம்‌ வாழ்ந்தவர்‌. உமாபாகரையும்‌ 
சட்டை நாதரையும்‌ திருஞானசம்பந்த சண்ட? 
வழிபட்டவர்‌. 
உமை வாழும்‌ பாகத்தானை அப்‌ பெரும்‌ புலவர்‌ 
வழி பட்டார்‌. தாம்‌ இயற்றிய தக்கயாகப்‌ பரணியில்‌ 
காப்புக்குப்பின்‌ நூலைத்‌ தொடங்குகிறார்‌. எடுத்த 
எடுப்பில்‌ உமாபாகரை வாழ்த்துகிறார்‌: 
புயல்வாழ நெடி.தூழி புவிவாழ 
.. முதல்‌ஈறு புகல்வேதநூல்‌ 
இயல்வாழ உமைவாழ்வ தொருபாகர்‌ 
இருதாளின்‌ இசையாடுவாம்‌. 
உலகம்‌ வாழ இறைவன்‌ இப்படியெல்லாம்‌ 
கோலம்‌ கொண்டு வீத்திருக்கிறானாம்‌. ஒழுக்கமும்‌ 
அமைதியும்‌ பெற்று, அன்பும்‌ தியாகமும்‌ மலிய, 
கலையும்‌ கல்வியும்‌ ஓங்க விளங்கிய தமிழ்‌ நாட்டில்‌ 
இத்தகைய மூர்த்திகளும்‌ கோயில்களும்‌ தமிழர்‌ 
வாழ்வை எவ்வளவு தூரம்‌ வடட ட்‌ வ க 
நினைந்து புளகம்‌ பூத்தேன்‌. 
உமாபாகர்‌ சந்நிதியை வலம்‌ வந்து மற்றொரு 
சிறிய படிக்கட்டில்‌ ஏறினால்‌ சட்டைநாதர்‌ 
சந்நிதிக்குப்‌ போகலாம்‌. சட்டைநாதர்‌ மிகவும்‌ 
சக்தியுள்ள தெய்வம்‌. நீராடித்‌ தூய்மையாகவே 
அவர்‌ இருக்கும்‌ இடத்துக்குப்‌ போக வேண்டும்‌. 
- சட்டைநாதர்‌ பைரவ மூர்த்தி தோலால்‌ அமைந்த 
சட்டை புனைந்து, எலும்புகள்‌ முறுக்கிய தண்டத்தை 
கர்ந்தியிருப்பவர்‌. . .தோற்சட்டை அணிந்தமையால்‌ 


24 வாருங்கள்‌ பார்ககலாம்‌ 


சட்டைநாதர்‌ என்ற பெயர்‌ வந்தது. அவருக்கு ஒவ்‌ 
வொரு வெள்ளிக்கிழமையிலும்‌ நள்ளிரவில்‌ பூசை 
நடைபெறும்‌. அப்போது புனுகு சாத்துவார்கள்‌, 
புனுகு சட்டத்திலிருந்து புனுகை எடுக்க இந்தக்‌ 
கோயில்‌ பிராகாரத்தில்‌ தனி அறையே இருக்கிறது” 
சட்டைநாதரைத்‌ தரிசிக்கும்‌ பொருட்டுப்‌. படியின்‌ 
மேல்‌ ஏறும்போதே கம்மென்று புனுகு வாசனை வீசும்‌: 


உமாபாகர்‌ கோயில்‌ விமானத்தில்‌ உள்ள ஒரு 
மூர்த்திதான்‌ சட்டைநாதர்‌. கம்பத்திளையனாரைம்‌. 
போலத்‌ தம்முடைய சக்தியினால்‌ மகிமை பெற்றவர்‌ 
அவர்‌. தேவஸ்தானத்தையே .தம்முடையதாக்கிக்‌ 
கொண்டவர்‌. கோயில்‌ பிராகாரத்தைச்‌ சுற்றியுள்ள 
தாழ்வாரத்துக்குத்‌ திருமாளிகைப்‌ பத்தி என்று பெயர்‌. 
திருமாளிகைப்‌ பத்தியில்‌ முத்துச்‌ சட்டைநாதர்‌ என்ற 
மூர்த்தி எழுந்தருளியிருக்கிறார்‌. மேலே எழுந்தருளி 
பிருப்பவர்‌. சுதை உருவமுள்ளவர்‌; முத்துச்‌ சட்டை. 
நாதர்‌ சிலா வடிவமுடையவர்‌. 'திகம்பரமும்‌ தோல்‌ 
சட்டையும்‌ கிங்கிணி மாலையும்‌ கையில்‌ தண்டும்‌ 
உடைய இவரைப்‌ படம்‌ எடுக்க முடிந்தது. 


திருமாளிகைப்‌ பத்தியில்‌ ஒரூ. பலி பீடம்‌ இருக்‌ 
கிறது. அங்கிருந்து மேலே பார்த்தால்‌ சட்டைநாதர்‌ 
சந்நிதி தெரியும்‌. அந்தப்‌ பலி தாக்‌ தினமும்‌ 
பூசை நடை பெறுகிறது. 
பிரமபுரேசர்‌ கச்ப்பக்கிருகத்துச்‌ சுவர்களில்‌ சில 
. சிற்ப. உருவங்கள்‌ இருக்கின்றன, நீண்ட தமிழால்‌: 
உலகை அளந்த குறுமுனிவர்‌ தென்புறத்தில்‌ எழுந்‌ 
தருளியிருக்கிறார்‌. - மற்றோரிடத்தில்‌ கங்காவிசர்‌ 
ஜனருடைய '. அற்புதக்‌ கோலத்தைக்‌ கண்டேன்‌. 


தோணிபுரம்‌ 25 


ஆகா ! என்ன அழகு ! அந்த உருவத்தின்‌. படத்தை: 
இங்கே காணலாம்‌. அதில்‌ அந்த அழகு முழுவதும்‌. 
வரவில்லை. நிழற்‌ படந்தானே 2 அந்த உருவம்‌. 
கல்லா ? இல்லை. மெழுகா ? அதுவும்‌ இல்லை. 
ஆனால்‌ அது பேசுகிறது ; பேசாமற்‌ பேசுகிறது- 
கங்கையாகிய பெண்ணை இறைவன்‌ தாங்கியிருக்‌ 
கிறான்‌. அவளை வெளியிலே எடுத்து விடுகிறான்‌. 
அவள்‌ மறைந்திருந்த வரையில்‌ ஒன்றும்‌ இல்லை... 
வெளிப்பட்டபோது குடும்பக்‌ கலகம்‌ ஒன்று. 
உண்டாகிவிட்டது. உமாதேவி ஊடல்‌ கொண்டாள்‌ 
நம்முடைய கணவனுடைய தலையை மிதித்துக்‌ 
கொண்டல்லவா இவள்‌ இருக்கிறாள்‌ 2: என்று 
அம்பிகை சினந்தாள்‌. அவள்‌ கோபத்தை இறைவன்‌ 
ஆற்றப்‌ புகுகிறான்‌. அப்‌ மறு அ தாவாங்‌ 
கட்டையைப்‌ பிடித்துக்கொண்டு “தாஜா: செய்கிறான்‌ - 
அம்பிகையின்‌ அலட்சிய பாவத்தையும்‌, இறை 
வனுடைய வணக்க நிலையையும்‌ அந்த உருவத்தில்‌ 
சிற்பி அமைத்‌ திருக்கிற அழகே அழகு ! கல்லிலே 
வடித்த கவிதை அது 1. 

சீகாழியில்‌ சுவாமி சந்நிதிக்குள்‌ நுழைந்து ரம: 
புரேசரையும்‌, உமாபாகரையும்‌, சட்டை நாதரையும்‌ 
தரிசித்துச்‌ சுற்றுப்‌ பிராகாரத்தில்‌ உள்ள மூர்த்தி: 
களையும்‌ தரிசித்துவிட்டு வெளியே வந்தால்‌, வெளிப்‌: 
பிராகாரத்தில்‌ பிரம தீர்த்தத்தைப்‌ பார்க்கலாம்‌. 
கோயிலைப்‌ பிரதட்சிண மாகவே சுற்றி வரலாமே.. 
கிழக்கு, தெற்கு, மேற்குப்‌ பிராகாரங்களைச்‌ சுற்றி 
வந்துவிட்டோம்‌. மேற்குப்‌ பிராகாரமும்‌ வடக்குப்‌” 
பிராகாரமும்‌ . சேரும்‌ . மூலையிலேதான்‌ திருஞான 
சம்பந்தர்‌. திருக்கோயில்‌ இருக்கிறது. அது தனிக்‌ 


அ வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


(கோயில்‌. பிராகாரம்‌ தனியே உண்டு. அங்கேதான்‌ 
ஸிங்கமும்‌ அதன்பின்‌ ரகர. உருவமும்‌ 
"இருக்கின்றன. 

.. ஞானசம்பந்தரைத்‌ தரிசித்துக்கொண்டு வந்தால்‌ 
அக்கோயிலை அடுத்து அம்பிகையின்‌ கோயில்‌ 
இருக்கிறது. திருநிலைநாயகி என்று தமிழிலும்‌, ஸ்திர 
சுந்தரி என்று வடமொழியிலும்‌ அம்பிகையின்‌ 
நாமங்கள்‌ வழங்குகின்றன. அம்மை கோயிலுக்கு 
முன்பும்‌ வடபுறத்திலுமாகப்‌ பிரம தீர்த்தம்‌ இருக்‌ 
கிறது. பிரம தீர்த்தத்தின்‌ தென்‌ கரையில்‌ ஒரு பக்கம்‌. 
சின்னப்‌ புரைகளில்‌ ஞானசம்பந்தர்‌ உருவமும்‌, மறு 
பக்கம்‌ அவர்‌ தந்தையார்‌ உருவமும்‌ இருக்கின்றன. 
இந்த இடத்தில்தான்‌ திருமுலைப்‌ பால்‌ உற்சவத்தன்று 
சம்பந்தர்‌ திருமுலைப்‌ பாலைப்‌ எண்‌ கா்‌ நடை 
பெறும்‌, 


பரும்கணுக்தும்‌ அம்பிகைக்கும்‌ நடுவில்‌ 
முருகன்‌ இருக்கும்‌ அமைப்பு ஓன்று உண்டு. அந்தக்‌ 
கோலத்தில்‌ உள்ள பெருமானைச்‌ சோமாஸ்கந்தர்‌ 
அன்று சொல்லுவார்கள்‌ $ உமாதேவியுடனும்‌ ஸ்கந்த 
ரடனும்‌ உள்ளவர்‌ என்பது அந்தத்‌ தொடருக்குப்‌ 
பொருள்‌ திருஞான சம்பந்தர்‌ முருகனுடைய 
"திருவவதாரம்‌ என்று கொள்வது ஒரு மரபு. அதன்‌ 
படி இத்‌ திருக்கோயிலில்‌ சோமாஸ்கந்த மூர்த்தி 
அமைப்பில்‌ பிரமபுரீசர்‌ கோயிலுக்கும்‌ திருநிலை நாயகி 
_திருக்கோயிலுக்கும்‌ பம. பணயக்‌ திருக்‌ 


ட கோயில்‌ இருக்கிறது. .. 


_ மற்றொரு சிறப்பும்‌ இந்தக்‌ கோயிலில்‌ இருப்ற 
தாகச்‌ சொல்லுவார்கள்‌. மூன்று. மூன்றாக அடுக்கும்‌ 


சோதியும்‌ வீதியும்‌ 27 


அிஷயங்கள்‌ பல உண்டு. குருலிங்க சங்கமம்‌ என்பது 
ஒருவகை அடுக்கு. குரு என்பது ஞானாசிரியரைக்‌ 
குறிப்பது. லிங்கம்‌, இறைவன்‌. அடியாரைச்‌ சங்கமம்‌ 
என்பர்‌; நடமாடும்‌ கடவுள்‌ ஆதலின்‌ சங்கமர்‌ என்ற 
பேர்‌ வந்தது. சீகாழியைக்‌ குருலிங்க சங்கம ஸ்தலம்‌ 
என்று சொல்வார்கள்‌. பலருக்கு ஞான உபதேசம்‌ 
செய்த உமாபாகர்‌ குருமூர்த்தி; சிவலிங்கப்‌ பெருமா 
னாகிய பிரமபுரேசர்‌ லிங்கம்‌; பைரவராகிய சட்டை 
நாதர்‌ சங்கயர்‌. 
புராணத்தில்‌ சொல்லாமல்‌ இருந்தாலும்‌ எனக்கு 
இன்னும்‌ சில மூன்றுகள்‌ தோன்றின. இங்கே குளம்‌, 
ஆறு, கடல்‌ மூன்றும்‌ இருக்கின்றன. “கடல்‌ எங்கே??? 
கான்று கேட்டு விடாதீர்கள்‌, முன்பே சொல்லியிருக்‌ 
(கிறேன்‌, இது காவிரிப்பூம்பட்டினத்தை அடுத்த 
“தென்று. ஆகையால்‌ இது கடற்கரையில்‌ இருப்ப 
. தாகவே கருதுவதற்குரியது. இது என்‌ கற்பனை 
அல்ல. சம்பந்தரே அதற்குச்‌ சாட்சி சொல்கிறார்‌. 
பாயோங்கு மரக்கலங்கள்‌ ப 
படுதிரையால்‌ மொத்துண்டு 
சேயோங்கு வேணுபுரம்‌ 
- செம்பதியாத்‌ திசுழ்ந்தீ $ர. 
நெருக்கறு கடல்திரைகள்‌ 
.... முத்தமணி சிந்தச்‌ 
செருக்குறு பொழிற்பொலி 
திருப்புகலி யாமே, 


மூர்த்தி, தலம்‌, தீர்த்தம்‌ என்ற மூன்றும்‌ சிறந்த 
இடம்‌ இது. தேவாரம்‌, புராணம்‌, மற்றத்‌ துதிகள்‌. 
அன்று மூன்று வகையான பாடல்களைப்‌ பெற்ற தலம்‌ 
இது. இன்னும்‌ அடுக்கிக்‌ கொண்டு போகலாம்‌. 


28 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


இந்தக்‌ கோயிலில்‌ . பல பழைய கல்வெட்டுகள்‌ 
இருக்கின்றன. ஒரு சாசனம்‌ இரண்டாம்‌ குலோத்துங்‌ 
கன்‌ அரியணை யேறிய நான்காம்‌ ஆண்டில்‌ பொறிக்‌ 
கூப்‌ பெற்றது, சம்பந்தர்‌ கோயிலில்‌ தேவார ஏடுகளைப்‌ 
பல காலமாக வைத்துப்‌ பாதுகாத்து வந்தார்கள்‌. 
அதைத்‌ தினந்தோறும்‌ பூசித்துக்‌ காப்பாற்றுவதத்‌: 
கென்றே ஒரு தமிழ்‌ விரகர்‌ இருந்தார்‌. ஏடுகள்‌ சிதிலம்‌. 
அடைந்தால்‌ மீட்டும்‌ புதுப்பித்தார்கள்‌. இந்தச்‌ . 
செலவுகளுக்காக நிலம்‌ விட்டிருந்தார்கள்‌. இந்தச்‌ 
செய்திகா அந்தச்‌ சாசனம்‌ சொல்கிறது. 
தேவாரத்தை அருமையாக வைத்துக்‌ காப்பாற்றிய 
முறை எத்தனை உயர்வாக இருக்கிறது ! 


... இந்தக்‌ கோயில்‌ ஆட்சி தருமபுர ஆதீனத்தின்‌ 
சார்பில்‌ இருக்கிறது. அவ்வாதீனத்தைச்‌ சார்ந்த. 
தம்பிரான்‌ சுவாமிகள்‌ ஒருவர்‌ கோயில்‌ பரிபால: 
னத்தை மேற்பார்த்து வருகிறார்‌. அவரைப்‌ பார்த்‌. 
காலே பழங்காலத்துத்‌ தொண்டர்களஞுடைய நினைவு: 
வரும்‌. 1700 ஏக்கர்‌ பூமியும்‌ அரசாங்கம்‌ உதவும்‌. 
2௨00 ரூபாய்‌ ஆண்டு வருவாயும்‌ இவ்வாலயத்தின்‌ 
ஆட்சிக்குப்‌ பயன்படுகின்றன. ப 

நோனக்‌ குழந்தையின்‌ நினைவை உண்டாக்கும்‌. 
திருத்தோணிபுரம்‌ அன்று பிரளயத்தில்‌ மிதந்தது. 
இன்றும்‌ தேவார திருவாசகப்‌ பனுவல்களிலே. 
ஈடுபட்டுத்‌ திருஞான சம்பந்தருடைய பெருமையிலே 
ஊறிய உள்ளங்களில்‌ எல்லா நினைவுகளையும்‌ அழுத்தி: 
விட்டுத்‌ தோணிபுரம்‌ மேலே மிதந்து கொண்டுதான்‌” 
இருக்கிறது. ..... ர கட 


(௩ஞ்ம்‌ ஸீஜிமம்‌ 
ஆப்பைய தீட்சிதர்‌ என்றால்‌ வேதாந்த 
_ சாஸ்திரம்‌ படித்தவர்களுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌; 
வடமொழி வித்துவான்களுக்கும்‌ தெரியும்‌. அவர்‌ 
வடமொழியில்‌ மகாபண்டிதர்‌; வேதாந்தத்தில்‌ 
சிங்கம்‌; பரம சைவர்‌. அவர்‌ எத்தனையோ நூல்களை 
யும்‌ வியாக்கியானங்களையும்‌ எழுதியிருக்கிறார்‌. ராஜ 
ராஜாக்களிடம்‌ பல பல சம்மானங்களைப்‌ பெற்றிருக்‌ 
கிறார்‌. | 
அவர்‌ ஒரு சமயம்‌ தம்முடைய மாமனார்‌ 
அளருக்குப்‌ போனார்‌. காதிலே குண்டலங்கள்‌ அசைய, 
மேலே சால்வை பளபளக்க, மத்த கஜம்‌' போல 
அவர்‌ நடந்து வந்தார்‌. அவரை ஊரிலுள்ள பெண்கள்‌ 
வாயிலில்‌ தலையை நீட்டி நீட்டிப்‌ பார்த்தார்கள்‌. நாலு 
பேராகக்‌ கூடியும்‌ பார்த்தார்கள்‌. . ஒருத்தி, “யாரடி 
இந்தப்‌ பிராமணன்‌??? என்று கேட்டாள்‌. 
“இவர்தாண்டி நம்‌ ஆச்சாள்‌ ஆம்படையான்‌!”' 
என்று வேறு ஒருத்தி பதில்‌ சொன்னாள்‌; கொஞ்சம்‌ 
உரக்கவே சொன்னாள்‌. அது அப்பைய தீட்சிதர்‌ 
காதிலும்‌ விழுந்தது. அவர்‌ உள்ளுக்குள்ளே சிரித்துக்‌ - 
கொண்டார்‌. அவரை. அந்தப்‌ பெண்மணி மகா. 
வித்துவான்‌ என்று சொல்லவில்லை; பெரிய நூலாசிரி - 
யர்‌ என்று குறிப்பிடவில்லை; வேதாந்த சாஸ்திர : 
இிபுணர்‌ என்று சுட்டவில்லை; சிவபக்தர்‌ என்றும்‌ 
ட ஈல்லவில்லை. “ஆச்சாள்‌ ஆம்படையான்‌? . என்று 
தான்‌ 'சொன்னாள்‌.. அவர்களுக்கு ஆச்சாளைத்‌ 
தெரியும்‌; அவள்‌ மூலமாகத்தான்‌ அப்பைய தீட்சி : 
துரைத்‌ தெரிந்து கொண்டார்கள்‌. அவளுடைய _- 


30 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அகமுடையான்‌ என்பதனால்தான்‌ அவர்களுக்கூ, 
அவரிடம்‌ சிரத்தைகூட. பிறகு ஒரு சமயம்‌ 
அப்பைய தீட்சிதர்‌ இதை நினைத்து, “அஸ்மின்‌” 
க்ராமே ஆச்சாள்‌ ப்ரஸித்தா?” என்று சொன்னாராம்‌. 
“நமக்கு எத்தனை பெருமை இருந்தாலும்‌ இந்தக்‌ 
கிராமத்தில்‌ ஆச்சாள்தான்‌ புகழுடையவள்‌? என்று 

அவர்‌ சொன்னதில்‌ ஆச்சரியம்‌ இல்லை. | 


'ஆச்சாள்‌ என்பது பழகு தமிழில்‌ - பெண்கள்‌”. 
தேய்த்துவிட்ட உருவம்‌. அதன்‌ மூல உருவம்‌ ராஜம்‌... 
ராஜம்மாவை ஆச்சாள்‌, ஆச்சாள்‌ என்றே அழைத்து 
அந்தப்‌ பேரே நிலைத்து விட்டது. 

ஆச்சாள்‌ என்ற பெயரைப்போலவே ஆச்சாள்‌” 
புரம்‌ என்ற ஊரும்‌ புகழ்‌ பெற்றிருக்கிறது. திருஞான” 
சம்பந்தர்‌ திருமணம்‌ நடந்த இடம்‌ அது. அம்‌ 
பெயரைத்‌ தந்த ஆச்சாள்‌ யார்‌ என்று திட்ட. 
மாகத்‌ தெரியவில்லை. அப்பைய தீட்சிதர்‌ மனைவியின்‌” 
பெயர்‌ ராஜம்மா; அது ஆச்சாள்‌ என்று திரிந்தது. 
இப்போதும்‌ ராஜம்மாவை ஆச்சாள்‌ என்று. 
அழைக்கும்‌ வழக்கம்‌ இருக்கி றது. ஆனால்‌ ஆச்சாள்‌. 
புரத்துக்குப்‌ பெயர்‌ தந்த ஆச்சாள்‌, ராஜம்‌ அல்ல. 
என்கிறார்கள்‌. ஆயாள்‌ அல்லது ஆத்தாள்‌ என்பது: 
அப்படித்‌ திரிந்துவிட்டது என்று சொல்கிறார்கள்‌... 
அந்த ஆயாள்‌ யார்‌? 

ஆச்சாள்புரத்தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ - அம்‌ 
பிகை என்று சிலர்‌ சொல்கிறார்கள்‌. “ஞான சம்பந்‌, 


தருக்கு இங்கே திருமணம்‌ ஆயிற்று, அவருடைய 
மனைவி நமக்குத்‌ தாய்‌ போன்றவள்‌. அப்பெருமாட்டி. 


சோதியும்‌ வீதியும்‌ 3] 


யாகிய ஆத்தாள்‌ பிறந்த இடம்‌ ஆனதால்‌ ஆத்தாள்‌” 
புரமாகி அதுவே ஆச்சாள்புரம்‌ என்று மருவியது”” 
என்று சொல்கிறவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 

வேறு ஒருவரை, “*இங்கே யாராவது ராஜம்மாள்‌” 
என்ற பெயரோடு யாவரும்‌ புகழும்‌ வண்ணம்‌ இருந்த. 
துண்டா ??” என்று கேட்டேன்‌. **இங்கே இரண்டு 
மைல்‌ தூரத்தில்‌ ஒரு தோப்பு இருக்கிறது. அங்கே: 
ஓர்‌ அம்மையாரீன்‌ சமாதி இருக்கிறது. மிகவும்‌ சக்தி 
யுள்ளவர்‌ என்று சொல்கிறார்கள்‌. ஒருகால்‌: 
அவருடைய பெயர்‌ நீங்கள்‌ சொல்கிற மாதிரி இருக்க. 
லாம்‌'” என்று அவர்‌ சொன்னார்‌. வேறு சிலர்‌, 
ஆசார்யபுரம்‌ என்பதே அப்படி மருவியது. சைவ: 
சமயாசாரியராகிய திருஞான சம்பந்தர்‌ சோதியுட்‌ 
புக்க தலம்‌ ஆதலின்‌ அவர்‌ பெயரால்‌ இந்தப்‌ பெயர்‌ 
வந்தது? என்கிறார்கள்‌. இத்தனை ஆராய்ச்சி 
செய்தும்‌ இன்னும்‌ இதுதான்‌ ஆச்சாள்புரம்‌ என்னும்‌ 
பெயருக்குக்‌ காரணம்‌ என்று தெரிந்துகொள்ள முடிய. 
வில்லை. 

- தேவாரத்திலும்‌ இலக்கியத்திலும்‌ இந்த ஊருக்கு, 
நான்கு வகையாகப்‌ பெயர்‌ வழங்குகிறது. நல்லூர்‌. 
என்பது ஒரு பெயர்‌; பெருமணம்‌ என்பது ஒரு பெயர்‌; 
நல்லூர்ப்‌ பெருமணம்‌ என்பது ஒரு நாமம்‌; பெருமண: 
நல்லூர்‌ என்று ஒரு பெயர்‌. வாய்க்கால்‌ இருக்கிறதே. 
அதைக்‌ கால்‌ என்றும்‌ சொல்வார்கள்‌; வாய்‌ என்றும்‌: 
சொல்வதுண்டு. இரண்டையும்‌ சேர்த்துக்‌ கால்வாய்‌ : 
என்றும்‌, வாய்க்கால்‌ என்றும்‌ சொல்வது வழக்கம்‌. 
திருப்‌ பெருமண நல்லூராகிய ஆச்சாள்புரத்தின்‌ 
பெயரும்‌ அப்படித்தான்‌ நான்கு வகையாக மாறி. 


வழங்குகிறது. 


௮2 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


இந்த ஒப்புமை நானாகக்‌ கண்டு பிடித்தது 
அன்று. என்னுடைய ஆசிரியருக்கு ஆசிரியராகிய 
மகாவித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ 
'சொல்லியிருக்கிறார்‌. அவர்‌ இந்த ஊருக்கு வந்தபோது 
இங்குள்ளவர்களின்‌ வேண்டுகோளுக்கு இணங்கி 
இங்கே எழுந்தருளியிருக்கும்‌ திருவெண்ணிற்றுமை 
பம்மையைப்பற்றி ஒரு பிள்ளாத்தமிழ்‌ பாடினார்‌. 
அதில்‌ ஒரு பாட்டில்‌ இந்தக்‌ கருத்தைச்‌ சொல்லி 
யிருக்கிறார்‌. 
வண்கால்‌ என்ன வாய்‌என்ன 
வாய்க்சால்‌ எனக்கால்‌ வாய்‌எனப்பேர்‌ 
மருவி மாரு வளங்கொள்கமை 
மான நல்லூர்ப்‌ பெருமணம்‌ வான்‌ 
எண்கா நல்லூர்ப்‌ பெருமணம்‌,ஏர்‌ 
ஏய்பெ ர௬ுமண ஈல்லூர்‌என்று 
இலகு பெயர்பூண்‌ டுறுவளம்‌ஏய்ந்து 
என்றும்‌ விளங்கும்‌ இந்நகரை. 
தம்‌ பெயருக்கும்‌ இந்தத்‌ தலத்தின்‌ பெயருக்கும்‌ 
இத்தகைய ஒப்புமை இருப்பதை எண்ணி இந்த 
அளரைச்‌ சுற்றிப்‌ பல கால்வாய்கள்‌ சூழ்ந்திருக்கின்‌றன 
வாம்‌. இப்படி ஒரு: க்‌ அக்கவிஞர்‌ பாடி 
பபிருக்கிறார்‌. 


2 
 ணைருக்குச்‌ சிவலோகம்‌ என்று பெயர்‌ உண்டு. 
ஆனால்‌ இப்போதுதான்‌ . இது உண்மையாகவே. 
சிவலோகமாக விளங்குகிறது. . எங்கே . பார்த்தாலும்‌ 


திருநீற்றின்‌ ஒளி; எங்கே பார்த்தாலும்‌ ருத்திராட்சக்‌ 
காட்சி; ஹர ஹர என்ற முழக்கம்‌. ஒரே கோலாகலம்‌; 


சோதியும்‌ வீதியும்‌ 33 


கல்யாணக்‌ கோலாகலம்‌. நம்முடைய திருஞான 
சம்பந்த மூர்த்திக்குத்தான்‌ திருமணம்‌ நிகழப்‌ 
போகிறது. பதினாறு வயசு நிரம்பி அழகு பொங்கும்‌ 
அற்புத மேனியோடு சிவப்பொலிவு நிகழ விளங்கு 
கிறார்‌ அவர்‌. ப ்‌்‌ 

- ஞானசம்பந்தர்‌ முதலில்‌ கல்யாணம்‌ செய்து 
கொள்ள இசையவில்வையாம்‌. - பெற்றோர்களும்‌ 
மற்றோர்களும்‌, “திருமமப்‌ பருவம்‌ வந்துவட்டது? 
மணம்‌ செய்தருள வேண்‌ ௫ம்‌: எவ்மு சொன்னார்‌ 
களாம்‌. மாதவத்தீன்‌ கொழுந்தனணைய சம்பந்தர்‌ 
சுற்றத்‌ தொடக்கை விரும்பாதவராய்‌, “வடசானால்‌ 
என்ன ? திருமணம்‌ வேண்டாம்‌'' எவர்‌. 

... “மறையவராகப்‌ பிறந்தமையாலும்‌ வேத நெறி 
குழைக்கச்‌ செட்யக்‌ கங்கணம்‌ கட்டக்‌ கொண்டமை 
யாலும்‌ அந்த வ.ர்களுக்குர்ய। ஆறு கவொழல்களும்‌ 
செய்ய டேண்டும்‌; அதற்குத்‌ திருமலமம்‌ செய்து 
கொள்வது இன்றியமையாதது”: என்று பழுத்த முது 
மறையவர்கள்‌ கூற, இறைவன்‌ திருவரு எண்ணி 
அவர்‌ உடன்பட்டார்‌. _ ்‌ ப 

இந்தத்‌ திருப்பெருமண நல்லூரில்‌ இருந்த 
நம்பாண்டார்‌ நம்பியின்‌ பெண்டேப்‌ பேசினார்கள்‌. 
அப்போது இதற்கு நல்லூர்‌ என்ற பெயர்தான்‌ வழங்கி 
வந்தது. கல்யாணத்துக்கு வேண்டிய காரியங்க 
ளெல்லாம்‌ முறையாக நடைபெற்றன. மாப்பிள்ளையும்‌ 
வந்துவிட்டார்‌. அவருடன்‌ சிவபக்தர்‌ கூட்டமும்‌ 
வந்தது. திருநீலநக்க நாயனார்‌, முருக நாயனார்‌, 
திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார்‌ ஆகிய நாயன்‌ 
மார்களும்‌ வந்திரந்தார்கள்‌. _ 


வா.பா-ஃ-8 


34 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


பாணிக்கிரகணம்‌ ஆயிற்று. தீயை வலம்‌ செய்ய 
வேண்டும்‌. “ஞானாக்கினியாக : இருப்பவர்‌ சிவ 
பெருமானே; அவரை வலஞ்‌ செய்யப்‌ போகலாம்‌?” 
என்று சொல்லித்‌ தம்‌ மனைவியின்‌ திருக்கரத்தைப்‌ 
பற்றிக்கொண்டு கோயிலை நோக்கி நடந்தார்‌ ஞான 


சம்பந்தர்‌. அவர்‌ மனத்துக்குள்‌, இந்த இல்லொழுக்‌ 


கம்‌ வந்து சூழ்ந்ததே! இனி என்‌ செய்வேன்‌! 
இவளோடும்‌ ' சிவபெருமான்‌ திருவடியை அடை 
வேன்‌? என்று எண்ணி நேரே கோயிலுக்குச்‌ 
சென்றார்‌. திருமணக்‌ கூட்டம்‌ முழுவதும்‌ உடன்‌ 
சென்றது. 
சிவபிரான்‌ சந்நிதியை அடைந்த சம்பந்தர்‌ தம்‌ 
கருத்தில்‌, “இனி எனக்கு விடுதலை வேண்டும்‌! என்ற 
வேட்கை மீதூர, “நல்லூர்ப்‌ பெருமணம்‌ வேண்டா 
கழுமலம்‌? என்று ஆரம்பிக்கும்‌ திருப்பதிகத்தைப்‌ 
பாடினார்‌... 
அப்போது அங்கே ஒருபெருஞ்‌ சோதிப்‌ பிழம்பு 

தோன்றியது. “நீயும்‌ உன்‌ மனைவியும்‌ மணத்திற்கு 
வந்தவர்கள்‌ யாவரும்‌ இந்தச்‌ சேோதிக்குள்‌ 
புகுங்கள்‌” என்று ஓர்‌ அசரீரி வாக்கு வானில்‌ 
எழுந்தது. அந்தப்‌ பெருஞ்‌ சோதியினிடையே ஒரு 
வாயில்‌ தோன்றிற்று. அதைக்‌ கண்ட ஞானசம்ப ந்தர்‌, 

காத லாகிக்‌ சுசிந்துகண்‌ ணீர்மல்கி 

ஒது வார்தமை நன்னெறிக்‌ குய்ப்பது 

வேதம்‌ நான்கினும்‌ மெய்ப்பொருள்‌ ஆவது 

நாதன்‌ நாமம்‌ ஈமச்சி வாயவே 


என்று தொடங்கும்‌ திருப்பதிகத்தைப்‌. பாடினார்‌. 


சோதியும்‌ வீதியும்‌ 33 


வரும்‌ சோதியில்‌ ஒவ்வொருவராகப்‌ புகக்‌ கடைசி 
யில்‌ தாமும்‌ தம்‌ மனைவியுடன்‌ எழுந்தருளினார்‌. 
சோதி மலைஒன்று தோன்றிற்‌ றதில்‌ஒரு 
வீதிஉண்‌ டாச்சுதடி ல்‌ 
என்று . இராமலிங்க சுவாமிகள்‌ பாடுகிறார்‌. அவர்‌ 
இந்தச்‌ சோதியையும்‌ வீதியையும்‌ நினைந்துதான்‌ 
பாடினாரோ, யாதோ, தெரியவில்லை. திருஞான 
சம்பந்தநருடைய திருமணம்‌ நடந்ததனால்‌ இந்த 
ஊருக்குப்‌ பெருமண நல்லூர்‌ என்று பெயர்‌ வந்த 
காம்‌. ப ப 
3 

(௯ யிலுக்குப்‌ போனேன்‌. சந்நிதி கிழக்கு நோக்‌ 
கியது. சந்நிதியில்‌ ஒரு குளம்‌ இருக்கிறது. அதற்குப்‌ 
பஞ்சாட்சர தீர்த்தம்‌ என்று பெயர்‌, கோயில்‌ மிகப்‌ 
பெரியதும்‌ அன்று; மிகச்‌ சிறியதும்‌ அன்று. முன்னால்‌ 
பழைய கோபுரம்‌ இருக்கிறது. நேரே சென்று சுவாமி : 
யைத்‌ தரிசித்தேன்‌. சிவெபருமான்‌ திருநாமம்‌ 
சிவலோகத்தியாகர்‌. இங்கே பல முனிவர்களுக்கும்‌ 
அன்பர்களுக்கும்‌ சிவலோகக்‌ காட்சியை இறைவன்‌ 
காட்டியதால்‌ அப்பெயர்‌ வந்ததென்று புராணம்‌ 
சொல்கிறது. சுவாமி சந்நிதியில்‌ நூற்றுக்கால்‌ மண்ட 
பத்தில்‌ திருஞானசம்பந்தர்‌ தம்‌ ' மனைவியாரோடு 
எழுந்தருளியிருக்கும்‌ திருக்கோயில்‌ இருக்கிறது, 
கல்யாணசம்பந்தர்‌ என்று சொல்கிறார்கள்‌. அவரைத்‌ 
தரிசித்துக்கொண்டேன்‌. அர்ச்சகர்‌ ஓர்‌ அர்ச்சனை 
செய்தார்‌. அது திருஞானசம்பந்தருக்கென்று 
அமைந்த தனி அர்ச்சனை. சீகாழியில்‌ நோனசம்பந்‌ 
குருக்கு முருகப்‌ கன! அஷ்டோத்‌ 


36 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


தரத்தையே சொல்லி அர்ச்சக செய்கிறார்கள்‌. 
இங்கே . அர்ச்சனையைக்‌ கூர்ந்து கவனித்‌ ?தன்‌. 
கடைசியில்‌ . திருஞானசம்பந்தருடைய மாணவியார்‌ 
திருநாமம்‌ வரும்‌ என்று ஆவலோடு கவனித்தேன்‌. 
ஆச்சாள்‌ என்ற பெயருக்குரிய மூலத்தை ஐக்‌ கண்டு 
பிடித்து விடவேண்டும்‌ என்று ஆசை. நூற்றெட்டுத்‌ 
திருநாமங்கள்‌ முடிந்தன. “ஸ்தோத்திர பூரணி 
சமேத ஸ்ரீ ஞானசம்பந்தமூர்த்தி...? குருக்கள்‌ 
அர்ச்சணாயைச்‌ சொல்லி முடித்தார்‌. திருஞான 
சம்பந்தப்‌ பெருமானுடைய பத்தினியின்‌ திருநாமம்‌. 
“ஸ்தோத்திர பூரணி என்று தெரிந்து கொண்டேன்‌. 


இந்தப்‌ * பெயருக்கு என்ன காரணம்‌? திருஞான: 
சம்பந்தர்‌ இவ்வுலகில்‌ திருவவதாரம்‌ செய்து தேவாரம்‌ 
பாடி ன்‌ அவைசிவபெ'ுமானுடைய தோரழ்திர ங்கள்‌. 
அவர்‌ திருமணத்தன்று பாடியவையே இறுதி; தோத்‌ 
திரங்கள்‌. திருஞானாசம்பறீ ந்தப்‌ பெருமானுடைய 
தேவாரம்‌ அன்றோடு முற்றுப்‌ ெெ பெற்ற து; அந்தத்‌. 
தோத்திரத்தைப்‌ பூரண மாக்க பே ந்தவரைப்‌ போல 
அருவ 1 மனைவியார்‌ விளங்குகிறார்‌. அதனால்‌ 
ஸ்தோத்திர பூரணி என்று பெயர்‌ ஏற்பட்டதோ? 
வேறு காரணம்‌ தெரிகிற வரையில்‌ இப்படி வைத்துக்‌. 
கொள்வதில்‌ என்ன தவறு? ்‌ 


-அவ்விருவருடைய உற்சவ "விக்கிரகங்களும்‌ ப 
திருக்கோயிலுக்குள்‌ இருக்கின்றன. கையில்‌ பாற்‌: 
-கிண்ணத்தோடு மூன்றாண்டு உருவமுடைய சம்‌: 
பந்தர்‌ விக்கிரகமும்‌ தனியே இங்கே இருக்கிறது. 


சோதியும்‌ வீதியும்‌ 37 


“இவை பழங்கால முதலே இருந்துவரும்‌ விக்கிர 
கங்கள்‌ தாமா??? என்று அயலில்‌ உள்ளவர்களைக்‌ 
'கேட்டேன்‌. _ 


என்‌ கண்கன அருகிலே ஓடவிட்டேன்‌. 
_ **நீயே தெரிந்துகொள்‌” என்பது போல அங்கே திரி 
புரசங்காரர்‌ நின்று கொண்டிருந்தார்‌. “இது 
அல்லவா கலைப்படைப்பு!” என்று வியந்து நின்றேன்‌. 
(வேறு சில பழைய விக்கீரகங்களும்‌ இருந்தன. 
அவற்றோடு ஒப்பு நோக்கும்‌ போது சம்பந்தருடைய 
திருமேனிகள்‌ நிச்சயமாகப்‌ பிற்காலத்தில்‌ அவசரத்‌ 
தில்‌ அமைக்கப்‌ பெற்றவை என்றே புலப்பட்டது. 


அப்‌ ாதுதான்‌ கோயிலின்‌ தர்மகர்த்தா ஒரு 
விஷயத்தைச்‌ சொன்னார்‌. அவரைப்பற்றிச்‌ சொல்ல 
மறந்து விட்டேன்‌. தாடியுடன்‌ திருற்று சண்ணித்த 
மேனியுடன்‌, “அடியேன்‌”? என்ற பணிவுப்‌ பேச்சுடன்‌ 
நிற்கும்‌ அவரைப்‌ பார்த்தாலே இவரும்‌ ஒரு 
நாயனுரோ என்று தோன்றும்‌. கோயில்களில்‌ தக்க 
வர்களை அதிகாரியாக வைத்துப்‌ பாதுகாத்துவரம்‌ 
_ தருமபுர ஆதீனத்தினர்‌ இவரைப்‌ பொறு க்கி இந்த 
ஆலயத்தை ஒப்பித்திருக்கிறார்கள்‌. 


ஸ்ரீமான்‌ வைத்தியலிங்கம்‌ பிள்ளையவர்கள்‌ ஒரு 
சரித்திரச்‌ செய்தியைச்‌ சொன்னார்‌. “இந்து ஊரில்‌ 
ஒரு யுத்தம்‌ நடந்ததென்று தெரிகிறது” என்றார்‌. 

“எப்போது 2 யாருக்கும்‌ யாருக்கும்‌ ??” 

“கும்பினிக்காரர்களுக்கும்‌ தஞ்சை மன்னருக்கும்‌ 
இடையே போர்‌ நிகழ்ந்தது, அப்போது லாரென்ஸ்‌- 


38 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


என்ற துரை இந்தக்‌ கோயிலைக்‌ கைப்பற்ற வந்தா 
ராம்‌. இங்கு இருந்தவர்கள்‌ அவர்‌ காலில்‌ விழுந்து 
கோயிலை ஒன்றும்‌ செய்யவேண்டாம்‌ என்று 
கெஞ்சிக்‌ கேட்டுக்‌ கொண்டார்களாம்‌. இது 
இருநூறு வருஷங்களுக்கு முன்‌ நடந்த செய்தி” 
என்றார்‌. 

““கும்பினிக்காரர்கள்‌ பழைய விக்கிரகங்களை 
எடுத்துக்‌ கொண்டு போயிருக்கலாம்‌. திருஞான 
சம்பந்தர்‌ திருவவதாரத்‌ தலமாகிய சீகாழியில்‌ உள்ள 
சம்பந்தர்‌ உற்சவ விக்கிரகம்‌ மிகப்‌ பழையதாக 
இருக்கிறது. அப்படியே இங்கும்‌ இருந்திருக்க வேண்‌ 
டூம்‌. அப்பெருமான்‌ திருமணக்‌ கோலத்தோடு எழுந்‌ 
தருளியிருக்கும்‌ பழைய விக்கிரகத்தை அந்த 
வெள்ளைக்காரன்‌ எடுத்துக்கொண்டு போயிருப்பான்‌. 
அந்தத்‌ துரையின்‌ பெயர்‌ என்ன??? 


ஆச்சாவுக்கும்‌ அவன்‌ பெயருக்கும்‌ ஏதாவது 
முடிச்சுப்‌ போடலாமோ என்ற எண்ணத்தால்தான்‌ 
கேட்டேன்‌. “லாரென்ஸ்‌ துரை?” என்று மறுபடியும்‌ 
அவர்‌ சொன்னபோது எனக்குச்‌ சப்பிட்டுவிட்டது. 
“அவன்‌ பேர்‌ எதுவாக இருந்தால்‌ என்ன?'” என்று 
- என்‌ ஆராய்ச்சியை நிறுத்திக்‌ கொண்டேன்‌. இந்தப்‌ 
போரைப்பற்றிய செய்திகள்‌ . தஞ்சை ஜில்லா 
கெசட்டியரில்‌ . இருக்கிறதாம்‌. இந்தச்‌ சண்டை 
1749-இல்‌ நடைபெற்றதாகத்‌ தெரிய வந்தது. 
... இறைவன்‌ திருக்கோயிற்‌ கோபுரத்தை அன்பர்‌ 
_ காட்டி, “அதோ பாருங்கள்‌!” என்றார்‌. அவர்‌ எதைச்‌ 


சோதியும்‌ வீதியும்‌ 39 


சுட்டிக்‌ காட்டுகிறார்‌ என்று தெரியாமல்‌, “எதைப்‌ 
பார்க்கச்‌ சொல்கிறீர்கள்‌?”” என்றேன்‌. 


“அதோ தலை கீழாய்‌ நிற்கிற உருவம்‌.” நான்‌ 
பார்த்தேன்‌. ப 

“காக புசுண்டர்‌ என்ற முனிவரைப்‌ பற்றி நீங்கள்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறீர்களா??? 

“அவர்‌ பேரால்‌ ஒரு நாடி. சாஸ்திரம்‌ இருக்கிறது 
தெரியும்‌.” 

“அவர்‌ இந்தத்‌ தலத்துக்கு வந்தாராம்‌. 
கைலையிலிருந்து வந்தவர்‌ இறைவன்‌ ஆணையின்‌ படி, 
திருஞானசம்பந்தர்‌ திருமணத்தில்‌ முக்தி பெறலாம்‌ 
என்ற எண்ணத்தோடு நெறடுங்காலத்துக்கு முன்பு 
இங்கே வந்தார்‌, இத்‌ தலத்தின்‌ பெருமையை 
உணர்ந்து இங்கே தலைகீழாக நடந்து வந்தார்‌. 
தலைகீழாக இருந்து தவம்‌ செய்தார்‌. அவர்‌ 
பிரதிஷ்டை செய்த யோகீசர்‌ என்ற சுவாமி கோயில்‌ 
ஒன்று இவ்வூரில்‌ இருக்கிறது. காகமா முனிவர்‌ ஞான. 
சம்பந்தர்‌ இங்கே வரும்வரையில்‌ தலைகீழாக நின்று 
காத்திருந்து சோதியில்‌ கலந்தார்‌. 


இந்தத்‌ தலத்தில்‌ பஞ்சாட்சரம்‌, திருநீறு இரண்‌ 
டுக்கும்‌ மகிமை அதிகம்‌. இறைவன்‌ தன்‌ சூலத்தைக்‌ 
குத்தி ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதில்‌ தன்‌ 
சடையிலுள்ள கங்கையிலிருந்து புனலை நிரப்பிப்‌ 
பஞ்சாட்சரத்தை ஆவாகனம்‌ செய்தான்‌. அதனால்‌ 
பஞ்சாட்சர தீர்த்தம்‌ என்று பெயர்‌ வந்ததாம்‌. 
யாவரும்‌ சோதியிலே புகுவதற்கு முன்‌ இத்தீர்த்தக்‌ 
கரையில்‌ அம்பிகை எழுந்தருளி யாவருக்கும்‌ 


40 வாருங்கள்‌ பார்‌ க்கலாம்‌ 


வெண்ணீறு 'அளித்தருளினள்‌. அதனால்‌ அம்பி 
கைக்கு வெண்ணீற்றுமையம்மை என்ற திருநாமம்‌ 
உண்டாபபிற்று. 

இந்தத்‌ தலத்துக்குக்‌ கொட்டையபூர்ச்‌ சிவக்‌ 
கொழும்‌. டு ம்குசிகர்‌ இயற்றிய புராண ஒன்று இருக்‌ 
கிறது. 5:98 விரு, அடங்கியது அது. அநீதக்‌ 
கால; 2ல்‌ தலங்களில்‌ உள்ள மக்கள்‌ தலபக்தியை 
யும்‌ சிவபக்‌ திழை யும்‌ வளர்ப்பதற்கு எவ்வளவோ காரி 
யங்களைச்‌ .சய்திருக்கிறார்கள்‌. உண்மை நிகழ்ச்சி 
களையும்‌. கற்பனத்காட்சிகளையும்‌. இணைத்‌ துக்‌ 
கவிதையிலும்‌ வைத்து இன்புற்றுர்கள்‌. ம. 

தலபுராஸணத்தில்‌ திருஞானசம்பந்தர்‌ திரு 
மணத்தைப்‌ பற்றிய வரலாற்றில்‌ பெரிய புராணத்தில்‌ 
இல்லா ந செய்‌. களும்‌ இருக்கின்‌ றன. 

கோன்றியபோது பலர்‌ அதைக்‌ கண்டு 
அஞ்சிலுர்களாம்‌. அடித்து அமுது ஊட்டும்‌ 
போல, இந்தப்‌ பேறு பின்‌ வராது 
என்று உணராமல்‌ நின்றவர்களையும்‌ பயனடையச்‌ 
செய்ய விரும்பினான்‌. இறைவன்‌. நந்தியெம்‌ 
"பெருமானை அனுப்பி அருகில்‌ நின்றவர்கள்‌ யாவரை 
யும்‌ வெருட்டி இங்கே சேர்க்கும்படி செய்தானாம்‌. 
அப்படி. வெருட்டிய இடம்‌ இன்று நந்தி வெரு: டி 
என்ற டெயரோடு விளங்குகிறது. அங்கே ம மடு 
என்ற மடுவும்‌ உண்டு. 
கர்ண பரம்பரையில்‌ வரும்‌ செய்திகளும்‌ சில 
உண்டு... இதற்கு அருகில்‌ கடைக்காநல்லூர்‌ 
என்ற ஊர்‌ இருக்கிறது. அது கடைக்‌ கண்‌ விநாயக 


சோதியும்‌ வீதியும்‌ டர 


நல்லூர்‌ என்பதன்‌ மரூஉ. அங்கே ஒரு விநாயகர்‌ 
'கோயில்‌ இருக்கிறது. அவர்‌ கடைக்கண்‌ விநாயகர்‌ 
என்‌ ற பெயருடையவர்‌. சோதியில்‌ போய்ச்‌ சேருங்‌ 
கள்‌ என்று கடைக்‌ கண்ணால்‌ அவர்‌ காட்டினாராம்‌. 


இந்தப்‌ பக்கத்தில்‌ உள்ளவர்களுக்குச்‌ சைவ 
'சமயாசாரியர்களிடம்‌ எத்தனை பக்தி உண்டென்‌ 
பதை, இப்படியெல்லாம்‌ வரலாறுகளைச்‌ சொல்லி 
. அவற்றோடு தொடர்புடையவை என்று ஊர்களை 
நிறுவி வாழ்தலால்‌ தெரிந்து கொள்ளலாம்‌ இத்‌ 
தலத்துக்கு அருதில்‌ திருஞானசம்பத்த ரம்‌ 
'திருநாவுக்கரச நல்லூர்‌, ஆலால சுந்தரம்‌, மாலயிக்க 
வாசல்‌ என்று நான்கு ஊர்கள்‌ நால்வருடைய திரு 
நாமத்தை நினப்பூட்டிக்கொண்டு இருக்கின்‌ றன. 

இத்‌ தலத்தின்‌ கோயிலில்‌ வழித்துணை விநாயகர்‌ 
. என்றும்‌, மாவடி விநாயகர்‌ என்றும்‌ விநாயகப்‌ பெரு 
மான்கள்‌ எழுந்தருளி யிருக்கின்றன மாவடி 
விநாயகர்‌ ஒரு காலத்தில்‌ மாமரத்தின்‌ அடியில்‌ எந்‌ 
தருளியிருந்தார்‌ போலும்‌! _ 

திருவெண்ணீற்றுமை கோயில்‌ தனியே இருக்‌ 
கிறது. முன்பு திருஞானசம்பந்தர்‌ திருக்கோயில்‌ 
அம்பிகை கோயிலுக்கு வடக்குப்‌ பக்கத்தில்‌ இருந்த 
தாம்‌; திநப்பணி செய்தபோது நூற்றுக்கால்‌ மண்ட 
ப்த்துக்குக்‌ கொண்டுவந்து அமைதது விட்டார்‌ 
களாம்‌. க 
கோயிலுக்கு வடக்கே உள்ள வீதியில்‌ திருஞான 
சம்பந்தர்‌ மடம்‌ என்ற பெயரோடு ஒரு மடம்‌ இருக்‌ 
கிறது. ஸ்ரீ வைத்தியலிங்கம்‌ பிள்ளையவர்கள்‌ எங்கக 


4? வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அங்கே அழைத்துச்‌ சென்றார்‌. ஞானசம்பந்தப்‌ 
பெருமான்‌ திருமணக்‌ கோலத்தோடு காட்சி தரும்‌ 
அழகிய படம்‌ ஒன்றை அங்கே வைத்துப்‌ பூசித்து. 
வருகிறார்கள்‌. 


“பெரிய புராணத்தில்‌ சம்பந்தப்‌ பெருமான்‌ 
கோயிலுக்கு அருகில்‌ ஒருமடத்தில்‌ புகுந்து திருமணக்‌. 
கோலம்‌ புனைந்ததாகச்‌ சேக்கிழார்‌ பாடுகிறார்‌; 

நாதரைப்‌ பணிந்து போற்றி 
நற்பொருட்‌ பதிகம்‌ பாடிக்‌ 
காதல்மெய்‌ அருள்முன்‌ பெற்றுக்‌ 
கவுணிபர்‌ தலைவர்‌ போந்து 
வேதியர்‌ வதுவைக்‌ கோலம்‌ 
புனைந்திட வேண்டும்‌ என்னப்‌ 
பூதநா யகர்தம்‌ கோயிற்‌ 
- புறத்தொரு மடத்திந்‌ புக்கார்‌ 


என்று சொல்லும்‌ பாட்டில்‌ இங்கே ஒரு மடம்‌ இருந்த. 
தாகச்‌ சொல்கிறார்‌. அதை நினைந்து இந்த மடம்‌: 
எழுந்தது. நீலநக்கர்‌, முருகநாயனார்‌ முதலிய நாயன்‌ 
மார்கள்‌ எழுந்தருளிய மடம்‌ இது. இப்போது...... 
அவர்‌ இன்னது சொல்லப்‌ போகிறார்‌ என்று; 
ஊகித்துப்‌ பேச்சை மாற்றினேன்‌. அவர்‌ எங்களை: 
உள்ளே அழைத்துச்‌ சென்றார்‌. அங்கே ஒரு முற்றம்‌. 
அதில்‌ ஒரு ரோஜாச்‌ செடி. அதில்‌ அன்று ஒரு மலர்‌” 
மலர்ந்திருந்தது. 
ஆண்டவன்‌ திருவருளே என்னென்று சொல்‌ 
வேன்‌! உங்களை இந்த மலர்‌ வரவேற்கிறது. இதுவே 
முதற்பூ. உங்களைக்‌ கண்டு. மலர்ந்த பூ” என்றார்‌” 


சோதியும்‌ வீதியும்‌ 43: 


வைத்தியலிங்கம்‌ பிள்ளை. அன்பு இருந்தால்‌ எதை: 
யுமே பிணைத்து இனிக்க இனிக்கப்‌ பேச வரும்போல்‌ 
இருக்கிறது! அந்த மலரை என்‌ கையில்‌ அவர்‌ 
கொடுத்தார்‌. ஞானசம்பந்தப்‌ பெருமானது துமி.) 
மணம்‌ போல மலர்ந்து மணந்தது அது. 


“இங்கே வைகாசி மூலத்தில்‌ சம்பந்தர்‌ ரணம்‌ 
சிறப்பாக இருக்கும்‌. ஞானசம்பந்தர்‌ சோதியில்‌ 
தோற்றிய வீதியில்‌ புகுந்த நாள்‌ அது. பிரம்மோஜ்‌: 
சவம்‌ முடிந்த மூன்றாம்‌ நாள்‌ ஞான சம்பந்தரீ 
திருமணம்‌ நடைபெறும்‌. தமிழ்நாட்டு மக்கள்‌ 
பலரும்‌ கூடியிருந்த பழைய காட்சியைச்‌ சேக்கிழார்‌ 
வருணிக்கிறார்‌... இப்போதும்‌ அப்படிப்‌ பக்தர்களும்‌ 
புலவர்களும்‌ ஆயிரமாயிரமாகக்‌ கூடி நிற்கும்‌ 
காட்சியைக்‌ காணவேண்டும்‌ என்பது அடியே: 
னுடைய ஆசை, திருவருள்‌ துணை நிற்க வேண்டும்‌.” 

அவருடைய கனிவு என்‌ உள்ளத்தை உருக்‌ 
கியது. _ ட 
சோதி மலைஒன்று தோன்றிற்‌ றதில்‌ஒரு 
வீதிஉண்‌ டாச்சுதடி 


என்ற டது பகுதி என்‌ உள்ளே ஒலித்தது. 


அஆரன்யார்‌. உதிகுது ஊர்‌ 


64 ஃங்கெல்லாம்‌ கரும்புத்‌ தோட்டம்‌ அதிகம்‌”? 
கான்றார்‌ என்னுடன்‌ வந்த அன்பர்‌. 
.... “இிதன்னார்க்காடு ஜில்லாவில்‌ கரும்புத்‌ 
“தோட்டம்‌ அதிகம்‌ என்பதை ரெயிலில்‌ பிரயாணம்‌ 
செய்யும்‌ போதே தெரிந்து கொள்ளல! 2ம!?? எல்‌ றேன்‌ 
நான்‌. ப 

“4ஆம்‌! இருமருங்கும்‌ கரும்புத்‌ தோட்டங்களைப்‌ 
பார்க்கலாம்‌ அல்லவா??? என்று அவர்‌ கூறினார்‌. 

அகுனால்‌ அல்ல. ராத்திரி வண்டியில்‌ வ ந்தால்‌ 
'நெல்லிக்குப்பந்திலோ வேறு ஸ்டேஷனிலோ வண்டி 
நிற்கும்‌. அடுத்த தண்டவாளத்தில்‌ மொட்டைக்‌ 
கூட்ஸ்‌ வண்டிகளில்‌ கரும்பை ஏற்றியிருப்பார்கள்‌ , 
இந்த வண்டியில்‌ இருப்பவர்கள்‌ அந்தக்‌ கரும்பைத்‌ 
தாராளமாகக்‌ கைழ்ட்டி உருவி எடுத்துக்‌ கடித்துச்‌ 
அவைப்பார்கள்‌.”” 

“அதையா சொல்கிறீர்கள்‌??? 

“கரும்பு இருக்கும்‌ இடத்தில்‌ அழிம்புங்கூட 
“இருக்கும்‌. *ஆலை பாதி, அழிம்பு பாதி என்று ஒரு 
பழமொழிகூடத்‌ தமிழில்‌ வழங்குகிறது!” என்று நான்‌ 
சொல்லிக்கொண்டிருந்தபோது எங்கள்‌ கார்‌ திருவா 
.மூரை நோக்கித்‌ திரும்பிக்‌ கொண்டிருந்தது. பண்ணு 
-ரட்டியிலிருந்து வரும்‌ சாலையிலிருந்து ஒரு கிளைப்‌ 
பாதையில்‌ திரும்பிச்‌ செல்ல வேண்டும்‌. அதற்கு 


போன 


- அப்பர்‌ உதித்த ஊர்‌ 45: 


முன்‌ அப்பர்‌ சுவாமிகள்‌ மடம்‌ என்று ஓரு கட்டிடம்‌: 
பெரிய சாலையின்‌ மேல்‌ இருக்கிறது. | 


“இந்தக்‌ கரும்புத்‌ தோட்டங்களைப்‌ படம்‌ பிடிக்க. 
லாம்‌'”? என்று நான்‌ சொன்னேன்‌. 

“ஏன்‌ 2 என்னிடம்‌ முன்பே சில கரும்புத்‌. 
தே £ட்டங்களின்‌ படங்கள்‌ இருக்கின்‌ றன. அவற்றை: 
உபயோகப்‌ படுத்திக்‌ கொள்ளலாமே 1? வன்றார்‌.. 
எங்கள்‌ போட்டோக்‌ கலைஞர்‌ ம்‌) என்‌. 
ராமகிருஷ்ணன்‌... ன ட 

“அந்தப்‌ படங்கள்‌ எதற்கு 2? இந்தப்‌ பக்கத்துக்‌. 
கரும்புத்‌ தோட்டப்‌ படந்தான்‌ வேண்டும்‌'? 
என்றேன்‌. பிறகு, “படம்‌ எடுத்தால்‌ இந்த ஊர்க்‌. 
கரும்புத்‌ தோட்டந்தான்‌ இது என்று எப்படித்‌. 
தெரிந்துகொள்ள முடியும்‌ 2? வேண்டாம்‌!” என்று. 
சொல்லி விட்டேன்‌. 


கார்‌ ஊரை அணுகிக்‌ கொண்டிருந்தது, ஒரு 
கரும்புத்‌ தோட்டத்திற்குப்‌ பாயும்‌ மடையின்‌ வழியே 
அது செல்லும்போது உடம்பு ஒரு குலுங்கு குலுங்கி 
யது. | 5 ட. 

அந்தக்‌ காலத்திலும்‌--அதாவது அப்பர்‌ சுவாமி 
கள்‌ இந்தத்‌ திருவாமூரில்‌ அவதாரம்‌ செய்த காலத்‌. 
திலும்‌--இந்தப்‌' பக்கங்களில்‌ கரும்புத்‌ தோட்டங்கள்‌ ' 
மிகுதியாக இருந்தன. இந்தச்‌ செய்தியைச்‌ சேக்கிழார்‌ 
சொல்கிறார்‌. ': கவிஞருக்கு " எப்போதுமே கற்பனை 
வளம்‌ மிகுதி, உண்மை ஒரு பங்கானால்‌ கற்பனை 
பத்துப்‌ ' பங்கர்க * வளரும்‌. : சேக்கிழார்‌. காட்டும்‌: 


46 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


கருப்பந்தோட்டம்‌ எர சகரன்‌ வளம்‌ பெற்று 
விளங்குகிறது. ப 

வயல்களில்‌ முதிர்ந்து விளைந்த கரும்புகளைத்‌ 
தொழிலாளிகள்‌ வெட்டுகிறார்கள்‌. அப்படி வெட்டினா 
இடங்களிலிருந்து கொழுஞ்சாறு ஊற்றெடுத்தாற்‌ 
(போல வருகிறது. அங்கங்கே தேனடைகளில்‌ 
உள்ளே தேனும்‌ விழுந்து அந்தக்‌ கருப்பஞ்சாறு 
வெள்ளமாகப்‌ பரந்து வண்டுகள்‌ ஒலிக்கும்படியாகப்‌ 
பாய்கிறது, புதுவெள்ளத்தைப்‌ போல மடையை 
உடைக்கிறது. அதை உழவர்கள்‌ காண்கிருர்கள்‌. 
உடைந்த மடையை அடைக்க நறுக்கென்று கைக்கு 
ஒன்றும்‌ அகப்படவில்லை. அங்கங்கே ஆலைகளில்‌ 
கருப்பஞ்சாற்றைக்‌ காய்ச்சி வெல்லமாகவும்‌ கற்கண்‌ 
டாகவும்‌ சூவித்திருக்கிறார்கள்‌. அந்தக்‌ கற்கண்டுக்‌ 
கட்டிகளை எடுத்து, உடைந்த மடையை அடைக்‌ 
கிறார்களாம்‌. 

இந்த வருணனை கற்பனை என்னும்‌ பூதக்‌ 
கண்ணாடியினால்‌ கண்டு பாடியது. ஆனாலும்‌ இந்தப்‌ 
பக்கங்களில்‌ கரும்பு வளம்‌ நெடு நாளாக இருந்து 
வருகிறது என்று உண்மையை அது தெரிவிக்கிறது. 

“இப்படிச்‌ சேக்கிழார்‌ இங்கே எதற்காகப்‌ பாட 
'வேண்டும்‌ ?” என்று என்‌ மூளையைக்‌ கொஞ்சம்‌ 
குடைந்து. கொண்டேன்‌. நாட்டு வருணனையானாலும்‌ 
அங்கே நிகழும்‌ நிகழ்ச்சியினால்‌ பின்‌ உள்ள கதைக்‌ ம்‌ 
குப்‌ பொருத்தமான குறிப்பு ஒன்று வெளியாகும்படி 
அமைப்பது பெருங்‌ கவிஞர்களின்‌ வழக்கம்‌. அப்படி : 
அ;தேனும்‌ குறிப்பை இந்தக்‌ கரும்பு வருணனை காட்டு 
- கிறதோ என்று சிந்தித்துப்‌ பார்த்தேன்‌. 


அப்பர்‌, உதித்த ஊர்‌ ஃ/ 


பாட்டை முதலில்‌ பார்க்கலாம்‌. 
கடைஞர்மிடை வயற்குறைத்த 
கரும்புகுறை பொழிகொழுஞ்சாறு 
இடைதொடுத்த தேன்கிழிய 
இழிந்தொழுகு நீத்தமுடன்‌ 
புடைபரந்து ஸீமிறரொலிப்பப்‌ 
புதுப்புனல்‌ பேரல்‌: மடை உடைப்ப 
உடைமடை அக்‌ சுரும்படுகட்‌ 
டியின்‌ அடைப்ப ஊர்கள்தொறும்‌ 


“உழவர்கள்‌ நெருங்கிய வயலில்‌ வெட்டிய கரும்‌ 
பின்‌ குறைப்‌ பகுதிகள்‌ பொழிகின்ற கொழுவிய 
கருப்பஞ்சாறு இடையிலே தேனிக்கள்‌ வைத்த தேன்‌ 
அடை கிழியும்படியாக விழுந்து ஒழுகுகின்ற தேன்‌ 
(வெள்ளத்துடன்‌ பக்கங்களில்‌ பரவி, வண்டுகள்‌ 
முரலப்‌ புது வெள்ளத்தைப்போல மடையை 
உடைக்க, அவ்வாறு உடையும்‌ மடையைக்‌ கருப்பஞ்‌ 
சாற்றைக்‌ காய்ச்சிய கற்கண்டுக்‌ கட்டிகளால்‌ 
ஊர்தோறும்‌ அடைப்பார்கள்‌' என்பது இதன்‌ 
பொருள்‌. 


இது சேக்கிழார்‌ திருநாவுக்கரசு நாயனார்‌. 
வரலாற்றை உரைக்கப்‌ புகும்போது அவர்‌ பிறந்த 
நாட்டைப்பற்றிச்‌ சொல்லும்‌ வருணனை. திருநாவுக்‌ 
கரசர்‌ கதையின்‌ நிகழ்ச்சிக்கும்‌" இந்தக்‌ கரும்புத்‌ 
தோட்ட நிகழ்ச்சிக்கும்‌ ஏதாவது ஒப்புமை இருக்‌ 
கிறதா? யோசித்தேன்‌. இருக்கிறது போலத்‌ 
தோன்றிற்று. சொல்லட்டுமா? . ப 


்‌$ வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


உழவர்‌ வெட்டிய கரும்பின்‌ சாறு ஆலையில்‌: 
காய்ச்சப்‌ பெற்றுக்‌ கட்டியாகம்‌: பயன்‌ பட்டது. 
ஆல்‌ அ.குன்‌ அடி ப்பாகத்‌ திலிருந்து வந்ததோ 
விலே மில, ற்தில்‌ இட்டு மடையை உடைத்குதுக 

லும்‌ பு மேலை ஓடாமல்‌ நிற்கும்படி. காய்ச்‌ சின 
கட்ட 4 5 ஆ ளு 
ப்ப? சுவாமிகளின்‌ தமக்கைய7அய திலகவதி. 
யார்‌ ம வமய தெறி இன்று தவம்‌ புயிழ்தாம்‌. அப்பரோ 
அதைழ்‌ இழந்து வேறு நெறி புகுத்மு பயனின்றி. 
இருந்தார்‌. அதை மாற்றி அவரை பட்டும்‌ சிவ: 
நெறிக்‌ :க புஷ்ம்படி. தடுத்து உய்யச்‌ செய்தார்‌, திலக: 
வதியா?. சாறு அட்ட கட்டி, போன்றவர்‌ திலகவதி 
யார்‌? நில தில்‌. ஓடிய சாறு போல்ட்றவா அப்பர்‌... 
இப்பா... ஒழ வலகயில்‌ ஒப்புமை ழ்ப்பதாகச்‌.. 
வெொட்லல ம்‌ அல்லவா ? இந்தக்‌ கம்பில்‌ அப்பரும்‌: 
பவன்‌ ரம்‌. இல்லை என்று உங்கஷஃகுப்‌ படு 
மானுல்‌ நான்‌ வற்பு] |றுத்தவில்லை. திருவாமூருக்குப்‌: 
போட ர்போது என்‌ மனசுக்குள்‌ இந்த வருணனையும்‌. 
அதன்‌ உள்ஷறையும்‌ நினைவுக்கு வந்தன. அதனால்‌: 
இங்கே சொன்னேன்‌. ன ச 
ன எ ருக்குள்‌ சென்றேன்‌. முதலில்‌ ஒரு ஷோயில்‌. 
தென்பட்டது. அது : மாரியம்மன்‌ கோயில்‌. - அந்த... 
ஊர்ச்‌ சிவபீரானது. கோயிற்‌ கோபுரம்‌ தென்படுமா 
என்று பார்த்தேன்‌. தெரியவில்லை. முன்பே சில: 
நண்பர்களுக்குக்‌ கடிதம்‌ எழுதியிருந்தேன்‌. அவர்கள்‌. 
வந்தார்கள்‌. ' அவர்களை நான்‌ சில கேள்விகள்‌. 
கேட்டேன்‌. அவற்றிற்‌ கெல்லாம்‌ இல்லை, இல்லை 
என்றே விடை வந்தது. 








4 அச்சாபுரம்‌ . திரிபுர 
சங்கார மூர்த்தி 





கல்யாண சம்பந்தர்‌ 
பக்கம்‌ 35 


ருவாமூர்‌ - அப்பர்‌ உற்சவ விக்கிரகம்‌ 
பக்கம்‌ 56 


௨ மூரி)டிஇ ரா௫ழுபற - பயம 





அப்பர்‌ உதித்த ஊர்‌ 49 


ல்க ஊருக்குத்‌ தேவாரப்‌ பாடல்‌ உண்டா??? 

“இதற்குத்‌ தனியே புராணம்‌ உண்டா??? 

** இல்லை. 94 வ 

“இந்த ஊர்க்‌ கோயிலில்‌: பெரிய கோபுரம்‌ 

உண்டா 2" 

இல்லை. 22, 

இங்கே தபாலாமீஸ்‌ உண்டா த்‌ 

்‌ இல்லை. 2. 

“அப்பர்‌ சுவாமிகள்‌ வாழ்ந்த: வீடு. இருக்கி றதா?” 

இல்லை. 32 ப 

“டு தருவாவது இருக்கிறதா?” 

“இல்லை.” 
... இன்னும்‌ எவ்வளவு ' கேள்விகளைக்‌.' “கேட்டு 
இல்லை இல்லை. என்ற பதிலைப்‌ பொறுமையுடன்‌ “கேட்‌ 
பது-2 “பின்‌. ட. இருக்கிறது. ல்‌ எனறு 
கேட்டேன்‌. ஆண்‌ 

இந்து -ஊரில்‌ அடிப்‌ சுவாமிகள்‌ தாய்‌ தந்‌ைத 
யர்‌. வாழ்ந்த இடத்துக்கு அடையாளம்‌ இருக்கிறது? 
என்றார்‌, அவ்வூர்‌ அன்பர்களில்‌ ஒருவர்‌. . ள்‌ 

“இடிந்த வீடு ஏதாவது இருக்கிறதோ ?:? 

“இல்லை இல்லை; உயிருள்ள மரம்‌ . ஒன்று, மிகப்‌ 
பழையதாக இருக்கிறது. வாருங்கள்‌, அங்கே போக 
லாம்‌” என்று அவர்‌ என்னையும்‌ பிறரையும்‌ அழைத்‌ 
துச்‌ சென்றார்‌. ஒரு தெருவின்‌ வழியே போனோம்‌. 
ஊரில்‌ இரண்டே தெருக்கள்‌. தெருக்‌ கோடியில்‌ 
வெறும்‌ வெட்ட வெளி. அங்கே ஒரு பழைய மரம்‌ 
இருக்கிறது. அதைச்‌ சுற்றிலும்‌ மேடை ரதா 
கிருர்கள்‌. 


வாபா. $ 


50 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


“இந்த இடந்தான்‌ அப்பருடைய வீடு இருந்த 
இடம்‌. இ ந்தப்‌ பாகம்‌ இப்போது பொட்டலாக இருந்‌ 
தாலும்‌ இன்னும்‌ வேளாளத்‌ தெரு என்றே சொல்லு 


கிறோம்‌. வீடு இல்லாவிட்டாலும்‌ தெரு என்றே 


பெயர்‌ மாறவில்லை”? என்று விளக்கினார்‌. 

மரத்தைப்‌ பார்த்தேன்‌. அதன்‌ அடிமரத்தைப்‌ 
பார்த்தாலே அது பல காலங்‌ கண்டது என்று தெரிய 
வந்தது. பல முருடுகள்‌ இருந்தன. இலைகளெல்லாம்‌ : 


"மிகவும்‌ சிறுத்திருந்தன. 


இது இன்ன மரமென்று தெரிகிறதா 22? என்று 
விசாரித்தேன்‌. 


ப “தெரிந்தவர்கள்‌ தளரி னக்ஸ்ன பு சொல்‌ 


கிறார்கள்‌. ஆனால்‌ அது குத்துச்‌ செடிகளாக 


வளருமே ஒழிய இப்படி மரமாக வளர்வதில்லை. இது 
மாத்திரம்‌ மரமாகவே “வளர்‌ 'ர்ந்திருக்கி றது”” என்று 


விடை வந்தது." 


அப்பர்‌ சுவாமிகள்‌ பவுன்‌ என்னும்‌ வேளாளச்‌ 
செல்வருக்கும்‌ மாதினியார்‌ என்னும்‌ அன்னையாருக்‌ 
கும்‌ மதலையாகப்‌ பிறந்தவர்‌, அவருக்கு முன்‌ 


பிறந்தவர்‌ திலகவதியார்‌.அவர்கள்‌ சைவ வேளாள 
.. குலத்தில்‌ குறுக்கையர்‌ குடியிற்‌ பிறந்தவர்கள்‌. அவர்‌ 


களுடைய குலத்தில்‌ உதித்தவர்‌ யாரேனும்‌ 
அவ்வூரில்‌ இருக்கிறார்களா என்று விசாரித்‌ 
தேன்‌. யாரும்‌ இல்லையாம்‌. ஆனால்‌ அருகே உள்ள 





* இப்போது இந்த இடத்தில்‌ ஐரு மடம்‌ கட்டி அப்பர்‌ சுவாமி 


கள்‌ திருவுருவத்தை நிறுவி வழிபட்டு றட 


அப்பர்‌ உதித்த ஊர்‌ 51 


அடப்‌. பள்ளி, இளம்பாவூர்‌, தெழும்பூர்‌ முதலிய 
இடங்களில்‌ இருக்கிறார்களாம்‌, பின்னை வென்ற 
பட்டம்‌ வைத்துக்‌ கொள்கிறார்கள்‌. ஏறத்‌ தாழ 
ஆயிரத்து. எண்ணூறு பேர்கள்‌ அந்தக்‌ குடியைச்‌ 
சார்ந்தவர்கள்‌ இன்றும்‌ இருக்கிறார்களாம்‌. அவர்‌ 
களுடைய வழக்கம்‌ ஒன்றை நான்‌ விசாரித்து அறிந்து 
கொண்டேன்‌. ப 


அப்பருடைய .: தரத்தை த்தது அயர்‌ 
க்குக்‌ கல்யாணம்‌ செய்ய ஏற்பாடாயிற்று. கலிப்ப 
கையார்‌ என்பவருக்குக்‌ கொடுப்பதென்று முடிவு 
செய்தார்கள்‌. திருமணம்‌ நடப்பதற்குள்‌ அரச 
னுடைய ஏவலால்‌ கலிப்பகையார்‌ ஒரு போருக்குச்‌ 
செல்லவேண்டி நேர்ந்தது. அப்போரில்‌ அவர்‌ 
இறந்துவிட்டார்‌. இங்கே திலகவதியாருடைய தாய்‌. 
தந்தையர்‌ முன்பே இறந்தனர்‌. தமக்குக்‌ கணவராக 
"வர இருந்தவர்‌ இறந்தார்‌ எனக்கேட்ட திலகவதியார்‌ 
தாமும்‌ தீப்‌ புக எண்ணினார்‌. ஆனால்‌ மருள்நீக்கியார்‌ 
என்ற இயற்பெயரோடு இருந்த அப்பர்‌ அவர்‌ 
- காலில்‌ விழுந்து அவ்வண்ணம்‌ செய்ய வேண்டா 
- மென்று கெஞ்சினார்‌. அவர்‌ உயிர்‌ நீத்தால்‌ தாமும்‌ 
உயிர்‌ விடுவதாக சொன்னார்‌. அது கேட்ட திலகவதி 
யார்‌ தம்‌ கருத்தை மாற்றிக்கொண்டு வாழ்நாள்‌ முழு 
- வதும்‌ தவக்கோலம்‌ பூண்டு திருவதிகையில்‌ சிவத்‌ 
ட்ப. புரிந்து கொண்டு வாழலாஞார்‌. 

முன்பே பெண்‌ பேசித்‌ திருமணம்‌ நடப்பதற்குள்‌ 
இடையூறு நேர்ந்து திலகவதியார்‌ மணமின்றியே 
வாழ்ந்தார்‌. இதை நினைந்து அக்குடியில்‌ பிறந்த 
வேளாளர்கள்‌ இக்காலத்தில்‌ ஒருநாளில்‌ பெண்ணப்‌ 


52 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


பேசி முடித்து நிச்சயம்‌. செய்து அன்றே திருமணத்‌ 
தையும்‌ நிறைவேற்றி விடுகிறார்களாம்‌. 


்‌... இணருக்குப்‌ புறம்பே : உள்ள திருக்கோயிலை 
அணுகினோம்‌. அருகில்‌ குருக்கள்‌ வீடு மாத்திரம்‌ 
இருக்கிறது. சின்னஞ்‌ சிறிய கோயில்‌. 'கோயிலின்‌ 
சந்நிதி தெற்கு நோக்கி இருக்கிறது. ஆயினும்‌ 
ஊர்க்காரர்கள்‌ போவதற்கு மதிற்‌ சுவரில்‌ மேற்கூ 
நோக்கி ஒரு சிறிய வாசலை வைத்திருக்கிறார்கள்‌. 
அப்பர்‌ . சுவாமிகள்‌ எளிமையே . உருவமானவர்‌. 
படாடோபம்‌ சிறிதும்‌ இல்லா தவர்‌. அவர்‌ பிறந்த 
ஊர்க்‌ கோயிலும்‌ எளிய உருவத்தில்‌ இருக்கிறது. 
ஊரே பெருவழிக்குப்‌ புறம்பே நாகரிகக்‌ காற்றுப்‌ 
புகாத சூழலில்‌ அமைந்திருக்கிறது. அந்த ஊருக்குக்‌ 
கார்‌ போவதே ஆச்சரியம்‌. உழவாரப்‌. பணிசெய்து 
வாழ்ந்து. நாவுக்கரசர்‌ ஊரில்‌ இப்போது ஓர்‌ ஆதாரப்‌ 
பள்ளி நடந்து வருகிறது; ஊருக்குப்‌ பொருத்த 
மானது. ட அல்லவா 2 அதன்‌ தலைமையாசிரியரும்‌ 
எங்களுடன்‌ கோயில்‌ முதலிய இடங்களுக்கு வந்து, 
தம்‌ பள்ளிக்கூடத்துக்கும்‌ ஆழைத்துக்‌ கய்‌ 
போய்க்‌ காட்டினார்‌. 
கோயிலுக்குத்‌ தெற்கே ஒரு குளம்‌ - இருக்கிறது. 
எங்கும்‌ பரந்த வயற்பரப்புக்கு இடையே இயற்கைத்‌ 
தேவியின்‌ எழில்‌ குலவும்‌ சூழலிலே குளமும்‌ கோயிலும்‌ 
அப்பர்‌ சுவாமிகளின்‌ திருக்‌ குறுந்தொகைப்‌ பாசுரம்‌ 
போலச்‌ சிறிய உருவத்தில்‌ பெரிய அழகு . உடையன 
வாய்த்‌ திகழ்கின்றன. 


ப அக்காலத்தில்‌ இது பெரிய ர்க தானா இருந்‌ 
திருக்க வேண்டும்‌, 


அப்பர்‌ உதித்த ஊர்‌, 33. 


சைவகெறி, ஏழுலகும்‌ 
பாலிஃகும்‌ தன்மையினால்‌ 
தெய்வரெழிச்‌.. சிவம்‌ பெருக்கும்‌ 
திருஆம்‌ ஊர்‌ திருவாமூர்‌ 
என்று சேக்கிழார்‌ பாடுகிறார்‌. 


மலர்நீலம்‌ வயல்காட்டும்‌ ; 
..... இமஞ்னாலம்‌ மதிகாட்டும்‌; 
அலர்8ீடு மறுகாட்டும்‌ 
அணியூால்‌ பலகாட்டும்‌; 
பூலர்டிலம்‌ இருள்‌ காட்டும்‌ 
பொழுதுழவர்‌ ஒலிகாட்டுர்‌; 
கலம்நீடு மனை காட்டும்‌ 
கர காட்டமப்‌ பெருவளங்கள்‌ 


அன்று அழகாக அவர்‌ ஊரின்‌ வளத்தைப்‌ பாடுகிறார்‌. 
அவர்‌ நல்ல முழு நிலா எறிக்கும்‌ இரவிலே ஊரைப்‌ 
பார்த்து இன்புறுகிறார்‌... நிலவு கண்டு மலர்ந்த நீல 
மலர்களை வயல்கள்‌ காட்டுகின்றன. வான்மதியும்‌ 
சிறிய, கறுப்பைத்‌ தன்னிடத்திலே காட்டுகிறது. மலர்‌ 
நிறைந்திருக்கும்‌ வீதியில்‌ அலங்காரமான ஊஞ்சல்‌ 
போட்டு ஆடுகிறார்கள்‌. ஆயிற்று; இரவு . ஒருவாறு 
விடியப்போகிறது; அப்போது அதிக இருளாக .இருக்‌ 
கிறது. அந்த விடியற்காலையில்‌ உழவர்கள்‌ கழனிகளை : 
நோக்கிச்‌. செல்கிறார்கள்‌. அவர்களுடைய ஒலி கேட்‌ 
கிறது. புலரும்‌ பொழுதானது அந்த ஒலியைக்‌ காட்டு 
கிறது. வீடுகளில்‌. அணிகலன்கள்‌. . நிறைந்திருக்‌ 
கின்‌.றன.. அவை .மட்டுமா? இன்னும்‌, எத்தனையோ 
யுண்டங்கள்‌ உண்டு. கரையில்லாத. பெருவளங்களை 
அந்த.மனைகள்‌ காட்டுகின்றன.. 


54 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


தனியே இந்த ஊருக்குப்‌ புராணம்‌ எதற்கு? : 
எல்லாவற்றையும்விடப்‌ பெரிய புராணமாகிய பெரிய 
புராணத்தில்‌ சேக்கிழார்‌ பாடியிருக்கும்‌ சில பாடல்‌ 
சுளே போதுமே? 

கோயிலில்‌ ஒரே பிராகாரம்‌. அதில்‌ மூருகண்‌. 
திருக்கோயில்‌ கிழக்கு நோக்கிய சந்நிதி. சின்னஞ்‌ 
சிறிய கோயில்‌. ஆனால்‌ அங்கே எழுந்தருளியிருக்‌ 
கும்‌ முருகனுக்கு அருணகிரிநாதர்‌ திருப்புகழ்‌ பாடி 
யிருக்கிறார்‌. தலைவியின்‌ விரக தாபத்தை அறிந்த 
தோழி பாடுவதாக அமைந்திருக்கிறது பாட்டு. 

சீத மதியம்‌ எறிக்கும்‌ தழலாலே 

சீறி மதனன்‌ வளைக்கும்‌ சிலையால்‌ 
ஓதம்‌ மருவி அலைக்கும்‌ கடலாலே 

ஊழி இரவு தொலைக்கும்‌ படியோதான்‌ ? 
மாது புகழை வளர்க்கும்‌ திருவாமூர்‌ 

வாழும்‌ மயிலில்‌ இருக்கும்‌3 குமசோசா ! 
காதல்‌ அடியர்‌ கருத்தின்‌ பெருவாழ்‌ வே ! 

காலன்‌ முதுகை விரிக்கும்‌ பெருமாளே! 

“மாது புகழை வளர்க்கும்‌ திருவாமூர்‌”? என்று 
அருணகிரி நாதர்‌ சொல்கிறார்‌. திலகவதியார்‌ இந்தத்‌ 
தலத்திலே பிறந்து இதன்‌ புகழ்‌ வளரும்படி செய்தார்‌ 
என்ற கருத்தை நினைந்து அப்படிப்‌ பாடுகிறார்‌. “ஒரு. 
மாது உன்‌ பிரிவால்‌ வருந்துவதை நீ கருத்திற்‌ கொள்‌ 
ளாமல்‌ இருக்கிறாயே! ஒரு மாது புகழை வளர்க்கும்‌ 
இந்த ஊரிலே இப்படி. நடப்பது ர என்ற: 
குறிப்பை வைத்துச்‌ சொல்லுகிறார்‌. ' ப 

. முருகன்‌ கோயிலுக்கு அருகே லக்ஷ்மி. நாராயணர்‌ 
கோயில்‌ ஒன்றைப்‌ புதிதாகக்‌ கட்டி யிருக்கிறார்கள்‌:' 
எக்கர்‌ துக்குள்ளே ஓரு. பழைய கிணறு இருக்கிறத... 


அப்பர்‌ உதித்த ஊர்‌ 55 
அதன்‌ அருகே தலவிருட்சமாகிய , சரக்கொன்றை 
நிற்கிறது. அதில்‌ எந்த தாளும்‌ மலர்‌ இருந்து 
கொண்டே இருக்கிறதாம்‌. கிணற்றுக்கு அருகில்‌ 
புதிதாகத்‌ திலகவதியாரையும்‌, அப்பர்‌ சுவாமிகளையும்‌ 
பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள்‌. இவ்வூரினர்‌ இக்‌ 
கோயிலைப்‌ புதுப்பித்து 1946-ஆம்‌ ஆண்டு ஜூலை 
மாதம்‌ கும்பாபிஷேகம்‌ செய்திருக்கிறார்கள்‌. நல்ல 
வேளையாகப்‌ பழைய சுவர்களை அப்படி யேவைத்திருக்‌ 
கிறார்கள்‌.அவற்றில்‌ கல்வெட்டுகள்‌ இருக்கின்றன. ஒரு 
கல்வெட்டு, “*புகழ்மாது விளங்க ஜயமாது விரும்ப”? 
என்னும்‌ மெய்க்கீர்த்தியோடு ஆரம்பமாகிறது. கி.பி, 
1070 'முதல்‌ 1118 வரையில்‌ ஆட்சி செய்த முதற்‌ 
குலோத்துங்க சோழனது மெய்க்‌ கீர்த்தி அது. அவன்‌ 
- தாலத்தில்‌ இந்தக்‌ கோயில்‌ புதுப்பிக்கப்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌. அதற்கு முன்பே கோயில்‌ இருந்தது. 
அப்பர்‌ காலத்தில்‌ இருந்த கோயில்‌ அல்லவா? அவர்‌ 
நாற்பத்தெண்ணாயிரம்‌ பதிகம்‌ பாடினாராம்‌. அவற்றில்‌ 
பல அழிர்‌ ந்து போயின. தாம்‌ பிறந்த ஊரை அவசியம்‌. 
அவர்‌ பாடியிருப்பார்‌. மறைந்த . பாடல்களோடு 
திருவாமூர்ப்‌ பதிகங்களும்‌ மறைந்து வரமக. 


கோயிலுக்குள்‌ தந்டத" சின்னக்‌ கோயிலில்‌ 
தனித்‌ தனியே விரிவான சந்நிதியைக்‌ காண 
முடியுமா 2? சிவபெருமான்‌ பசுபதீசுவரர்‌ என்னும்‌ 
திருநாமத்தோடு கிழக்கு நோக்கி எழுந்தருளியிருக்‌. 
கிறார்‌. அம்பிகை சந்நிதி.தெற்கு நோக்கியது. திரிபுர. 
சுந்தரி என்பது அம்பிகையின்‌ திருநாமம்‌. சந்நிதியில்‌ : 
அப்பர்‌ சுவாமிகளின்‌ பழைய சிலாவிக்கிரகம்‌ இருட்‌. 
டில்‌ இருக்கிறது. உற்சவ. விக்கிரகம்‌ ஒன்றும்‌ அங்கே. 


36 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


உண்டு; சமீப்‌ காலத்தில்‌ அமைத்ததென்று அந்தத்‌. 
திருமேனியின்‌ நிலையே சொல்கிறது. 


அப்பர்‌ திருவவதாரம்‌ செய்தது பங்குனி மாதம்‌, 
ரோகிணி நட்சத்திரம்‌, பெரும்பாலும்‌ அப்பர்‌. முத்தி., 
பெற்ற... . நட்சத்திரமாகிய சித்திரைச்‌, , சதய த்‌. 
தில்தான்‌ அவர்‌ விழாவைக்‌ கொண்டாடுகிறுர்கள்‌., 
ஆனால்‌ , திருவாமூருக்குப்‌- பெருமை அங்கே அவர்‌. 
பிறந்ததுதானே ? அதனால்‌ அவர்‌ பிறந்த பங்குணி. 
ரோகிணியன்று அங்கே அப்பருக்குத்‌ திருவிழா நடை 
பெறுகிறது. - சித்திரைச்‌ சதயத்திலும்‌ உற்சவம்‌ 
உண்டாம்‌. . திலகவதியார்‌ முத்தி. "பெற்றது . தை, 
மாதம்‌ உத்தர . நட்சத்திரம்‌. 


ல்‌ பங்குனி உத்தரத்தில்‌ முருகனை எழுந்தருளச்‌: 
செய்வித்துத்‌ : தெப்பத்‌. திருவிழா : நடத்துகிறார்கள்‌. 
திருக்கோயிலுக்கு எதிரே உள்ள தீர்த்தத்தில்‌ தெப்பம்‌ 
நடைபெறுகிறது. அந்தத்‌ தீர்த்தத்தை அப்பர்‌. 
வெட்டுவித்தார்‌. .. என்று. சொல்கிறார்கள்‌. பழங்‌. 
காலத்தில்‌.அது நான்கு புறமும்‌.. நல்ல: படித்துறை 
களோடு இருந்திருக்க (வேண்டும்‌.. - படிக்கட்டுகள்‌: 
சில அங்கங்கே இருந்து அந்தப்‌ பழமையை நினைப்‌ 
பூட்டிக்‌. கொண்டிருக்கின்றன. 

பண்ணுருட்டிக்கும்‌ இதற்கும்‌ ''ஐந்து. மைல்‌ 
தூரம்‌. இந்தத்‌” தலத்துக்கு வெளியூரிலிருந்து வந்து 
தரிசிப்பவர்கள்‌' மிக அருமை, அப்பர்‌ சுவாமிகள்‌ 
திருவருள்பெற்ற திருவதிகையை அறியாத.' சைவர்‌ 
இல்லை. * அங்கே. ஆலயமும்‌. சிறப்பாக இருக்கிறதும்‌ 
ஆனால்‌ ' “அவர்‌” திருவவதாரம்‌ ' "செய்த:' ஊரும்‌, 
அங்குள்ள கோயிலும்‌ ' கவனிப்பார்‌" இல்லாமல்‌ - ஒரு. 


அப்பர்‌ உதித்த ஊர்‌ 57. 


மூலையில்‌ “இருக்கின்றன. பதினைந்து. ஏகரா நிலத்தை 
வைத்துக்கொண்டு. , ஊரில்‌ உள்ள: மூன்று. . தர்ம 
கர்த்தர்கள்‌ ஆலயத்தை நிர்வகித்து வருகிறார்கள்‌.. 
வருகி ற வரும்படியில்‌ அரசாங்கத்துக்குப்‌ பதினெட்டு 
ரூபாய்‌ கப்பம்‌ வேறு செலுத்துகிறார்கள்‌. ! 

இந்தத்‌. தலத்துக்குரிய தேவாரப்‌ பதிகங்களில்‌ 
ஒன்றாவது , கிடைத்திருந்தால்‌. இந்தக்‌ , கோயில்‌: 
இப்படி இருக்குமா? அப்பர்‌ சுவாமிகளையும்‌ 
திலகவதியாரையும்‌ அளித்த திருவாமூர்‌ சேக்கிழார்‌. 
பாட்டையும்‌ அருணகிரிநாதர்‌ . திருப்புகழையும்‌ 
பெற்றிருக்கிறது. கோபுரம்‌ இல்லை; தேர்‌ இல்லை; 
பிராகாரங்கள்‌ பல இல்லை: பேணி வளர்க்கச்‌ சொத்து 
இல்லை. ஆனாலும்‌ அதன்‌ பெருமை. குறை 
யுமா? அப்பர்‌ திருவாய்‌ திறந்து பாடிய இன்பக்‌ 
குரலைக்‌ கேட்ட இடங்கள்‌ பல பல. ஆனாலும்‌ அவம்‌. 
உதயமான யபோது' அவருடைய முதற்‌.குரலைக்‌ கேட்ட 
ஊர்‌ இதுதானே ? 


திரு அதிகை 
அஇடியற்காலை நேரம்‌, தருமசேனர்‌ பாடலிபுத்திர. 
நகரில்‌ சைன. மடத்தில்‌ அமர்ந்திருந்தார்‌, திருப்பச 
கிரிப்புலியூரில்‌. ஒரு பகுதியில்‌ சைனர்கள்‌ வாழ்ந்திருந்‌ 
தனர்‌. அந்தப்‌ பகுதிக்குத்தான்‌ பாடலிபுத்திரம்‌ என்று 
பெயர்‌, 
சைவ வேளாளர்‌ 'குலத்தில்‌' த்து அறிவிலே 
சிறந்து நின்றார்‌ மருள்நீக்கியார்‌. பல சமய நூல்களை 
யும்‌ ஆராயும்‌ ஆசை உண்டாயிற்று அவருக்கு. அக்‌ 
காலத்தில்‌ . காஞ்சியிலிருந்து: அரசாண்ட பல்லவன்‌ 


58. வாருங்கள்‌ பசர்க்கலரம்‌ 


சமணனாதலின்‌ சைன சமயத்தை ஆதரித்தான்‌. 
எங்கும்‌ சைன சமயப்‌ பிரசாரம்‌ சிறப்பாக நடை 
பெற்றது. 
அந்தப்‌ . பிரசாரத்திலும்‌ சைண நூல்களிலும்‌ 
அறிவைச்‌ செல்லவிட்ட மருள்‌ நீக்கியாருக்கு.. அநீதம்‌ 
பக்கமாக அறிவு சாய்ந்தது. சமணர்‌ ஆனார்‌. 
சாமானியச்‌ சமணர்‌ மாத்திரம்‌ அல்ல; சமணர்களில்‌ 
ஆசாரிய பதவியே அவருக்குக்‌ கிடைத்தது. தரும. 
சேனர்‌ என்னும்‌ பெயரோடு சைன சமயப்‌ பிரவர்த்த: 
கராக வாழ்ந்தார்‌. பெளத்தர்களோடு வாதம்‌ செய்து! 
வென்றார்‌. 


அறிவாராய்ச்சியிலே ஊரறிச்‌ சைன புத்தகத்‌ ஈட 
பட்டாலும்‌ பரம்பரையாகச்‌ சைவ நெறி நின்ற 
குலத்தில்‌ பிறந்தமையால்‌ அவரை .அறியாமலே 
அவருடைய அடிமனத்தில்‌ சைவ உணர்வு படித்து 
கிடந்தது. சைனர்களுடன்‌ சேர்வதற்கு முன்‌ அவ 
ருடைய அறிவு சைன நூல்களின்‌ நுட்பத்திலே 
புகுந்து ஆராய்ந்து கொண்டிருந்தது. சைனர்களைச்‌ 
சார்ந்து தம்‌ அரும்பெறல்‌  தமக்கையராகிய 
திலகவதியர்ரைப்‌ பிரிந்து " வாழத்‌ தொடங்கிய 
போது அவர்‌ அடிமனத்தில்‌ இருந்த சைவ உணர்வு 
நெளியலாயிற்று, ஒவ்வொரு நாளும்‌ அந்தப்‌ பழைய 
வாசனை அவருடைய உள்ளத்தில்‌ ஒரு பெரிய: 
போராட்டத்தை உண்டாக்கியது. ன ரர 


இன்றும்‌ அத்தகைய போராட்டம்‌. ஒன்று தரும 
சேனருடைய மனத்தில்‌ . நிகழ்ந்து கொண்டிருந்தது... 
இருள்‌ புலரும்‌ இந்த வைகறையில்‌ அவருடைய . 


திரு அதிகை 59 


தமக்கையாராகிய திலகவதியார்‌ நீராடிவிட்டுத்‌ திருக்‌: 
கோயிலை மெழுகுவார்‌? அலகிடுவார்‌; திருநந்தவனத்‌ 
திற்‌ புக்கு மலர்களைக்‌ கொய்வார்‌; தம்முடைய: 
ஆத்மார்த்த ரூசையைச்‌ செய்வார்‌. திருவதிகைத்‌. 
திருக்கோயிலில்‌ திருப்பள்ளியெழுச்சி நடைபெறும்‌. 


இந்த நினைவுகள்‌ தருமசேனருடைய உள்ளக்‌: 
கிழியில்‌ உருவெடுத்தன. அந்தப்‌ பெண்மணியார்‌ 
தாம்‌ பிறந்த குலத்துக்குப்‌ பெருமை தேடும்‌ வகையில்‌: 
சிவபக்திச்‌ செல்வம்‌ நிறைந்தவராய்‌ விளங்கத்‌ தரும 
சேனரோ--2? இதை நினைக்கையில்‌ அவருக்கு. 
உள்ளம்‌ துணுக்குற்றது. அப்போது அறிவு தான்‌ 
படித்தநூல்களின்‌ நுணுக்கங்களையெல்லாம்‌ எடுத்துக்‌: 
காட்டியது. ஆனாலும்‌ ஏதோ ஓர்‌ உணர்ச்சி உள்ளத்‌. 
தின்‌ ஆழத்தில்‌ உறுத்திக்கொண்டே இருந்தது. அவர்‌ 
கம்‌ மனத்தினாலே தாம்‌ பிறந்த திருவாமூர்க்‌ கோயி: 
லுக்குள்‌ புகுந்தார்‌; வணங்கவும்‌ வணங்கினார்‌... 


“ச! என்ன பைத்தியக்காரத்தனம்‌ இது? கிழிந்‌. 
தேரிந்த ஆடையைத்‌ தைத்து அணிவதா? பல 
காலம்‌ ஆராய்ந்து பொருத்தமானதென்று எண்ணி. 
இறங்கின துறையை மாற்றுவதா?? --. அறிவு 
முூரணியது. ட்‌ டட 

- ஆனாலும்‌ உள்ளுணர்ச்சியின்‌ ஈரம்‌ உலரவில்லை.: 
இப்பொழுது அவர்‌ தம்‌ தமக்கையார்‌ அருகில்‌ 
நின்றார்‌; நினைவுலகத்தில்தான்‌. இறந்துபோன: 
அவருடைய . தந்தையார்‌. சிவலிங்கத்துக்கு 
அபிஷேகம்‌ செய்கிறார்‌; அருச்சனை செய்திறார்‌ 2 
கண்ணார்‌ வாரத்‌ துதிக்கிறார்‌. , -. தத பு ௮02 


0 வாருங்கள்‌ பார்க்களாம்‌ 


்‌... உடம்பு. சைனக்‌ கோலத்தில்‌ இருந்தாலும்‌ 
உள்ளம்‌. சைவ வாசனை வீசுகிறது. நடுநடுவே அறிவு 
மோதுகிறது. இந்த மோதல்‌ ஒரு நானா, .இரண்டு 
நாளா 2' இந்த இடத்துக்கு வந்தது முதலே இந்தப்‌ 
போராட்டந்தான்‌. 

, . “உணார்‌! டணார்‌ 3 டணார்‌!'”..- இது திருப்பாதிஸப்‌ 
புலியூர்த்‌, தோன்றாத்‌ துணையப்பர்‌ திருக்கோயில்‌. மணி 
ஓசை. தருமசேனர்‌ உடம்பு புல்லரித்தது. நெற்றி 
யைத்‌ தடவிக்கொண்டார்‌. திருநீற்றின்‌ நினைவு 
போலும்‌ ! அவர்‌ உள்ளத்துள்ளே ஒரு நாக்கு இருக்‌ 
.கிறதே, அது ஹரஹர என்ற ஒலியை முழங்கியது. ப 

இப்படித்‌. தருமசேனர்‌ இரட்டை வாழ்க்கை 
வாழ்ந்து வந்தார்‌. எதையாவது ஒன்றை எறிந்து விட 
லாமென்று. எண்ணினார்‌. அறிவு பரத்தை விட உடம்‌ 
படவில்லை... உணர்ச்சியோ . உள்ளத்தைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு ஒன்றி நின்றது. 

.... அங்கே, திருவதிகை வீரட்டானத்தில்‌, திலகவதி 
யார்‌ நாள்தோறும்‌ வீரட்டேசுவரரிட்ம்‌ தம்முடைய 
தம்பியை மீட்டுத்‌ திருவருளுக்கு ஆளாக்க வேண்‌ 
டும்‌ என்று விண்ணப்பம்‌ செய்து கொண்டு வந்தார்‌, 
அவருடைய பிரார்த்தனை. ' பயன்‌ -தரவேண்டும்‌ 
அல்லவர 2 இறைவன்‌ தருமசேனருடைய இரட்டை. 
வாழ்க்கையைப்‌ போக்கத்‌. திருவுள்ளக்‌ கொண்டான்‌. 


திடிரென்று தருமசேனருக்கு வயிற்று. வலி உண்‌ 
டாயிற்று. உணவில்‌ . எந்த வகையான மாற்றமும்‌ 
-இல்லை.. அவருக்கு உணவு சமைத்துதி தருகிறவன்‌ 
அவரிடம்‌ மிக்கஅன்பு பூண்டவன்‌. சைன முத 
ஆசிரியர்‌ என்ற முறையில்ன்றி அவரிடமுள்ள தனித்‌ 


திரு அதிகை. 84 


தன்மையிலே ஈடுபட்டு அன்பு செய்தவன்‌. அவன்‌ 
அன்போடு தரும்‌ . உணவில்‌ குறைபாடு இருக்க. 
, தியாயம்‌ இல்லை, ப 
வயிற்று வலி பணை மருந்து . உண்‌. 
- பார்‌. விரதம்‌ இருந்தார்‌..குடலைச்‌ ௬ுரட்டி முடக்கித்‌ 
துன்புறுத்தியது வயிற்றுவலி. ஆது வெறும்‌ வயிற்று. 
வலியாக இருக்கவில்லை 5 சூலை நோயாக இருந்தது. 
.சைனர்கள்‌ மந்திரம்‌ போட்டார்கள்‌, ே நாய்‌ தீரவில்லை.. 
நாட்கள்‌ கழிந்தன. வாரங்கள்‌ சென்றன. 
- நோயும்‌ கடுமையாயிற்று. தருமசேனர்‌ சூலை நோயால்‌. 
துடிதுடித்தார்‌. சைன நூல்களின்‌ நுட்பங்களை 
ஆராய்ந்த அவருடைய அறிவு எங்கோ போய்‌ 
ஒளிந்து கொண்டது. அவம்‌ உடம்பின்‌. வேதனை 
தான்‌ இப்போது. பெரிதாக இருந்தது, சைன மதச்‌ 
_ சிங்கமாக இருந்த அவர்‌ சூலைநோய்‌ ண்டி இழுக்கப்‌ 
புழுப்போலத்‌ துடிதுடித்தார்‌. பாம்பின்‌ வாய்ப்பட்ட 
'தேரைபோல்‌ ' கதறினார்‌. உயிரையே உண்டுதான்‌ 
தீரும்‌ இந்தச்‌ சூலைநோய்‌ என்ற எண்ணம்‌ அவருக்கு. 
வந்துவிட்டது. 
...... 4ஹக்கா?? என்று அழுதார்‌. "உடம்போடு ஓட்டிய 
உறவு என்று சொல்லத்‌ திலகவதியார்‌ ஒருவரே இருந்‌ 
தார்‌. அப்பெருமாட்டியின்‌ மெய்யன்பைத்‌ தரும 
சேனர்‌ நன்கு உணர்ந்தவர்‌. தமக்கு மணம்‌ பேசி 
யிருந்த கலிப்பகையார்‌ போரில்‌ இறந்து படவே, திலக 
-வதியார்‌ தாமும்‌ தீப்‌ புகுந்து உயிர்விடத்‌ துணிந்தார்‌, 
அப்போது மருள்நீக்கியார்‌ அவர்‌ - காலில்‌ விழுந்து, 
“நீர்‌ உயிர்‌ விட்டால்‌ நாணும்‌ உயிர்‌ வி டு வேன்‌” 
என்று கதறினார்‌. அது கேட்டு இரங்கி, தம்‌ தம்பி 
யார்‌ உளராக வேண்டும்‌ என்ற விருப்பத்தால்‌ அவர்‌ 


2 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


இடயிர்‌ தாங்கினார்‌. அத்தகையவரைப்‌ பிரிந்து வாழ்ந்‌ 
தார்‌ தருமசேனர்‌, பழைய அன்பு இப்போது சமயத்‌ 
தில்‌ வந்து வட்டியும்‌ முதலுமாகப்‌ பற்றியது. 

்‌..... தம்முடைய சமையற்காரனிடம்‌ தாம்‌ படம்‌ 
“வேதனையை இரவோடு .இரவாகச்‌ சொல்லியனுப்பி 
னூர்‌ தருமசேனர்‌. அவனுக்கு அவரிடம்‌ உண்மை 
பபான அன்பு இருந்ததற்கு இந்தச்‌ சான்றே போதுமே. 
இல்லையானால்‌, “இவர்‌ நம்‌ சமயத்துக்குத்‌ துரோகம்‌ 
செய்ய எண்ணுகிறார்‌' என்று உடனே தூற்றப்‌ புறப்‌ 
பட்டுவிட மாட்டானா 2? அவன்‌ சென்று திலகவதி 
யாரை அணுகி அவருடைய தம்பியார்‌ நிலையை 
எடுத்துச்‌ சொன்னான்‌. திலகவதியார்‌. அது கேட்டு, 
“அமணர்‌ இருக்கும்‌ இடத்துக்கு நான்‌ வர 
மாட்டேன்‌” என்று சொல்லியனுப்பி விட்டார்‌... 
..... அதைக்கேட்ட தருமசேனர்‌, இணி இங்கிருந்து 
இந்த நோயினால்‌ உயிர்தீர்வதைவிட நம்‌ தமக்கையா 
ரிடம்‌ போய்ச்‌ சேர்வதே நலம்‌? என்று கருதிப்‌ புறப்‌ 
பட்டார்‌. சைனர்களுக்குரிய சின்னங்களையெல்லாம்‌ 
அங்கே போட்டுவிட்டு, ஒரு வெள்ளாடையால்‌ 
உடம்பையெல்லாம்‌ மறைத்துக்கொண்டு இரவில்‌ 
நடந்து திருவதிகையை அடைந்தார்‌. . தம்‌ தமக்கை 
பாரை எண்ணிய போதே அவருக்கு ஒரு வகை 
ப ஊக்கம்‌ உண்டாயிற்று ; நடக்கவும்‌ முடிந்தது. 


..... திலகவதியார்‌ திருவதிகையில்‌ ஒரு திருமடத்தில்‌ 
"இருந்து வந்தார்‌. அந்த மடத்தை அடைந்து உள்ளே 
புகுந்து தமக்கையார்‌ காலில்‌ விழுந்தார்‌. 

“தம்பி! வந்தாயா ??” என்று அன்பொழுகக்‌ 
மேட்டார்‌ திலகவதியார்‌. 


கு அதிகை 63. 


(கலை நோயால்‌ வேதனைப்பட்டுக்‌ குற்றுயிரும்‌ 
'குலையுயிருமாக வந்திருக்கிறேன்‌. இனிமேல்‌ என்னைக்‌ 
கரையேற்ற வேண்டும்‌” என்று அவர்‌ அழுதார்‌, 

ப சைவ குலத்தில்‌ பிறந்தும்‌ ஏதோ பள்ளத்தில்‌ 
“போய்‌ விழுந்தாயே; எருந்திரு?” என்று திலகவதியார்‌ 
கூறு அவர்‌ எழுந்தார்‌ , அப்போதே அவருடைய 
"வாழ்க்கையும்‌ எழுச்சிக்குரிய நிலையைப்‌ பெற்றது. 
“இறைவன்‌ திருவருளன்தான்‌ உனக்குச்‌ சூலை 
தநோயைத்தந்து ஆட்கொண்டது. அவனடியையன்தி 
வேறு புசுவில்லை”” என்று சொல்லித்‌ திலகவதியார்‌ திரு 
_நீற்றை எடுத்துப்‌ பஞ்சாட்சரத்தைச்‌ சொல்லித்‌ தம்பி 
யாரி கையில்‌ அளித்தார்‌. அவர்‌ அதைப்‌ பணிவோடு 
வாங்கி அணிந்துகொண்டு தமக்கையாரைப்‌ : பின்‌ 
இதாடர்ந்தார்‌. ட 
. அப்போதுதான்‌ திருப்பள்ளியெழுச்சி நடை 
பெற்றுக்‌ கொண்டிருந்தது. கங்குல்‌ புலர்ந்தது; 
இறைவன்‌ திருக்கோயிலை வலஞ்செய்து கோயிலுக்‌ 
குள்ளே சென்று சந்நிதி முன்‌ அடியத்ற மரம்‌ போல 
வீழ்ந்தார்‌. கூற்றைப்‌ போல உயிர்‌ கொள்ள வந்த 
தம்‌ வேதனையை விலக்க வேண்டுமென்று அகத்‌ 
தெழுந்த பேருணர்ச்சி பாட்டாக வந்தது. 
கூந்றாயின வாறு விலக்ககிலீர்‌ 
கொடுமைபல செய்தன நான்‌ அறியேன்‌ 
ஏற்றாய்‌அடிக்‌ 5இர வும்பகுலும்‌ 
பிரியாது வணங்குவன்‌ எப்பொழுதும்‌ 
தோற்றாதென்‌ வயிற்றின்‌ அகம்படியே 
குடரோடு துடக்கி முடக்கியிட 
ஆற்றேனடி யேன்‌அதி கைக்கெடில்‌ 
வீரட்டா னத்துறை அம்மானே ! 


ட வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அவர்‌ உயிர்‌. உடம்பில்‌ இருக்கும்போதே.கூற்றத்‌ 
தின்‌ கொடுமையை. உணர்ந்‌ தவரைப்போலத்‌ தான்‌ 
துடித்தார்‌. அது. உடலுக்கு. மாத்திரம்‌ துன்பம்‌ 
செய்ய . வந்ததாகத்‌ தெரியவில்லை. . _ உயிருக்கே 
"மோசம்‌ வந்துவிடும்‌ என்றே அவர்‌ எண்ணினார்‌. 
அணு அணுவாக உயிரைச்‌ செதுக்கி எடுப்பதுபோல 
"அல்லவர்‌ அது நலிந்தது 2 “சுவாமி, இதுவரையில்‌ 
நான்‌ உன்னை உடம்பால்‌ "வணங்கவில்லை. ' இனி 
உன்னை இரவும்‌ பகலும்‌. பிரியாது வணங்குவேன்‌”' 
என்று கதறினார்‌. அப்போது அவருக்குப்‌ பழைய 
: நிலை. நினைவுக்கு வந்தது. “எம்பெருமாணே, முன்பு 
“தான்‌. : செய்கையால்‌ உனக்கு வழிபாடு .. ஆற்ற 
' வில்லையே ஒழிய, : உன்னை. எப்போதும்‌ அடிமனத்‌ 
திலே 'நினைத்துக்கொண்டுதானே. இருந்தேன்‌ ? உன்‌ 
பூசை முதலியவற்றை நான்‌ ம றக்க முடியவில்லையே! 
_ மனத்தின்‌ . ஆழத்தில்‌ . நான்‌ சலத்தையும்‌ பூவையும்‌ 
(மற ந்தறியேனே !”” என்று புலம்பினார்‌. . 
நெஞ்சம்‌ உமக்‌ 6 ௧கஇட. விவக 
்‌. நஇனையாதொரு போதும்‌ இருந்தறியேன்‌.. 
சலம்பூவொடு தூபம்‌ மறந்தறியேன்‌ 
தமிழோடிசை பாடல்‌ மறந்தறியேன்‌ . 
நலந்தீங்கிலும்‌ உன்னை மறந்தறியேன்‌ 
உள்னாமம்‌ என்‌ நாவில்‌ மறந்தறியேன்‌. 


ஆம்‌. ஒன்றையாவது அவர்‌ மறக்கவில்லை. 
எல்லாம்‌ உள்ளத்தினூடே. நடந்து கொண்டிருந்தன. 
அறிவு என்னும்‌ அலை மோத மோத உணர்ச்சிக்‌ 
கரை சிறிதே கரைந்ததே ஒழிய அது அகன்ற 
பாடில்லை. இப்போது அவற்றையெல்லாம்‌ சொல்லி 
அரற்றினார்‌. 


திரு அதிகை ' 6 


பாடப்‌ பாட அவர்‌ வேதனை குறைந்த்து. உள்‌ 
ளொளி கிளர்ந்தது. அவர்‌ ்‌ புதிய மனிதரானார்‌. 
உணர்ச்சி விஞ்சியது. : இசைப்பாடலாகப்‌ பொழித்‌ 
தார்‌. இறைவன்‌ செய்த பேரருளை எண்ணி: எண்ணி 
வியந்தார்‌. “இந்த ஏழையையும்‌ ஆட்கொள்ள த்‌ 
திருவுள்ளம்‌ வந்ததோ! ஏற முடியாத குழியில்‌ 
விழுந்த என்னைக்‌ கரையேற்றிய கருணையை 
என்னென்று சொல்வேன்‌!?? என்று உருகினார்‌... 

இறைவன்‌ அவருடைய. உருக்கம்‌... நிறைந்த 
பாடலைக்‌ கேட்டு அருள்‌ புரிந்தான்‌. அசரீரியாக, 
திருநாவுக்கரசர்‌? என்ற சிறப்புப்‌ பெயர்‌ கேட்க; 
அப்பெயர்‌ - மருள்‌ றீக்கியாருக்கு உரியதாயிற்று. 
யாவரும்‌ அவரைத்‌ திருநாவுக்கரசர்‌ என்றே வழங்கத்‌ 
தலைப்பட்டனர்‌. 


.... தீ 
.. இந்த அற்புத நிகழ்ச்சி நடந்த, திருத்தலம்‌ 
திருவதிகை. நடுநாட்டில்‌ 'பண்ணுருட்டி ரெயில்‌ 
நிலையத்துக்கு முக்கால்‌ மைல்‌ . தூரத்தில்‌ . கெடில 
நதியின்‌ வடகரையில்‌ இது இருக்கிறது; இதன்‌ பெயர்‌ 
அதியரைய மங்கை என்பது, : அதுவே அதிகை 
என்று குறுகியது, அதிகாபுரி என்றும்‌. சொல்வது 
உண்டு. சேரர்‌ குலத்தைச்‌ சார்ந்த ஒரு.குலம்‌ அதிய 
மான்‌ அல்லது அதிகன்‌ குலம்‌. அதிராஜர்‌ என்று 
அவ்வரசர்களைக்‌ கூறுவார்கள்‌. . அவர்கள்‌ கொங்கு 
நாட்டில்‌ உள்ள தக(£ரில்‌ இருந்து வாழ்ந்தார்கள்‌. 
'கொங்கு. நாட்டுக்கு அதிராச ராச மண்டலம்‌ என்ற 
பெயர்‌. பழங்காலத்தில்‌ வழங்கி வந்தது. அதியமான்‌ 
நெடுமான்‌ அஞ்சி என்ற வள்ளல்‌ ,,தக௫ரில்‌ இருந்து 


வா,ப இரத 2 


5 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


ஆண்டு வந்தவன்‌, .அக்குலத்தில்‌ வந்த ஒருவன்‌. 
இவ்வூர்க்‌ கோயிலை நிறுவியமையால்‌ இதற்கு 
அதியரைய மங்கை என்ற பெயர்‌ வந்துது. நாமத்‌ 
கல்லில்‌ உள்ள கோயிலுக்கு அதியேந்திர விஷ்ணுக்்‌ 
'கிருகம்‌ என்று பெயர்‌. அதியேந்திரன்‌, அதியரையன்‌ 
என்பவை. ஒருவனையே சுட்டும்‌ பெயர்கள்‌. 
“அதியரைய . மங்கை அமர்ந்தான்‌ குன்னை” 
என்று. அப்பர்‌ சுவாமிகள்‌ பாடுகிறார்‌. 
சிவபெருமானுடைய வீரச்‌ செயல்களில்‌ முக்கிய 
மானவை எடம்டு. அந்த எட்டுச்‌ செயல்களையும்‌ 
செய்த போது இறைவன்‌ தாங்கிய கோலங்கள்‌ 
எட்டு... ஒவ்வொரு வீரச்‌ (செயலுக்குரிய கோலத்தை 
யும்‌ தமிழ்‌ நாப்டில்‌ உள்ள ஒவ்வொரு தலத்தில்‌ 
சிறப்பாக வைத்துப்‌ பூசித்து வருகிறார்கள்‌. -வீரச்‌ 
செயல்‌ செய்ததை நினைவுறுத்தும்‌ இடமாதலின்‌ 
வீரஸ்தானம்‌ என்ற பெயர்‌ அவற்றிற்கு வந்தது. அது 
அஹரறி .வீரட்டானமாகிப்‌ பின்பு .வீரட்ட :மெனச்‌ 
சிதைந்தது. சாம்டுத்‌ .தலங்களாதலின்‌ ஆட்ட. 
“வீரட்டம்‌ என்பார்கள்‌. அந்த எட்டுத்‌ . தலங்களில்‌ 
“திருவதிகையும்‌ ஒன்று. அதனால்‌ இதற்குத்‌ திரு 
-வதிகை வீரட்டம்‌ என்ற பெயர்‌ வந்தது. கெடில 
நதியின்‌ கரையில்‌: இருப்பதால்‌ இதற்குத்திருவதிகைக்‌ 
இகடில வீரட்டானம்‌ என்றும்‌ பெயர்‌ அமைந்தது. 
-இங்கே,!திரிபுர சங்காரம்‌ செய்த திருக்கோலத்தோடு 
இறைவன்‌ எழுந்தருளியிருக்கிறான்‌. ப 
“கோயில்‌ -பழையது. பல கல்வெட்டுக்கள்‌ 
... உள்ளன. “இத்தலத்தில்‌ திலகவதியார்‌ ஒரு மடத்தில்‌ 
- இருந்து வாழ்ந்து வந்தார்‌. அவர்‌ எவ்வளவு அடக்க 
-கை இருந்தாரோ. அவ்வளவு . அடக்கமாகத்தானே 


திரு அதிகை 67 


அந்த மடமும்‌ இருக்கும்‌? அதே மடத்தை 
இப்போது பார்க்க முடியாது. ஆனாலும்‌ அது இருந்த 
இடம்‌ "இருக்கிறது. அங்கே நல்ல முறையில்‌ ஒரு 
டம்‌ கட்ட வேண்டும்‌ என்ற முயற்சியும்‌ நடந்ததாக 
அங்கே நிற்கும்‌ தூண்கள்‌ தெரிவிக்கின்றன. அந்த 
மடம்‌ அன்பர்களுடைய முயற்சியினால்‌ நிறை 
வேறினால்‌ எவ்வளவு அருமையாக இருக்கும்‌? 

மடத்துக்குப்‌ பின்னாலே ஒரு நந்தவனம்‌ இருக்‌ 
கிறது. கெடில நதி சற்றே ஒதுங்கிச்‌ செல்ல, 
அதிலிருந்து பிரிந்த சிறு கிளையின்‌ கரையில்‌ அந்த 
நந்தவனம்‌ வளர்கிறது. அந்தக்‌ கிளையைக்‌ குட்டி 
யாறு என்று சொல்கிறார்கள்‌. கெடிலமும்‌ இதுவும்‌ 
சேர்ந்து ஒரே ஆராக முன்பு இருந்திருக்கும்‌. முன்‌ 
போல்‌ ஆற்றில்‌ வெள்ளம்‌ வராமையினால்‌ நடுவில்‌ 
மேடிட்டுப்‌ போய்க்‌ கிளையைப்‌ போலக்‌ காட்சி 
அளிக்கிறது. மேலே சொன்ன நந்தவனம்‌ திலகவதி 
யார்‌ பரிபாலித்த நந்தவனத்தின்‌ பரம்பரை என்று 
சொல்கிறார்கள்‌. கமுகும்‌ வாழையும்‌ மலர்ச்செடிகளும்‌ 
வளர்ந்துள்ள அது இன்றும்‌ நன்றாகவே இருக்கிறது. 
திலகவதியார்‌ காலத்தில்‌ எவ்வளவு சிறப்பாக இருந்‌ 
திருக்க வேண்டும்‌! இந்தத்‌ தலத்தில்‌ திருவாவடு 
துறை ஆதீனத்துக்குரிய மடம்‌ ஒன்று இருக்கிறது. 

ஆதிீனத்தைச்‌ சார்ந்த தம்பிரான்‌ ஒருவர்‌. அங்கே 
இருந்து வருகிருர்‌. 

திருக்கோயில்‌ கிழக்கு நோக்கிய சந்நிதியை 
உடையது. முதலில்‌ ஒரு கோபுரமும்‌ பின்‌ இடை. 
நிலைக்கோபுரமும்‌ உள்ளே கர்ப்பக்கிருகத்தின்மேல்‌ 
விமானமும்‌ இருக்கின்றன. இடைநிலைக்‌ கோபுரத்‌ 
தைத்‌ தாண்டிச்‌ சென்றால்‌ இறைவன்‌ திருக்கோயிற்‌ 


88 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


பிராகாரத்தைக்‌ காணலாம்‌. இங்கே அம்பிகையின்‌ 
சந்நிதி இறைவனுக்கு வலப்பாகத்தில்‌। இருக்கிறது, 

. ப்பர்‌ சுவாமிகளுடைய உற்சவ விக்கிரகம்‌ 
உள்ள-இடம்‌ மேற்குப்‌ பார்த்த சந்நிதியாக இருக்‌ 
கிறது. இங்குள்ள .. திருவுருவம்‌ கோவணம்‌ பூண்ட 
நெடிய கோலமுடையது. இடக்கையில்‌ உழவாரத்‌ 
தோடு அம்மூர்த்தி  எழுந்தருளியிருக்கிறார்‌. நூறு 
ஆண்டுகளுக்குள்ளேதான்‌ இதனை இயற்றியிருக்க 
வேண்டுமென்று. தோன்றியது. 

“இதுதான்‌ எப்போதும்‌ உள்ள. உற்சவ 
மூர்த்தியா 2: என்று கோயில்‌ குருக்கள்‌ ஒருவரை 
விசாரித்தேன்‌. 

"இதைத்தான்‌ இப்போது உற்சவத்தில்‌ : எழுந்‌ 
தருளச்‌ . செய்கிறோம்‌, இதற்கும்‌ முந்திய - பழைய 
விக்கிரகம்‌ ஒன்று கோயிலுக்குள்ளே அர்த்‌ த மண்ட 
க இருக்கிறது” என்றார்‌. ட ஒல 

அந்தப்‌ பழைய திருமேனியைக்‌ காணவேண்டும்‌ 
என்ற ஆர்வம்‌, உண்டாயிற்று. அதைப்‌ பார்க்கும்‌ 
போதே . பழமை நன்றுகத்‌ தெரிந்தது. கையைக்‌ 
குவித்துக்‌ கொண்டு, நின்ற. திருக்கோலத்தில்‌ முழங்‌ 

காலுக்குமேல்‌ ஆடை புனை ந்தபடி விளங்குகிருர்‌ 
நாவுக்கரசர்‌. உழவாரம்‌. இடத்திருத்தோளில்‌ சார்த்‌ 
தியபடி இருக்கிறது. இது சிறிய திருவுருவம்‌. பழைய 
காலத்தில்‌ உற்சவ நாட்களில்‌ இந்த விக்கிரகத்தை 
அப்பர்‌ பிறந்த திருத்தலமாகிய திருவாமூருக்கே : 
"எடுத்துச்‌ சென்று. அங்கிருந்து எழுந்தருளுவித்துக்‌ 
'-கொணர்வார்களாம்‌. 
ட கோயிலுக்குள்‌ 'திலகவதியாருடைய உற்சவ 
விக்கிரகமும்‌ இருக்கிறது. தலையில்‌ கொண்டை 


திரு அதிகை ஒ 


யிட்டுக்‌ கை குவித்த. நிலையில்‌ நிற்கிறார்‌ , அப்பெரு 
மாட்டியார்‌. இந்த விக்கிரகமும்‌ ஐம்பது அறுபது 
ஆண்டுகளுக்கு முன்‌ அமைத்தது என்று தெரிய 
வந்தது... ட 
_. தெற்குப்‌. பிராகாரத்தில்‌ திலகவதியாருடைய 
சந்நிதி இருக்கிறது. கையில்‌ பூக்குடலையுடன்‌ அவர்‌ 
நிற்கிறார்‌. திலகவதியார்‌ இறைவனுக்கு மலர்‌ தொகுத்‌ 
துக்‌ கொடுக்கும்‌ திருப்பணியில்‌ ஈடுபட்டிருந்தா 
ரென்று அந்தவிக்கிரகத்தின்‌ அமைப்பே சொல்கிறது. 
- திருநந்தவனத்தில்‌ மலர்களைக்‌ கொய்து 
கொண்டு வந்து கொடுப்பதோடு, அவற்றை மாலை 
களாகவும்‌ தொடுத்துக்‌ கொடுத்தார்‌ திலகவதியார்‌ 
என்று சேக்கிழார்‌ பாடுகிறார்‌. ப 
புலர்வதன்முன்‌ திருவலகு 
பணிமாறிப்‌ புனிறகன்ற 
நலமலிஆன்‌ சாணத்தால்‌ 
நன்குதிரு மெழுக்கிட்டு 
மலர்கொய்து கொடுவந்து 
மாலைகளும்‌ தொடுத்தமைத்துப்‌ 
பலர்புகழும்‌ பண்பினால்‌ இ 
திருப்பணிகள்‌ பல செய்தார்‌. 


திலகவதியார்‌ சந்நிதிக்கு அடுத்தபடி : தெற்குப்‌ 
பிராகாரத்தில்‌ அப்பர்‌ சந்நிதி ஓன்று இருக்கிறது. 
திருநாவுக்கரசர்‌ கை .குவித்துக்கொண்டு அமர்ந்த 
திருக்கோலத்தில்‌ . அங்கே ,எழுந்தருளியிருக்கிறார்‌. 
நால்வருடைய திருவுருவங்கள்‌ புல இடங்களில்‌ மூல 
சழர்த்திகளாகவும்‌ உற்சவ மூர்த்திகளாகவும்‌ இருக்‌ 
கின்றன. யாவும்‌ நின்ற திருக்கோலத்திலே உள்ளன... 


70 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


இந்த ஓர்‌ இடத்தில்தான்‌, எனக்குத்‌ தெரிந்தவரை 
யில்‌, அப்பர்‌ சுவாமிகள்‌ வீற்றிருக்கும்‌ கோலத்தைக்‌ 
கண்டேன்‌. இதிலே எனக்குச்‌ சிந்தனை ஓடியது. 
“பணிவே உருவாக விளங்கியவர்‌ திருநாவுக்கரசர்‌. 
மற்ற மூவருமாவது அமர்ந்த கோலத்தில்‌ இருக்கலாம்‌. 
இவர்‌ இப்படி இருக்கிறது அதிசயமாகத்‌ தெரி: 
கிறதே!' என்று எண்ணமிட்டேன்‌. ப 

“தீழே பீடத்தில்‌ ஏதாவது விசேஷம்‌ 
உண்டோ : 2:53 என்று கேட்டேன்‌. 

“இது அப்பர்‌ சுவாமிகள்‌ கடலிலிருந்து கல்லையே 
தெப்பமாகக்‌ கொண்டு எழுந்தருளிய கோலம்‌” 
என்று குருக்கள்‌ சொன்னார்‌. அந்த உருவத்தை 
வடித்த சிற்பி அதைக்‌ கருதிச்‌ செய்தானோ, 
இல்லையோ; குருக்கள்‌ சொன்னது என்‌ ஓஐயத்தைப்‌ 
போக்கியது. 

சைனர்களுடைய ஏவலால்‌ அரசன்‌ அப்பர்‌ 
சுவாமிகளைக்‌ கல்லைக்‌ கட்டிக்‌ கடலில்‌ விட, அவர்‌ 
பஞ்சாட்சரப்‌ பதிகம்‌ பாடிக்‌ கரையை அடைந்தார்‌. 
அப்படி அடைந்த இடம்‌ இன்றும்‌ கடலூருக்கு 
அருகே கரையேறவிட்ட குப்பம்‌ என்று வழங்குகிறது. 

சொற்றுணை வேதியன்‌ சோதி வானவன்‌ 
பொற்றுணை திருந்தடி பொருந்தக்‌ கைதொழக்‌ 
கற்றுணைப்‌ பூட்டியோர்‌ கடலிற்‌ பாய்ச்சினும்‌ 
நற்றுணை யாவது நமச்சி வாயவே 
என்று தொடங்கும்‌ பதிகம்‌ கல்லைத்‌ தோணி 
யாகக்‌ கொண்டு பாடப்பெற்றது. 

இங்கேசித்திரை மாதத்தில்‌ சுவாதி தொடங்கி. 

அப்பர்‌ சுவாமிகள்‌ திருவிழா நடைபெறுகிறது. அவர்‌ 


திரு அதிகை ப 71 


முத்தி பெற்ற நாளாகிய சதயத்தன்று விழா நிறை. 
வேறும்‌. திலகவதியாரிடம்‌ அப்பர்‌ வந்து திருநீறு. 
பெறுவது, அப்பால்‌ இருவரும்‌ திருக்கோயிலுக்குண்‌. .. 
போவது முதலிய காட்சிகள்‌ இந்த விழாவில்‌ நடை 
பெறுகின்றன. 

.. அுடியார்களுடைய பெருமையை நினைக்கவும்‌. 
போற்றவும்‌ அவர்களை வழிபட்டு அந்த நெறியில்‌: 
வாழவும்‌ இந்த நாட்டினர்‌ என்ன என்ன முறைகளை... 
மேற்கொண்டிருக்கிறார்கள்‌? மற்ற : நாடுகளிலானால்‌. 
படித்தவர்கள்‌ சிலர்‌ சேர்ந்து விழாக்‌ கொண்டாடி 
நூலாராய்ச்சி செய்து பேசுவார்கள்‌. இந்த நாட்டிலோ 
படித்தவர்களும்‌ படிக்காதவர்களும்‌ சேசர்ந்து 
திருவிழாக்‌ கொண்டாடுகிறார்கள்‌. அப்பருடைய 
தேவாரத்தைப்பற்றித்‌ தெரிந்து கொண்டவர்கள்‌. 
சிலரே இருக்கலாம்‌. ஆனால்‌ அப்பரைப்‌ பற்றியோ. 
யாவரும்‌ தெரிந்து கொண்டிருந்தனர்‌. அப்பம்‌ 
சுவாமிகள்‌ உற்சவம்‌ வரப்போகிறது என்றால்‌ முன்‌. 
கூட்டியே எதிர்பார்த்து நின்றனர்‌. உற்சவத்தில்‌. 
கலந்து கொண்டனர்‌. அப்பர்‌ வாழ்ந்த காலத்தில்‌. 
நாம்‌ வாழ வில்லையே என்ற குறைக்கே இடமின்றி: 
மீட்டும்‌ அப்பர்‌ பிறந்து வாழ்வது போன்ற பாவனை 
யில்‌ திருவிழாவை நடத்திக்‌ களிப்புற்றுர்கள்‌. பல. 
பல சிக்கல்களையும்‌ மேடு பள்ளங்களையும்‌ உடைய 
வாழ்வில்‌ சமுதாயம்‌ அனைத்தும்‌ ஒருங்கே சேர்ந்து. . 
மற்ற அல்லல்களைச்‌ சில நாளைக்கு மறந்து அப்பர்‌ 
சுவாமிகருடைய நினைவோடு விழாவில்‌ ஈடுபட்டார்‌. 
கள்‌. அடியார்களை உபசரித்தார்கள்‌. அந்தச்‌ சில. 
நாட்களில்‌ அவர்கள்‌ பெற்ற அமைதி. அவர்கள்‌ 
மனத்தை ஏற்றத்தாழ்வு. இல்லாத சமநிஃையில்‌. 


73 ணன பார்க்கலாம்‌ 


வைத்தது. அதன்‌ பயன்‌, அவர்கள்‌ வாழ்வில்‌ புதிய 
ஊக்கம்‌. தழைத்தது. இந்த அமைதி சில ஆண்டு 
களுக்குத்‌ தாங்கும்‌. அது தேய்வதற்குள்‌ அறுத்த. 
ஆண்டுவிழா வந்து விடுகிறது அல்லவா ? 
வெறும்‌ இலக்கிய ஆராய்ச்சியில்‌ மாத்திரம்‌. 
போதைப்‌ போக்காமல்‌ வாழ்க்கைக்குப்‌ பயன்படும்‌ 
வகையில்‌ மனத்தைப்‌ பழக்குவதற்கு இத்தகைய . 
விழாக்கள்‌ உதவின. இன்றும்‌. அந்த விழாக்களைப்‌ 
பேருக்கு: நடத்தி வருகிறோம்‌. ஆனால்‌ நம்பிக்கையும்‌: 
பக்தியும்‌ இல்லாமல்‌ போனமையால்‌ விழாவில்‌ பக்தி. 
மணம்‌ :. பரவுவதில்லை? மக்களுக்கு அமைதியும்‌. 
கிடைப்பதில்லை. .. 
.. அப்பர்‌ சுவாமிகளின்‌ மூல விக்கிரகத்துக்கு முன்‌. 
நின்றபோது அப்பெருமானுடைய பெருமையை: 
ஆழ்ந்து சிந்தித்துப்‌ பார்த்தேன்‌. சூலை நோயினால்‌ 
படாத பாடு பட்டுத்‌ துடித்துப்போன அந்த முதியவர்‌ 
இப்போது கொந்தளிக்கும்‌ அலைகடலில்‌ கல்லையே. 
தெப்பமாகக்‌ கொண்டு வீற்றிருக்கிறார்‌ என்ற நினைவு. 
வந்தபோது, ஆண்டவனுடைய திருவருட்‌ பலத்‌. 
துக்கு மிஞ்சியது வேறு என்ன இருக்கிறது என்ற. 
எண்ணம்‌. தோன்றியது. அந்தப்‌ பலத்தைக்கொண்ட.. 
திருநாவுக்கரசருக்குச்‌ சூலை பணிந்தது. கடல்‌ கல்லை. 
ஆழ்த்தாமல்‌ ஏந்தியது, தீயானது சுடாமல்‌. 
குளிர்ந்தது. நஞ்சு அமுதாயிற்று. 
. திருநாவுக்கரசர்‌ செய்த அற்பு தங்களை நாம்‌ ே நரே 
இருந்து பார்க்கவில்லை. ஆனால்‌ அவர்‌ பாடியுள்ள. 
தேவாரம்‌ செய்யும்‌ அற்புதத்தை இன்றும்‌ காணலாம்‌... 
கனமான கல்லை மிதக்க வைத்தது அவர்‌ பாட்டு 
என்று சொல்வார்கள்‌. இன்று அந்தப்‌ பாட்டு நெஞ்ச. 


திரு அதிகை _ 33 


மாகிய கனத்த கல்லை உருக வைக்கிறது. திருத்‌ 
தாண்டகப்‌ பாடல்கல£ப்‌ பக்தியுடன்‌ யாரேனும்‌ 
மெல்லப்‌ பாடும்போது கேட்டுப்‌ பாருங்கள்‌. எதை 
எதையோ நினைந்து அலையும்‌ இந்தப்‌ பாழும்‌ மனம்‌ 
சிறிதே நெகிழ்வதை அநுபவத்தில்‌ : உணரலாம்‌- 
நெகிழ்ந்து. (நெகிழ்ந்து பாடிய பாடல்கள்‌ . அவை. . 
அதனால்தான்‌ நாம்‌ அவற்றைக்‌ கேட்கும்போதூ: 
நமக்கும்‌ நெஞ்சு ஓரளவு நெகிழ்கிறது. 


ஆஅதிகைக்‌ திருகம்க யில்‌ 
ஆரழகான மண்‌ பொம்மைகளைப்‌ பண்ணுருட்டி. 
யில்‌ செய்து வந்தார்கள்‌. '*மண்ணுருட்டிப்‌ பொம்மை 
செய்யும்‌: பண்ணுருட்டி'* என்று யாரோ எதுகை 
நயம்‌ தோன்றச்‌ சொன்னது இப்போது எனக்கு. 
நினைவுக்கு வருகிறது. திருவதிகைஇந்தப்‌ பண்ணுருட்‌ 
டிக்கு முக்கால்‌ மைல்‌ தூரத்தில்தான்‌ இருக்கிறது. 
பண்ணுருட்டியில்‌ இப்போது பொம்மை செய்கிறார்‌ 
களோ இல்லையோ எனக்குத்‌ தெரியாது. அதற்கு. 
அருகில்‌ உள்ள திருவதிகையில்‌ இறைவன்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ இடத்துக்கு மேல்‌ உள்ள விமா 
“னத்தில்‌ பல அழகிய சுதை உருவங்களைக்‌ கண்ட 
போது பண்ணுருட்டிக்‌ கலைஞர்கள்‌ தாம்‌ இவற்றைப்‌ 
பழங்காலத்தில்‌ சமைத்தார்களோ என்ற எண்ணம்‌ 
உண்டாயிற்று. பெரும்பாலும்‌ மற்ற இடங்களில்‌ 
கர்ப்பக்‌ கிருகத்தின்‌மேல்‌ விமானமும்‌ அதில்‌ வண்ண 
உருவங்களும்‌ இருக்கும்‌. இங்கேயோ கீழிருந்தே 
சுதை வடிவங்களை அமைத்திருக்கிறார்கள்‌. 
விமானத்துக்குப்‌ போவதற்கு முன்‌ மற்ற இடங்‌ 
ஈளையெல்லாம்‌ பார்க்க வேண்டாமா 2 நின்று நிதான 
ராக இன்று திருவதிகையைத்‌ தரிசிக்கலாமே. 
இதுதான்‌ கோயிலுக்கு முன்‌ உள்ள தென்‌ வடல்‌ 
வீதி. கோயில்‌ கிழக்கு நோக்கிய சந்நிதியை 
உடையது. கோபுரத்துக்கு முன்னாலே உயரமான கல்‌ 
மண்டபம்‌ ஒன்று இருக்கிறது. சற்றே அண்ணாந்து: 
பாருங்கள்‌. மண்டபத்தின்‌ முகப்பைப்‌ பார்த்தீர்களா? 


அதிகைத்‌ திருக்கோயில்‌ டர 


அங்கே உள்ள வண்ணச்‌ சுதை வடிவம்‌ கண்ணில்‌ 
தெரிகிறதா? இறைவனுடைய திருமணக்‌ கோலத்‌: 
தைச்‌ சிற்பி எவ்வளவு அழகாக வடித்திருக்கிறான்‌?' 
சற்றே கூர்ந்து பாருங்கள்‌. ஆம்‌; இதில்‌ கவனிக்க: 
வேண்டிய புதுமை ஒன்று இருக்கிறது. எங்கும்‌ பரமா 
சிவனுக்கு இடப்‌ பாகத்தில்தான்‌ பார்வதியம்மை' 
இருப்பது வழக்கம்‌. இந்தத்‌ திருமணக்‌ கோல்த்தில்‌ 
அம்பிகை எம்பெருமானுடைய பட்டன்‌ 
நிற்கிறாள்‌. 

தல வரலாஜழ்றைக்‌ கேட்டவர்களுக்கு - இந்தம்‌. 
புதுமை விளங்கும்‌. அம்பிகை தவம்‌ செய்து இந்தத்‌ 
குலத்தில்‌ இறைவனைத்‌ திருமணம்‌ - செய்து: 
கொண்டாள்‌. “நான்‌ தேவரீருடைய வலப்‌ பாகத்தில்‌: 
இருக்க வேண்டும்‌!” என்று வரம்‌ பெற்றுள்‌. அதனால்‌ 
இந்தத்‌ திருமணக்‌ கோலத்தில்‌ அம்பிகை வலப்‌ 
புறத்தே நிற்கிறாள்‌ இங்கே மட்டும்‌ என்ன? உள்ளே 
உள்ள சில சிற்பங்களிலும்‌ இந்த நிலையைக்‌. 
"காணலாம்‌. இறைவன்‌ சந்நிதிக்கு வலப்‌ பாகத்தே 
தான்‌ அம்பிகையாகிய பெரியநாயகியின்‌ திருக்கோ 
யில்‌ இருக்கிறது. இந்த முன்‌ மண்டபத்‌ தூண்களில்‌ 
சில அன்பர்களுடைய வடிவங்கள்‌ இருக்கின்றன... 
மண்டபத்துக்குத்‌ தெற்கே குருக்கள்‌ வீடு; வடக்கே. 
திருவாவடுதுறை. மடம்‌. மண்டபத்தை . அடுத்துக்‌ 
கோபுர வாசல்‌ இருக்கிறது. கோபுரம்‌ ஓரளவு பெரி. 
தென்றே சொல்ல வேண்டும்‌. . 

கோபுர வாசலுக்குள்‌ கண்ணை மூடிக்கொண்டு. 
நுழையாதீர்கள்‌. கண்ணைத்‌ திறந்து பார்த்து இன்புற 
வதற்கு ஏற்ற சிற்ப வடிவங்களைக்‌ காணாமற்‌ போக: 
லாமா? இருபக்கச்‌ சுவர்களிலும்‌ நடனமிடு மடவாரின்‌ 


76. ... இருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


யல வகைக்‌ கூத்துக்களைக்‌. காண்கிறோம்‌. எத்தனை. 
்‌.வகையான கூத்துக்கள்‌!.இந்த மாதிரி நடனமிடுபவர்‌. 
களின்‌: . . உடம்பு. மெழுகால்‌ . அமைந்திருக்குமோ? 
எப்படியெல்லாம்‌ வளைந்து காட்டுகிறார்கள்‌! .அவர்‌ _ 
களின்‌ நெகிழ்வும்‌. குழைவும்‌ வளைவும்‌ . மெழுகை. 
நினைக்கச்‌ செய்தாலும்‌, சிற்பி என்னவோ எல்லா. 
வற்றையும்‌. கல்லிலேதான்‌ . உருவாக்கி 'யிரக்கிரன்‌.. 
ட. ஊர்த்துவ. தாண்டவம்‌ என்றால்‌ உங்களுக்குத்‌. 
தெரியுமே; ஒரு காலை மேலே தாக்கி ஆடும்‌ நடனம்‌. 
அது. திருவாலங்காட்டில்‌ சிவபெருமான்‌ காளியோடு ' 
நடனத்தில்‌ போட்டியிட்டார்‌. பல விதமாக அவர்‌ 
ஆடினார்‌ ; காளியும்‌ ஆடினாள்‌. ஆனால்‌ ஊர்த்துவ 
தாண்டவமாடிய போது, பெண்ணாகிய காளி அவ்‌ 
வாறு. செய்ய இயலாமல்‌ தோல்வியுற்றாளாம்‌. 
அந்தக்‌ காளியினால்‌ ஆடமுடியாதஊர்த்துவதாண்ட 
வத்தை இதோ ஒரு பெண்‌ ஆடிக்‌ காட்டுகிறாள்‌! 
இங்கே உள்ள. கூத்து. வகைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
ஆர அமரப்‌, பார்க்க நேரம்‌ இல்லை. _ சிவபெரு 
ட்‌ தரிசிக்க வேண்டாமா ? 


- கோபுர வாசலின்‌ படியைத்‌ தாண்டும்போது 
வண உள்ள மெல்லியலாரைப்‌ பாருங்கள்‌. . 
கொடியைப்‌ பற்றிக்கொண்டு ஒல்கிய கொடி... 
மபாலவே நிற்கும்‌ அணங்குகள்‌ அவர்கள்‌. என்ன. 
ஓயில்‌! என்ன எழில்‌! 


கோபுர வாயிலைத்‌ தாண்டி உள்ளே புகுவோம்‌. : 
இதே ஒரு பெரிய முற்ற வெளி. இதன்‌ நடுவே ஒரு 
நாலுகால்‌. மண்டபம்‌. : இதற்குத்‌ தெற்கே உள்ள. 


குளந்தான்‌ சக்கர தீர்த்தம்‌. , அதை. அடுத்து. ஒரு. 
-சிறிய மண்டபம்‌ இருக்கிறதே, கா்‌ உற்சவ. 


அதிகைத்‌ திருக்கோயில்‌ அர 


காலத்தில்‌ திரிபுர சங்கார மூர்த்தியை எழுந்தருளச்‌ 
செய்விப்பார்கள்‌. 
வலப்புறம்‌ சற்றே பாருங்கள்‌, திருமதிற்‌ சுவரை 
ஒட்டி அமர்ந்திருப்பவர்‌ யார்‌ தெரிகிறதா? நன்றாகப்‌ 
பாருங்கள்‌. புத்தர்‌ மாதிரி தோன்றவில்லையா? ஆம்‌. 
- சாட்சாத்‌ புத்த பகவானேதான்‌. இந்தப்‌ பெரிய 
_ விக்கிரகம்‌ வெயிலில்‌ காய்ந்து மழையில்‌ ' நனைந்து 
கவனிப்பாரற்று இந்த இடத்தில்‌ இருக்கிறது. . இது 
எப்படி. இங்கே வந்தது? 
நரலோக வீரன்‌, காளிங்கன்‌, மணவிற்கூத்தன்‌ 
. என்ற பெயர்களை உடைய சிற்றரசன்‌ இத்தத்‌ திருக்‌ 
4 கலகல பல திருப்பணிகளைச்‌ . செய்தான்‌. . அவன்‌ 
32-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்தவன்‌. மண்டபம்‌, 
. மாளிகை, திருமதில்‌, ஏரி எல்லாம்‌ கட்டினான்‌. அவன்‌ 
.. இந்த ஊரில்‌ புத்தருக்கும்‌ ஒரு ( கோயில்‌ கட்டினானாம்‌. 
- இக்கோயிலில்‌ பல கல்‌ வெட்டுக்கள்‌ இருக்கின்றன்‌. 
'வெண்பாவாகவே பல சாசனங்கள்‌ உள்ளன. அவை 
.. இந்தச்‌ செய்திகளைச்‌ சொல்கின்றன. 


. போதியின்‌ நீழற்‌ புனிதற்‌ கிறையிலிசெய்து 
ஆதி. அதிகையின்வாய்‌ ஆங்கமைத்தான்‌ மாதர்ககில்‌ 
ஈீடுழக்காண்‌ ஆகத்து கேரலரைத்‌ க 
கோடுழக்காண்‌ கூத்தன்‌ குறித்து”. 
என்ற பாட்டில்‌ அந்த மணவிறி கூத்தன்‌ திருவதிகை. 


'யில்‌: போதி நீழற்‌ புனிதனாகிய புத்த பகவானுக்கு 
நிலங்களை விட்டுக்‌ . கோயில்‌. . அமம்த்தான்‌ 





வகைய்வவையவவைகவதமையவைவயல்கைகை யவை வை 
்‌ போதி- - அரசி மரம்‌, ணி தலப்‌ பித்த பகவான்‌. இறையிலி-வரி' 
யில்லாமல்‌ நிவந்தமாக விடப்படும்‌ நிலஷ்‌, . நீடு உழக்‌ காண்‌-ப்லகல 
மரக உழ அதைக்‌ காணும்‌. ஆகம்‌- -மார்யு, நேரலம்‌-பகைவர்‌.. : (3 





478 ப வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


ன்ற செய்தி வருகிறது. இந்தப்‌ பக்கங்கவில்‌ 
மிகப்‌ பழங்காலத்தில்‌ பெளத்தர்களும்‌ சைனர்களும்‌ 
சைவர்களும்‌ வாழ்ந்து வந்தார்கள்‌. திருநாவுக்கரசர்‌ 
“சைன சமய ஆசாரியராக இருந்தபோது பெளத்தர்‌ 
களை வாதில்‌ வென்றார்‌ என்று சேக்கிழார்‌ சொல்‌ 
_ கிறார்‌. அதனால்‌ அக்காலத்தில்‌ இப்‌ பக்கங்களில்‌ 
- பெளத்தர்களும்‌ இருந்திருக்க வேண்டும்‌. பிற்காலத்‌ 
. திலும்‌ இருந்தார்கள்‌ போலும்‌ ! அவர்கள்‌ வழிபடுவ 
. தற்காகப்‌ புத்தர்‌ கோயில்‌ ஒன்றை நரலோக வீரன்‌ 
அமைத்தான்‌. பாட்டு, புத்தர்‌ கோயி அமைத்‌ 
- தான்‌ என்று தெளிவாகச்‌ சொல்லவில்லை. முன்பே 
இருந்த புத்தர்‌ கோயிலுக்கு இறையிலி நிலங்களை 
வழங்கினான்‌ என்றும்‌ பொருள்‌ செய்து கொள்ளலாம்‌. 
.. எப்படியானாலும்‌ இந்த ஊரில்‌ புத்தர்‌ கோயில்‌ 
ஓன்று "இரு ந்தது என்பது உண்மை. நாளடைவில்‌ 
இபளத்தர்கள்‌ மறைந்தனர்‌. புத்த விகாரமும்‌ மறைந்‌ 
தது. புத்தர்‌ மாத்திரம்‌ சிவபிரான்‌ திருக்கோயில்‌ 
்‌.மூற்ற வெளியிலே வானமே .கூரையாக மாரியே திரு. 
_ மஞ்சனமாக எழுந்தருளியிருக்கிறார்‌. ப 
இந்த முற்றத்தைக்‌ கடந்தால்‌ அப்பால்‌ இடை 
நிலைக்‌ கோபுரம்‌ இருக்கிறது. இதையும்‌ கடந்து 
புகுந்தால்‌ திருக்கோயிற்‌ பிராகாரத்துக்குள்‌ அடியிடு 
வோம்‌. திருக்‌ கோயிலை வலமாக வரலாமா? 
சந்நிதிக்கு நேரே வாசல்‌ இல்லை. தென்‌ புறத்‌ 
தில்‌ உள்ள படிக்கட்டில்‌ ஏறிக்‌ கோயிலுக்குள்‌ செல்ல 
"வேண்டும்‌. இப்படிச்‌ சில கோயில்கள்‌ அமைந்திருப்‌ 
பது உங்களுக்குத்‌ தெரிந்திருக்கும்‌. .தெற்குப்‌ பிரா 
காரத்‌ தொடக்கத்தில்‌ மேற்கு நோக்கி அப்பர்‌ உற்சவ 
மூர்த்தி எழுந்தருளி யிருக்கிறார்‌. இவரை முன்பே 


அதிகைத்‌ திருக்கோயில்‌ 139 


பார்த்தோம்‌. தெற்குப்‌ பிராகாரத்தின்‌ திருமாளிகைப்‌ 
பத்தியில்‌ தான்‌ திலகவதியார்‌ அப்பர்‌ சுவாமிகளின்‌ சந்‌ 
நிதிகள்‌ உள்ளன. இங்கே தல வீருட்சமாகிய சரக்‌ 
"கொன்றை நிற்கிறது. அப்பர்‌ பிறந்த ஊராகிய திருவா 
.மூரிலும்‌ தலவிருட்சம்‌ சரக்கொன்றைதான்‌. . 
தெற்குப்‌ பிராகாரத்தில்‌ இறைவனுக்குப்‌ பக்கத்‌ 
தில்‌ அம்பிகை கோயில்‌ இருக்கிறது. பிருகந்நாயகி 
என்று வட மொழியிலும்‌ பெரிய நாயகி என்று தென்‌ 
மொழியிலும்‌ அம்மைக்குப்பெயர்கள்‌ வழங்குகின்றன. 
அம்பிகையின்‌ கோயிலை ஒட்டியே சிவபெரு 
மானுடைய கர்ப்பக்‌ கிருக விமானம்‌ இருக்கிறது. 
விமானத்தின்‌ அடியிலிருந்தே சிற்பவடிவங்கள்‌ ஒளிர்‌ 
“கின்றன. விநாயகர்‌, திருக்கல்யாண மூர்த்தி, நட 
ராஜா முதலிய பல வடிங்களைப்‌ பார்க்கிறோம்‌. இந்த 
விமானம்‌ எண்கோண முள்ளது, அங்கங்கே .சிறு 
. சிறு புரைக்குள்‌ சில அழகிய உருவங்கள்‌ இருக்கின்‌ 
றன. 
இதோ பாருங்கள்‌. இவர்தாம்‌ திரிபுர சங்கார 
மூர்த்தி. அட்ட வீரட்டங்களுள்‌ ஒன்று இத்‌ தலம்‌ 
என்பது முன்பே உங்களுக்குத்‌ தெரியும்‌. திரிபுர சங்‌ 
காரச்‌ செயலுக்குரிய .மூர்த்தியைத்‌ தலைவனாகக்‌ 
ுிகொண்டு.வழிபாடு நடத்தும்‌ தலம்‌ இது. 
இந்தப்‌ பெருமானுக்குப்‌ பன்னிரண்டு. கரங்கள்‌ 
இருக்கின்‌;றன. தேரின்முன்‌ பிரம்மா ..சாரதியாய்‌ 
. அமர்ந்திருக்கிறார்‌. இறைவன்‌ காலை மடித்துப்‌ 
போருக்கு ஆயத்தமாக இருக்கிறான்‌. வில்லை 
வளத்து அம்பைக்‌ கோத்‌.தான்‌. ஆனால்‌ 
- அம்பை விடவில்லை. புன்‌ .முறுவல்‌ பூத்துப்‌ புரம்‌ 
மூன்றையும்‌ .எரித்துவிட்டான்‌. விமானத்தின்மேல்‌ 


80 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அதைத்‌ தாங்குபவரைப்‌ போலச்‌ சில பூதகணங்கள்‌ 
இருக்கின்றன. இந்தக்‌ குணங்களைப்‌ பார்த்தாலே 
சிரிப்பு வருகிறது. திரிபுர சங்காரம்‌ செய்யும்போது 
சிவபிரான்‌ சிரித்ததை நாம்‌ பார்த்ததில்லை. இந்தப்‌ 
பூதகணங்கள்‌ கையை விரித்துக்கொண்டு விமானத்‌ . 
தைச்‌ சுமப்பதாகக்‌ காட்டும்‌ வேடிக்கையைக்‌ கண்டு 
தான்‌ இப்போது அவன்‌ சிரிக்கிறான்‌ போலும்‌ 1 
... அம்பிகையின்‌ திருக்கோயிலை வலம்‌ வந்து' விமா 
னத்தின்‌. , மேல்புறத்தையும்‌ . பார்த்துக்கொண்டு 
வடக்கே வரலாம்‌. இங்கும்‌ பல உருவங்களைக்‌ காண்‌ 
திரம்‌. துர்க்கை, கோவர்த்தன கோபாலன்‌ முதலி 
யவர்களைத்‌ தரிசித்துக்‌ கொள்ளலாம்‌. இராவணன்‌ 
கைலை மலையைத்‌ தூக்கும்‌ காட்சியும்‌ இங்கே இருக்‌ 
கிறது. 
..... இவரைப்‌ பாருங்கள்‌. இவர்‌ திருவடிகளைக்‌ 
கவனித்தீர்களா? திருவடிகள்‌ .இல்லை; திருவடி 
ஒன்றுதான்‌ இருக்கிறது. ஆம்‌! சிவபெருமானுடைய 
பல வகையான மூர்த்தங்களில்‌ ஏகபாத மூர்த்தி 
. என்பதும்‌ ஒன்று. ஒரே காலையுடைய கோலம்‌ அது. 
சற்றே இப்படிப்‌ பாருங்கள்‌. இவர்‌. யார்‌. தெரி. 
கிறதா? இவருக்குக்‌ கால்‌ மூன்று; .-கையோ ஏழு;.தலை 
இரண்டு. ஒன்றுக்கொன்று: பொருத்தமாகவே 
“தோன்றவில்லை. இவர்‌ அக்கினி: பகவான்‌. இவருக்கு . 
- அருகில்‌ நிற்பவள்‌ இவருடைய தர்மபத்தினி சுவாகா. 
"தேவி. அக்கினி பகவான்‌ என்பதைப்‌ புலப்படுத்தச்‌ 
த்‌ அருகில்‌: திக்கொழுந்தைக்‌ காட்டி .யிருக்கிறான்‌. 
இப்போது நாம்‌. “வடக்குப்‌ ' பிராகாரத்தில்‌ 
"நிற்கிறோம்‌. இதோ இருக்கிறதே, இந்தக்‌ கிணற்றுக்‌ 





ய பட அவத வடை தினமவிசரனேல்‌ கர 
அமக டம த ன அன தட ்‌ 
ட ம்ப லவ் வாலை 


கணணி அ சகர 9-௮ (வக்‌, பலவமக, 4 ப்ட்‌ 3 1 ்‌. பட்ட ட ௪ 2 அடப்‌. 4. 
அவ்வக்‌ டல பயண்‌ வவட பந்தப்‌ 








ர்‌ 
டட 


- திலகவதியா 
பக்கம்‌ 69 


திருஅதிகை 


பண 
௬ 


ற்சவர்‌ 
ங்காரர்‌ 
கம்‌ 66 


திரிபுரச 
பக்‌ 





திருஅதிகை -உ 


த்‌ ௬ 


பறையன்‌ க்லிக்‌ கல்பவபம்வம்வையம்பிப வல்‌ தனர்‌ 2 








ர அதிகை ஏகபாத மூர்த்தி ௮ 


பக 


ட்‌ 


22 


ஸ்‌ 





அதிகைத்‌: திருக்கோயில்‌ ட ட. இழ 


குச்‌ சூல தீர்த்‌ தம்‌ என்று பெயர்‌, :அப்பர்‌ஃசுவாமிகள்‌ 
இந்தத்‌ தீர்த்தத்திலிருந்து நீரை உட்கொண்டு சூலை 
நோய்‌ தீர்ந்தாராம்‌. சூலைத்‌ தீர்த்தம்‌-என்றும்‌ இதைச்‌ 
சொல்லலாம்‌ போல்‌ இருக்கிறது. : இங்கே நீன்று 
மேற்கே பார்த்தால்‌ மேற்குத்‌ திருமாளிகைப்‌ பத்தியில்‌ 
ஆறு முகங்களோடு மயிலின்‌ மேல்‌: எழுந்தருளி 
பிருக்கும்‌ முருகனைத்‌ தரிசிக்கலாம்‌. அருண கீரிநாதர்‌ 
இங்கே வந்து இப்பெருமானைத்‌ தரிசித்துத்‌ திருப்புகழ்‌ 
பாடியிருக்கரறுர்‌. ஸில்‌ - 

வடக்குப்‌ பிராகாரத்தைக்‌ கடந்து மீட்டும்‌ கிழக்‌ 
குப்‌ பிராகாரத்தை அடைகிறோம்‌, தெற்குப்‌ பக்கத்‌ 
திலுள்ள படிகளில்‌ ஏறிக்‌ கோயிலுக்குள்‌ போகலாம்‌. 
இஃதா எதிர தெற்கே நோக்கியபடி எழுந்தருளி 
யிருப்பவர்தாம்‌ திரிபுர சங்கார மூர்த்தி; உற வ 
மூர்த்தி. நாலு திருக்கரமும்‌, வேலும்‌, அம்பும்‌ 
கொண்டு விளங்குகறார்‌. வைகாசி மாதம்‌ நடை 
பெறும்‌ உற்சவத்தில்‌ இந்தப்‌ பெருமான்தாரன்‌ திருத்‌ 
தேர்ல்‌ எழுந்தருளுவார்‌. முன்பும்‌ பூமியாகீய தேரில்‌ 
கர்ந்தவர்‌ அல்லவா? கோயிலுக்கு பூன்னே ஒரு சிறு 
மண்டபம்‌. இருக்கிறது. . இதுதான்‌ அலங்கார 
மண்டபம்‌ போலும்‌. இங்கே உற்சவ காலத்தில்‌ பல 
கல்யாணங்கள்‌ நடைபெறுகின்றன. ஏழைகள்‌ பலர்‌ 
சுருக்கமான செலவில்‌ இங்கே வந்து திருமண ங்களை 
நடத்திக்கொண்டு செல்கிறார்கள்‌. இறைவனுக்குத்‌ 
திருமணம்‌ நடந்த பதி அல்லவா? ௫ 
- - கோயிலுக்குள்‌ இறைவன்‌, திருவதிகையுல டயா 
னாகிய அதிகாபுரி நாதன்‌ சிவலிங்கப்‌, பெருமானாக 
எழுந்தருளியிருக்கிறான்‌. பதினாறு பட்டைகளையுடைய 


வா, பா. 


55 ்‌ வாருங்கள்‌ : பார்க்கலாம்‌ 


சோட:.ச :கலாலிங்கம்‌. 'இப்பெருமானுக்குப்‌ ர்‌ 
கர்ப்பக்கிருகச்‌ சுவரில்‌ :.மாபாகருடைய , திருவுரு 
இருக்கிறது. கர்ப்பக்‌ கிருகத்துக்குள்‌ ன ம்‌ 
எம்பெருமான்‌ உமா .தேவியாரோடு எழுந்தருளி 
யிருக்கும்‌ தலங்கள்‌ வேறுசில உண்டு. வேதாரணி 
யத்தில்‌ பார்க்கலாம்‌. அதநேகமாகத்‌ திருமணம்‌ 
நடந்ததாக எங்கெங்கே பழஞ்‌ 'செய்தி வழங்கு 
கிறதோ, . அங்கே இந்த அமைப்பைக்‌ காணலாம்‌. : 
இங்கே வைகாசி மாதம்‌ சுவாதி நட்சத்திரத்தில்‌ 
திருத்தேர்‌ விழா நடைபெறுகிறது. கார்த்திகைச்‌ 
சோம வாரங்களில்‌ பக்தர்கள்‌ அதிகமாக இத்தலத்‌ 
துக்கு வந்து வழிபடுகிறார்கள்‌. மூன்றாவது சோம்‌ 
வாரம்‌ மிகவும்‌ சிறப்பாக இருக்கும்‌. 
.... கோயில்‌ உள்ள இடத்துக்கு -வடகைலாசம்‌ 
என்று பெயராம்‌. திருவதிகையின்‌ ஒரு .பகுதி இது, 
நில வரிக்கணக்கில்‌ இந்தப்‌ பெயர்‌ பதிவாகி யிருக்கிற 
தென்று சொல்கிறார்கள்‌. 

"நான்‌ திருவதிகையைப்பற்றிய செய்திகளை:விசா 
ரித்துக்‌ கொண்டிருந்தபோது -ஓர்‌ அன்பர்‌, *“நீங்கள்‌ 
வேகாக்‌ கொல்லையைப்‌ கரக டதாக. 
என்று கேட்டார்‌. 

“அது.எங்கே இருக்கிறது??? 
“இங்கிருந்து தெற்கே ஏழு மைல்‌ காரத்தில்‌. பூ 
களர்‌ இருக்கிறது” 
அதற்கு ஏன்‌ அப்படிப்‌ பேர்‌ வந்தது *. 
“இங்கே. உள்ள மண்ணைப்‌ பாருங்கள்‌. சிவப்‌ 
பாக: இருக்கிறது அல்லவா? இது-சுட்ட மண்‌. சுடாத 
மண்‌ அது. “வேகாத இடல்‌ அது. ஆதலால்‌ 





அதிகைத்‌ திருக்கோயில்‌ 83 


வேகாக்‌ கொல்லை என்று பெயர்‌ வந்தது. அங்கே 
மாத்திரம்‌ மண்‌ வெள்ளையாக இருக்கும்‌” என்று 
அவர்‌ சொன்னார்‌. 


“சுட்ட. மண்ணா? வ என்ங்ற்‌ சுட்டார்கள்‌?!” என்று 
ஆவலோடு கேட்டேன்‌. 
.... “இறைவன்‌ திரிபுர சங்காரம்‌. செய்தபோது 
நெற்றிக்‌ கண்ணால்‌ சுடப்பட்ட இடம்‌ இது. அதற்குத்‌ 
தப்பி வேகாமல்‌ இருந்த இடம்‌ அது” என்று விளக்‌ 
கினார்‌ அந்த அன்பர்‌. 

இறைவனுடைய திருவிளையாடல்களைப்‌ ப 
புராணத்திலும்‌ காவியத்திலும்‌ தோத்திரத்திலும்‌ 
வைத்துப்‌ போற்றி வருவதோடு, இயற்கையிலும்‌ 
செயற்‌;கையிலும்‌ உள்ள இடங்களிலும்‌ அவற்றை 
நினைத்துப்‌ பார்க்க வழி வகுத்து, கற்பனையிலும்‌ 
சிந்தனையிலும்‌ இறைவனைப்‌ பல வகையில்‌ வழிபட்டு 
வரும்‌ மக்களின்‌ பண்பை எண்ணிப்‌ பார்த்து வியந்‌ 
தேன்‌. இறைவன்‌ கண்‌. பார்வை பட்டுச்‌ சுட்ட மண்‌ 
செம்மையான மண்‌: அது படாத மண்‌ வெள்ளை 
மண்‌ !-- நல்ல கற்பனை அல்லவா? அப்பர்‌ சுவாமிகள்‌ 
சுட்டுச்‌ செம்மையான மண்‌ போலும்‌ 


புசலான்‌ மம அியடபுனிர னர்யான்‌ 


னீ நாயகருடைய திருக்கோயிலுக்கு முன்‌ நின்று 
அவர்‌ கண்ணை மூடியபடியே தியானம்‌ செய்து 
கொண்டிருந்தார்‌. சற்றுத்‌ தூரத்தில்‌ யாரோ இரண்டு 
பேர்‌ நின்று கொண்டிருந்தனர்‌. அவர்களைப்‌ பார்த்‌. 
தால்‌ அரசனுடைய ஏவலாளரைப்‌ போலத்‌ 6 தான்றி 
னர்‌. விநாயகரை வணங்கிக்‌ கொண்டிருந்தவர்‌ 
நல்ல வளப்பமான மேனி உடையவர்‌. கண்ணில்‌: 
நீர்வார நின்றபடியே தியானத்தில்‌ ஆழ்ந்திருந்தார்‌. 


சிறிது போது ஆனவுடன்‌ அவர்‌ ஏதோ பாடத்‌ 
தொடங்கினார்‌. : மெல்ல மெல்ல நிறுத்தி அந்தம்‌ 
பாடலைச்‌ சோன்னார்‌. பாட்டு அப்போது அவர்‌ புதிய. 
தாகப்‌ பாடியது. அதனால்தான்‌ மெல்ல மெல்லச்‌ 
சொன்னார்‌. ப டர்‌ 
அவர்‌ பாடலைச்‌ சொல்லியபோது அருகே நின்ற 
வர்கள்‌ அதைக்‌ கூர்ந்து கவனித்தார்கள்‌. அந்தப்‌ 
பக்கமாக ஓர்‌ அழகிய பெண்‌ வந்தாள்‌; திருக்‌ 
கோயிலுக்குப்‌ போவதற்கு முன்‌ விநாயகரைத்‌ 
தரிசிக்கும்‌ முறைப்படி இங்கே வந்தாள்‌. சந்நிதியில்‌ 
நின்றிருத்த அன்பரைக்‌ கண்டாள்‌. அவர்‌ ஏதோ 
“பாடலைச்‌ சொல்லுகிறார்‌ என்பதையும்‌ உணர்ந்தாள்‌.. 
- அதை உற்றுக்‌ கேட்கத்‌ தொடங்கினாள்‌. 
பாட்டை அவர்‌ மெல்லச்‌ சொல்லிக்கொண்டே 


பானார்‌; 


புகலூர்‌. மேவிய புண்ணியன்‌: 82. 


உரைசெய்‌ மறைக்கும்‌ 
்‌.. தலைதெரி யாஒரு சொம்பையெக்றே. 
யரசும்‌ அவர்க்குப்‌ 

பெநிழல்‌ ஆக்கும்‌. பழனமெல்லாம்‌ . 
திரைசெய்‌ கடல்துறைச்‌ 
-. சங்கம்‌ உலாவு௦ திருப்‌ கலூர்‌ 
"அரசி ஸனிடத்து 

மகிழவஞ்சி ஈஃ றஒர்‌ அத்திரின்றே: 


[ஓதப்பெறுகின்ற வேதங்களுக்கும்‌. முடிவு அறி 
யாத ஒற்றைக்‌ கொம்பை உடையவனே என்று துதி 
செய்யும்‌ அவர்களுக்குப்‌ பெரிய அருளை உண்டாக்கு 
வார்‌, வயல்களில்‌ அலைகள்‌ வீசும்‌ கடல்‌ துறையில்‌ 
உள்ள சங்குகள்‌ உலவுகின்ற திருப்புகலூரிலுள்ள 
அரசாகிய இறைவனது இடப்பாகத்தில்‌ இருந்து மகிழ்‌ 
-கின்ற வஞ்சிக்கொடி போன்ற உமாதேவியார்‌ 
இபற்றெடுத்த ஒப்பற்ற யானையாகிய விநாயகர்‌ நின்று, - 
அத்திநின்று நிழல்‌ ஆக்கும்‌ என்று சனா ர 
முடிக்க வேண்டும்‌.] 


பாட்டை இரண்டு மூன்று முறை சொன்னார்‌. 
.- அதைக்‌ கேட்ட அந்தப்‌ பெண்மணி அது புதிய 
யாடல்‌ என்று தெரிந்து கொண்டாள்‌. : அவள்‌ 
- தமிழறிவிற்‌ சிறந்தவள்‌. பாட்டு அழகாக இருப்பதை 
உணர்ந்து இன்புற்றள்‌. அவள்‌ மகிழ்ச்சி அடைவ 
தோடு நிற்கவில்லை. “இந்தப்‌ : பாடலை ஓர்‌ 
-அரந்தாதிக்குக்‌ காப்பாகக்‌ பக க்‌ என்று 
"இசான்னாள்‌. கட்‌ ்‌ 


அந்தப்‌ பாட்டைப்‌ பாடியவர்‌ நல்ல புலமையை 
உடையவர்‌ என்பதை அதன்‌ அமைப்பினால்‌ தெரிந்து 
கொண்ட அந்த நங்கை, அவர்‌ வாயிலாகவே ஒரு 


ந்‌ வ்ர்ருங்கள்‌ பார்க்கலாம்‌' 


நூலே. வெளி வந்தால்‌ நன்றாக இருக்கும்‌ என்று 
- ஆசைப்பட்டாள்‌. அந்த ஆசையையே அப்படித்‌ 
தெரிவித்தாள்‌. 
அவள்‌ கூறியது காதில்‌ விழுந்தவுடன்‌ அந்த 
அன்பர்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌. உடனே அவர்‌, 
*அந்தாதிக்குக்‌ காப்பாக்கினால்‌ அரசனுக்கு வரி 
யாகுமா ??? என்று ஒரு கேள்வி கேட்டார்‌. அந்தப்‌ 
பெண்மணிக்கு ஒன்றும்‌ விளங்கவில்லை. சிறிது 
யோசித்த பிறகு அருகில்‌ நின்றவர்களை விசாரித்‌ தாள்‌. 
உண்மை தெரியவந்தது. 
தொண்டை நாட்டில்‌ நெற்குன்றம்‌ என்ற ஊரில்‌ 
களப்பாளர்‌ வமிசத்தில்‌ உதித்தவர்‌ அவர்‌. நெற்குன்ற 
வாணர்‌ என்னும்‌ பெயருடையவர்‌. பெரிய வள்ளல்‌. 
பஞ்சம்‌ வந்தமையால்‌ அவர்‌ அரசனுக்கு உரிய 
வரியைச்‌ செலுத்த முடியாமற்‌ போயிற்று, தம்‌ ஊரில்‌. 
'வருவோரைப்‌ பாதுகாக்க இயலாத தநிஃஃயில்‌ இருப்‌ 
பதைவிடத்‌ தல யாத்திரை செய்து வரலாம்‌: என்று 
புறப்பட்டார்‌. திருப்புகலூருக்கு வரும்பேபோது 
அரசனுடைய ஏவலாளர்கள்‌ வரிகொடாமையால்‌ 
அவரைப்‌ பற்றிக்‌ கொண்டனர்‌. *நீராடிச்‌ சுவாமி 
தரிசனம்‌ செய்துகொண்டு வருகிறேன்‌” என்று நெற்‌ 
. .குன்றவாணர்‌ சொல்ல, அவர்கள்‌ அதற்குச்‌ சம்மதித்‌ 
தார்கள்‌. அவர்‌ நீராடிச்‌ சுவாமி தரிசனம்‌ செய்யத்‌. 
. தொடங்கி: முதலில்‌ திருக்கோயிலுக்கு வெளியே 
. உள்ள ஞான விதாயகர்‌ ஆலயத்தை அடைந்து வழி 
பட்டார்‌. அப்போது திகழ்ந்த செய்தியே மேலே 
சொன்னது... | 
அந்த ஊரில்‌. சிந்தாமணி" என்னும்‌: "பெயருடைய 
தாசி: ஒருத்தி இருந்தாள்‌. அவள்‌ 'திருப்புகலூர்ச்‌ 


புகலூர்‌ மேவிய புண்ணியன்‌ $7 


சிவபெருமானுடைய கோயிலைச்‌ சார்ந்த ருத்திர 
கணிகையரில்‌ ஒருத்தி. பொருட்‌ செல்வமும்‌ கல்விச்‌ 
செல்வமும்‌ நிரம்பப்‌ பெற்றவள்‌. சிவபக்தியிலும்‌ 
சிறந்தவள்‌. நெற்குன்றவாண முதலியார்‌ பாடலைப்‌ 
பாடும்போது வந்து கேட்டவள்‌ அவள்தான்‌. 

சிந்தாமணி ெநெற்குன்ற வாணருடைய 
வரலாற்‌ ற அறிந்து மிகவும்‌ மனம்‌ இரங்கி, 
“இறைவனைப்‌ பாடினால்‌ பொன்னும்‌ கிடைக்கும்‌; 
புகழும்‌ கிடைக்கும்‌. புகலூர்ப்‌ பெருமான்‌ சுந்தர 
மூர்த்தி: நாயனாருக்குப்‌ பொன்‌ அளித்‌ தவராயிற்‌2ற. 
நீங்கள்‌ இறுக்க வேண்டிய: வரியை அவர்‌ அளித்‌ 
தருள்வார்‌. அந்தாதியைப்‌ பாடுங்கள்‌” என்று 
சொன்னாள்‌. ஏவலாளரை நோக்கி, '*அவர்‌ அளிக்க 
வேண்டிய வரிப்பணத்தை இதோ நான்‌ தருகிமறன்‌”” 
. என்று சொல்லி அவ்வாறே கொடுத்து விட்டாள்‌. 


. அவளுடைய அன்பைக்‌ கண்டு வியந்த நெற்‌ 
குன்றவாணர்‌ அத்தலத்தில்‌ சில: நாள்‌ இருந்து நூறு 
பாடல்கள்‌ அடங்கிய அந்தாதி ஒன்றை இயற்றினார்‌. 
அதற்குத்‌ “திருப்புகலூர்‌ அந்தாதி” என்று பெயர்‌. 
இறைவனுடைய திருவருளால்‌ தமக்கு உண்டான 
துன்பம்‌ நீங்கியதனால்‌ நெற்குன்‌.ற வாணருக்குத்‌ திருப்‌ 
புகலூரில்‌ மிக்க அன்பும்‌ சிந்தாமணியென்னும்‌ தளிப்‌ 
பெண்டினிடம்‌ நன்றியறிவும்‌ உண்டாயின. அவர்‌ 
தம்‌ ஊர்‌ சென்றடைந்தார்‌. பஞ்சம்‌ நீங்கி மீட்டும்‌ 
வளம்‌ உண்டான காலத்தில்‌ அவர்‌ திருப்புகலூரில்‌ 
திருக்குளத்தின்‌ தென்கரையில்‌ ஓர்‌ அன்னசத்திரம்‌ 
நிறுவி அதில்‌ ஒவ்வொரு நாளும்‌ பன்னிரண்டு அந்த 
ணர்கள்‌: உண்ணும்படியாக நிவந்தம்‌ அமைத்தார்‌. 


88 வாருங்‌.ள்‌ பார்க்கலாம்‌ 


இவ்வூர்க்‌ கோயிலில்‌ உள்ள கல்வெட்டு ஒன்றில்‌, 
₹* நம்பியார்‌ குளத்தின்‌ தென்கரையிலே நிசதம்‌ பன்னி 
ரண்டு பிராமணர்‌ உண்பதாக ஜயங்‌? காண்ட சோழ 
மண்டலத்துப்‌ புலியூர்க்‌ கோட்டத்துப்‌ பேரூர்‌ நாட்டு 
நெற்தன்றத்து நெற்குன்றங்கிழார்‌ அரயன்‌. கருவ 
ஹைகரான களப்பாள ராஜா செய்வித்த சாலை? 
என்ற குறிப்புக்‌ காணப்படுகிறது. ்‌ 

சிந்தாரணியென்னும்‌ கணிகை முடிகொண் 
டான்‌ ஆஜற்றுந்கு அக்கரையில்‌ ஒரு பெரிய மாளிகை 
கட்டிக்‌ கொண்டு வாழ்ந்தாள்‌. அதில்‌ கூடமும்‌ 
கோபுரமும்‌ இருந்தன. அக்காலத்தில்‌ இப்பக்கத்தில்‌ 
இருந்த அரசன்‌ ஒருநாள்‌ அவ்வழியே சென்றபோது 
அவள்‌ மாளிகையைக்‌ கோயில்‌ என்று நினைத்துக்‌ 
கையெடுத்துக்‌ கும்பிட்டான்‌, அப்போது . அருகில்‌ 
இரந்த ஒருவர்‌, *: அது தாசி வீடு'” என்று சொன்னார்‌. 
அதைக்‌! கேட்ட மன்னனுக்குக்‌ கோபம்‌ வந்து 
விட்டது. . “தன்‌ வீட்டைக்‌ கோயில்‌ போலவா 
அவள்‌ கட்டியி க்கிறாள்‌ ? அந்த வீட்டை இடித்து 
விடுங்கள்‌”? என்று கட்டளையிட்டான்‌. 

அரசனுடைய ஆணையை மறுப்பவர்‌ யார்‌? 
ஏவலாளர்கள்‌ சிந்தாமணியின்‌ மாளிகையை இடிக்கச்‌ 
சென்றார்கள்‌. செய்தியை அறிந்த அவள்‌ மன்னனை 
அணுகி வணங்கி,. “அடியேன்‌ ஒரு விண்ணப்பம்‌ 
செய்துகொள்ள வி நம்புகிே றன்‌?” என்றாள்‌. 

“உன்‌. வீட்டை: இடிக்கத்தான்‌ வேண்டும்‌” 
என்று கடுமையாகக்‌ கூறினான்‌ அரசன்‌, . 

“டுதவரீருடைய ஆணையை மறுக்க குட்டன்‌ 
இங்கு "வரவில்லை... என்‌ மாளிகையை . இடிப்பதைத்‌ 
எ போவதில்லை. 23. 


புகலூர்‌ மேவிய புண்ணியன்‌ $9 


“பின்பு என்ன... த்தில்‌ "வேண்டுமென்று: 
இங்கே. வந்தாய்‌ ப 

என்‌... வீட்டை நானே. "இடித்துக்‌ கொள்‌ 
கிறேன்‌.” 

“அதில்‌ என்ன லாபம்‌ 2? 

அரசருடைய கோபத்துக்கு ஆளான அடிமை 
அரசருடைய ஏவலாளருக்கு (வேலை கொடுப்பது 
அடாது. அதைக்‌ கட்டுவித்த நானே இடித்து விடு 
கிறேன்‌. இடிக்கும்‌ பொருளைக்கொண்டு அடியேன்‌ 
இந்தத்‌ திருக்கோயிலுக்கு ஒரு மதிலைக்‌ கட்டலா 
மென்று எண்ணுகிறேன்‌?” என்றாள்‌ சிந்தாமணி. 

அரசன்‌ அவள்‌ விருப்பத்துக்கு இணங்கனான்‌. 
அவள்‌ தன்‌ மாளிகையை இடித்து அந்தச்‌ செங்‌ 
கல்லைக்‌ கொண்டு திருக்கோயிலுக்குப்‌ புற மதிலைக்‌ 
கட்டுவித்தாள்‌. வெளிப்‌ பிராகாரத்தில்‌ ஒரு மண்ட 
பத்தையும்‌ அதற்கு அருகே ஒரு சிவாலயத்தையும்‌ 
நிறுவினாள்‌. அந்த மண்டபத்துக்குச்‌ சிந்தாமணி 
மண்டபம்‌ என்றும்‌, ஆலயத்துக்குச்‌ சிந்தாமணீசர்‌ 
ஆலயம்‌ என்றும்‌ பெயர்கள்‌ வழங்குகின்றன. 


ஃ 


அப்பர்‌ வ்ரிறிகன்‌ முத்தி பெற்ற. தலம்‌ இருப்‌ 
யுகலூர்‌. அது நன்னிலம்‌ ரெயில்வே ஸ்டேஷனுக்குக்‌ 
கிழக்கே நான்கு மைல்‌ தூரத்தில்‌ இருக்கிறது. அப்பர்‌ 
சுவாமிகள்‌ பிறந்த தலமாகிய திருவாமூரையும்‌ அருள்‌ 
பெற்றதாகிய திருவதில கயையும்‌ பார்த்து அந்த அந்‌ 
குத்தலத்துச்‌ செய்திகளையும்‌ கேட்டுத்‌ தெரிந்து 
கொண்ட பிறகு, அவர்‌ முத்தியடைந்த தலமாகிய 
விருப்புகலூரையும்‌ தரிசிக்க வேண்டும்‌ என்ற அவா 


90 வாருங்‌ ள்‌ பார்க்கலாம்‌ 


வோடு அவ்வூருக்குப்‌ போனேன்‌. முன்பே ஒரு முறை. 
இந்தத்‌ தலததுக்குப்‌ போயிருக்கிறேன்‌. ஸ்ரீ காஞ்சி 
காம£காடி பீடாதிபதிகளாகிய ஜகத்குரு ஸ்ரீ சங்க. 
ராசார்ய சுவாமிகள்‌ அவர்கள்‌ ஆணைப்படி அப்‌2பாது. 
ஒரு மாதாட்டுக்குத்‌ தலைமை: தாங்கச்‌ சென்றிருந்‌ 
தேன்‌... அப்போது ஆசாரிய சுவாமிகள்‌ பேரருள்‌ 
கூர்ந்து எளியேனுக்கு “வாகீச கலாநிதி” என்ற. 
பட்ட தை -வழங்கியருளினார்கள்‌. 

அந்தத்‌ தலத்தைப்‌ பின்னும்‌ நன்றாகத்‌ தரிசித்து 
வரலாறுகளையும்‌ அறிந்து வரலாம்‌ என்று மீண்டும்‌ 
சென்மறன்‌. 'அப்‌2பாது மேலே சொன்ன வரலாறு. 
களை அங்கே கேட்மீடன்‌. திருப்புகலூர்‌ அந்தாதி 
சகோன்றிய வரலாற்றை என்னுடைய ஆசிரியம்‌: 
பிரானாகிய மகாமகோபாத்தியாய டாக்‌.ர்‌ ஐயரவர்‌ 
களும்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 

கோயிலின்‌ கோபுரம்‌ நெடுந்தாரத்தில்‌ வரும்‌. 
போதே நம்மை வா வா என்று அழைக்கிறது. 
கோயிலைச்‌ சுற்றிலும்‌ ஓர்‌ அகழி இருக்கிறது; 
கோயிலைச்‌ சூழ மூன்று புறங்களிலும்‌ , இந்த 
அகழி௰யயக்‌ காணலாம்‌. ஒரு காலத்தில்‌ நான்கு. 
புறத்திலும்‌ இந்த அகழி இருந்ததாகவும்‌, பின்பு ஒரு. 
புறத்தைத்‌ தூர்த்து. மக்கள்‌ எளிதிஃல போய்‌ வரும்‌ 
படி வழி அமைத்ததாகவும்‌ சொ னார்கள்‌. 

ஊரினுடைய பேர்‌ திருப்புகலூர்‌, சரண்யபுரி ' 
என்று வடமொழியில்‌ அதைப்‌ பெயர்த்துச்‌ சொல்‌.. 
கிறார்கள்‌. இறைவன்‌ இறப்புக்கும்‌ பிறப்புக்கும்‌ 
அஞ்சிச்‌ சரண்‌ அடைந்தவர்களுக்குப்‌ புகலாக. 
விளங்குகிறான்‌. “அவன்‌ எழுந்தருளியிருக்கும்‌ தலம்‌: 


புகலூர்‌ மேவிய புண்ணியன்‌ : 1! 


உ்யிர்களுக்குப்‌' புகலிடமாக விளங்குகிறது. : ஆதலின்‌" 
திருப்புகலூர்‌ என்ற்‌ பெயர்‌ மிகப்‌ பொருத்தமானது. 
தான்‌ என்று முதலில்‌ எனக்குத்‌ தோன்றியது. அந்த. 
எண்ணம்‌ அப்படயே .நின்றுவிடுகிறதா 2 எசையும்‌' 
தாண்டித்‌ துருவி ஆராய வேண்டும்‌ என்று தினவு: 
சில சமயங்களில்‌ உண்டாகிறதல்லவா ? “எல்லா. 
ஊராம்‌ புகலூர்தானே ? இதற்கு மாத்திரம்‌ அந்தப்‌: 
பேர்‌ வருவானேன்‌ 2”? என்ற கேள்வியை என்‌ அறிவு 
கேட்டது. யாராவது ஆபத்துக்‌ காஉத்தில்‌: இந்த: 
"இடத்தில்‌ வந்து மறைந்து வாழ்ந்திருக்க வேண்டும்‌. 
தம்மை ஒருவரும்‌ எளிதில்‌ அணுகாதபடி. அகழியை 
வெட்டிக்கொண்டு கோயிலுக்குள்‌ பதுங்கீயிருக்க 
வேண்டும்‌! என்று என்‌ கற்பனை வேலை செய்தது; 

இந்த அகழிக்கு என்ன பேர்‌ 2 யார்‌ "வெட்டி, 
னர்கள்‌ 2”? என்று ஆலயக்‌: குருக்களில்‌ ஒருவரும்‌ 
முதியவருமாகிய ஸ்ரீ குப்புசாமி குருக்களவர்களைக்‌ 
கேட்டேன்‌. 

" *₹*இதற்கு அக்கினிதீர்த்தம்‌ என்றும்‌ பாண தீர்த்தம்‌: 
என்றும்‌ இரண்டு பேர்கள்‌ உண்டு. இதைப்‌ 
பாணாசுரன்‌ தன்‌ கதையால்‌ உண்டாக்கினான்‌ என்று: 
தலமாகாத்மியம்‌ சொல்கிறது.” ட 

“அந்த மாகாத்மியம்‌ தமிழில்‌ இருக்கிறதா? 
வடமொழியில்‌ இருக்கிறதா??? 

..... **சர்ண்ய்புர்‌ மாகாத்மியம்‌ என்று சர்ஸ்கிருதத்‌. 
தில்‌ இருக்கிறது. _ பன்னிரண்டு அத்தியாயங்கள்‌" 
உள்ள கீரந்தம்‌.!” 

“பாணாசுரன்‌ கதையால்‌ அகழியை உண*- 
டாக்கிய கதை: எ்ன்ன்‌..??* 


“97 _ வாருங்கள்‌. பார்க்கலாம்‌ 


அவர்‌ அந்த வரலாற்றைச்‌ சொன்னார்‌. பாணாசுர 
னுடைய தாய்‌ மாதலி. என்பவள்‌ தினந்தோறும்‌ 
நூற்றெட்டு லிங்கங்களை வைத்துப்‌  பூசித்தாளாம்‌. 
.நூற்றோழ சிவலிங்கங்களை மண்ணாற்‌ செய்து 
அமைத்துத்‌. தன்தாய்க்குக்‌ கொடுப்பான்‌ பாணாசுரன்‌. 
பிறகு எங்ககனும்‌ கோயிலில்‌ உள்ள சிவலிங்கம்‌ 
ஒன்றை எடுத்து வந்து நூற்றெட்டாவது.. லிங்கமாக 
வைப்பான்‌. ஒவ்வொரு நாளும்‌ இது நடந்து வந்தது. 
ஒரு நாள்‌ நூற்றெட்டாவது சிவலிங்கமாக இந்தத்‌ 
“தலத்தில்‌ உள்ள அக்கீனீசுவரரை வந்து எடுத்தான்‌, 
எடுக்க முடியவில்லை, அசைத்தான்‌. அவர்‌ சற்2ற 
கோணவாகச்‌ சாய்ந்தாரே ஒழியப்‌ பேர்ந்து வர 
. .விஸ்லை. உடனே பானணாசைரன்‌ தன்‌ தாயை இங்கே 
அழைத்து வந்து பூசை புரியச்‌ ரசய்தான்‌. அவள்‌ 
தன்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ இங்கேயே இருந்து வழி 
பட்டுக்‌ க.டசியில்‌ இத்தலத்தி ல உயிர்‌ நீத்தாள்‌, 
“பாணாசுரன்‌ அசைத்து எடுத்தபோது ஒருபக்கம்‌ 
சாய்ந்தமையால்‌ இங்குள்ள மூர்த்திக்குக்‌ கோணப்‌ 
"பிரான்‌ என்று ஒரு திருநாமம்‌ வழங்குகிறது?” என்று 
குருக்கள்‌ வரலாற்றைக்‌ கூறி முடித்தார்‌. அவர்‌ பாணா 
சரனைப்‌ பற்றிச்‌ சொல்லும்போதெல்லாம்‌ என்‌ மனம்‌ 
சரித்திர உலகத்துக்குத்‌ தாவிக்‌ கொண்டிருந்தது. 
வாணர்‌ அல்லது பாணர்‌ என்ற குலத்து அரசர்‌ பலர்‌ 
அங்கங்கே சிவபிரானுக்கு ஆலயம்‌ அமைத்தும்‌ 
திவந்தங்கள்‌ அமைத்தும்‌ . இருக்கிறார்கள்‌. அவர்‌ 
. .களுக்தள்‌ யாரோ ஒரு பாண அரசன்‌ இதை வெட்டி 
பிருக்கலாம்‌ என்று எண்ணினேன்‌. பாண அரசனோ 
பாண அசுரனோ,.யார்‌ வெட்டினாலும்‌ சரி, இந்த 
அகழி பழமையானது. என்பதில்‌ ஐயமில்லை. 


புசலூர்‌ மேவிய புண்ணியன்‌ 93 


பொங்கு சண்டனல்‌ சூர்ந்து 
-போசணி ஈபாழிற்‌ ஃலூர்‌ 
பொய்கை சூமந்த பாலூர்‌ 


என்று திருஞானசம்பந்தர்‌ பாடுகிறார்‌. 
இங்குள்ள கோணப்பிரானை அப்பர்‌ கட! 


.அதெள்லை ரிர்ப்‌ ப லூர்க்‌ 
கேோரணப பியா க குறுக்க 
கூறு £ கொடு னை பே 


என்று பாடுகிறார்‌. 
'நெற்குன்றவாணர்‌ பணிந்த ஞான விநாயகர்‌, 
அகழிக்‌ கரையில்‌ தென்மேற்கில்‌ தனிக்‌ கோயிலில்‌ 
எழுந்தருளியிருக்களுர்‌. அவரைரத்‌ தரிசித்துக்‌ 
கொண்டு அகழிக்கு மேற்‌க உள்ள ஒரு சிறு கோயி 
லுக்குப்‌ போனேன்‌. அதைச்‌ சித்தர்‌ கோயில்‌ என்று 
சொன்னார்கள்‌. கோயிற்‌ சுவர்களில்‌ பல கல்வெட்டு 
கள்‌ இருக்கின்றன. கோயிலுக்குள்‌ உமாபாகர்‌ சுதை 
வடிவாக எழுந்தருளி யிருக்கிறார்‌. இங்கே போகர்‌ 
முதலிய சித்தர்கள்‌ வழிபட்டமையால்‌ சித்தர்‌ 
கோயில்‌ என்ற பெயர்‌ வந்ததாம்‌. ர 
- இத்தலத்து ' ஆலயம்‌ கிழக்கு நோக்கிய 
சந்நிதியை உடையது. இரண்டு பிராகாரங்களும்‌ 
இரண்டு கோபுரங்களும்‌ இருக்கின்றன. முதல்‌ 
பிராகாரத்தில்‌ தெற்குப்‌ பக்கத்தில்‌ சிந்தாமணி மண்‌ 
டபமும்‌ சித்தாமணி ஈசுவரர்‌ ஆலயமும்‌ இருக்கின்‌ 
றன. சிந்தாமணியின்‌ மாளிகை இருந்த இடம்‌ இன்று. 
சரக்‌ திடல்‌ என்று: வழங்குகிறதாம்‌. . 


94 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


முதல்‌ பிராகாரத்தைச்‌ ' சற்றி வந்தபோது 
எனக்கு அப்பர்‌ சுவாமிகளுடைய வரலாறு நினைவுக்கு 


வந்தது. 
ஆ 


ஜீருநாவுக்கரசர்‌ 'இராமேசுவரத்தைத்‌ தரிசித்துக்‌ 
'கொண்டு திருநெல்வேலிக்குச்‌ சென்று நெல்லையப்‌ 
பரை வழிபட்டார்‌. பிறகு பாண்டி நாட்டிலுள்ள 
'வேறு பல தலங்களுக்கும்‌ சென்று தேவாரப்‌ பதிகங்‌ 
கள்‌ பாடி. இறைவனை 'இறைஞ்சினார்‌. 

அப்பால்‌ திருப்புகலூருக்கு வந்தார்‌. அங்கேயே 
தங்க வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ அவருக்கு உண்டா 
.மிற்று. உடம்பும்‌ அறிவும்‌ பக்தியும்‌ முதிர்ந்து பழுத்த 
பழமாகிய அவர்‌ தம்முடைய பாசம்‌ நீங்கீப்‌ பரமன்‌ 
பாதத்தில்‌ ஒன்றும்‌ . காலம்‌ அணிமையில்‌ இருக்கிற 
தென்ற உணர்ச்சியைப்‌ பெற்றார்‌. அதனால்‌ அங்கே 
கோணப்பிரானைத்‌ தொழுது நாள்தோறும்‌ : உழவாரத்‌ 
திருத்தொண்டு:செய்து வந்தார்‌. உடம்பினாலும்‌ உரை. 
.பினாலும்‌ உள்ளத்தினாலும்‌ 'இடையருது தொண்டு 
புரியும்‌ பெரியார்‌ அவர்‌. உடம்பு வருந்த, அடியார்‌. 
நடக்கும்‌ வழியில்‌ உள்ள ,புல்லைச்‌. செதுக்கிக்‌ கல்லை 
. ஒதுக்கி உழவாரத்‌ தொண்டு.செய்தார்‌. இறைவனே 
மகிழ்ந்து அருளிய திருநாவுக்கு அரசர்‌ என்னும்‌ 
பெயரைப்‌ பெற்ற அந்‌ நாவலர்‌. பக்திச்‌ ௬வை .கனிந்து 
ஒழுகும்‌ பல பாடல்களைப்‌ பாடி வாக்கினால்‌ தொண்டு 
செய்தார்‌. நின்றும்‌ இருந்தும்‌ கிடந்தும்‌ எப்போதும்‌ 
சிவனடியே' சிந்திக்கும்‌ இயல்பிலே. சிறநீ ந்து விளங்கி 
_இன்றுர்‌. மு 
அவர்‌ . “ஓடும்‌. 'பொன்னும்‌ ஒக்கவே நோக்கும்‌ 
அமீரம்‌ உடையவர்‌ கான்‌ பொன்னாலும்‌. பூவை 


புகலூர்‌ மேவிய புண்ணியன்‌ 95 


யாராலும்‌ அவருடைய உள்ளத்தைச்‌ சலிக்கச்‌ செய்ய 
இயலாது என்‌ பதையும்‌ உலகினர்‌ அறியும்‌ சந்தர்ப்பம்‌ 
வந்தது. அப்பர்‌ உழவாரத்‌ தொண்டு செய்யும்‌ 
போது பொன்னும்‌ மணியும்‌ அங்கே கிடக்கச்‌ செய்‌ 
தான்‌ இறைவன்‌, அவற்றையும்‌ கல்லையும்‌ மண்ணை 
யும்‌ போலக்‌ கருதிப்‌ புறத்தே ஒதுக்கித்‌ தள்ளினார்‌ 
அப்பர்‌. அழகுடைய அணங்கினர்‌ பலர்‌ தம்முடைய 
ஆடல்‌ பாடல்களால்‌ கண்டோர்‌. மயங்கும்படி 
கவரத்‌ தொடங்கினர்‌. வாகீசப்‌ பெருந்தகையார்‌ 
சிறிதும்‌ தளர்வின்றித்‌ தம்‌ தொண்டிலே கண்ணுடை 
யவராகியிருந்தார்‌. ன ட 
அன்பர்கள்‌ இந்த அதிசயத்தைக்‌ கண்டு அப்ப 
ரைப்‌ போற்றி வழிபட்டார்கள்‌. புடமிட்ட பொன்‌ 
னைப்போல வாகீசர்‌ ஒளிவிட்டுப்‌ பிரகாசித்‌ தார்‌... 
ன க சித்திரை மாதம்‌ வந்தது. அப்பர்‌ சுவாமிகளுக்கு, 
இறைவனுடைய திருக்குறிப்புப்‌ புலப்பட்டது. இந்த 
உடற்‌ சிறையினின்றும்‌ விடுதலை பெறும்‌ காலம்‌ சமீ. 
பித்து விட்டது என்பதை உணர்ந்தார்‌. இறைவ 
கட அடியையன்றிப்‌ புகல்‌ புகும்‌ இடம்‌. வேறு. 
. இறைவனை நினைந்து : மனமுருகி, “அப்பனே! 
உன்‌ திருவடியைச்‌ . சேரும்‌ “காலம்‌ குறுகுகின்றது. 
குடியிருந்த இந்த வீட்டை விட்டு உயிர்‌ அகலும்‌' 
போது எத்தகைய வேதனை உண்டாகுமோ, யான்‌: . 
அறியேன்‌.. அப்போது. இன்ன அநுபவம்‌ உண்ட:ற. 
கும்‌ என்பதை நான்‌. உணர மாட்டேன்‌. உன்‌ : திரு: 
வடிக்கண்ணே அடைக்கலம்‌ புகுவதுதான்‌ என்னு 
டைய லட்சியம்‌. புண்ணியா, உன்‌ அடிக்கே போது. 
கின்றேன்‌”? என்று பாடினார்‌, போகிற ஊருக்கு, 


06 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


முன்பே பிரயாணச்‌ சீட்டு வாங்கி வைத்துக்‌ கொள்‌ 
ளும்‌ செல்வரைப்‌ போல அவர்‌ இடத்தைப்‌ பதிவு 
செய்து. கொண்டார்‌. என்ன உருக்கமான பா ட்டு 
அது ! 
எண்ணுகேன்‌ என்சொல்லி எண்ணு. கேனோ. 
எம்பெருமான்‌ திருவடியே எண்ணின்‌ அல்லால்‌; 
கண்ணிலேள்‌ மற்றோர்‌ களைகண்‌ இல்லேன்‌ 
கழலடியே கைதொழுது காணின்‌ அல்லால்‌; 
ஒண்ணுளே ஒன்பது வாசல்‌ வைத்தாய்‌ 
ஒக்க அடைக்கும்போ துணர மாட்டேன்‌) 
புண்ணியா உன்னடிக்கே போது கின்றேன்‌ ; 
பூம்புகலூர்‌ மேவிய புண்ணியனே. 
இப்படிப்‌ பத்துப்‌ பாடல்கள்‌ பாடினார்‌. இறைவன்‌ 
திருவருளால்‌ சதய நட்சத்திரம்‌ சேர்ந்த திருநாளில்‌ 
“நண்ணரிய சிவானந்த ஞானவடிவேயாகி அண்ண 
லார்‌ சேவடிக்‌ கீழ்‌ அடைந்து பேரின்ப வாழ்வு 
பெற்றார்‌. 
வெளிப்‌ பிராகாரத்தைச்‌ சுற்றிக்‌ கொண்டு வந்‌ 
தேன்‌. வடக்குப்‌ பக்கம்‌ வந்து தென்கிழக்கு மூலையை 
அடைந்தேன்‌. அங்கே அம்பிகையின்‌ திருக்கோயில்‌ 
இருக்கிறது. அதற்குள்‌ சென்று பார்ப்பதற்கு முன்‌ 
புற மதிலின்‌ உட்புறத்தே. கோபுரத்துக்கு வடக்கில்‌ 
சில சிற்ப உருவங்கள்‌.இருப்பதைப்‌ பார்த்தேன்‌. இர்‌ ந்த. 
இடத்தை ஒரு சிறு கோயிலைப்‌ போல்‌ சுவரும்‌ மேற்‌ 
ரையும்‌. எடுத்துப்‌ பாதுகாப்புச்‌ பட பன்‌ 


த்க்‌, * 






தன்னு டடம தபு ஒன்றுக்குள்‌ கண்பு வாசல்‌ : 
கண்கள்‌, தட தடட துகள்‌, வாய்‌, எருவாய்‌, கருவாய்‌ 
என்பன. : துக்‌ 


புகலூர்‌ மேனிய புண்ணியன்‌ 57 


கோணப்பிரானாகிய புகலூர்‌. இறைவனுக்கு 
அக்கினீசுவரர்‌ என்பது திருநாமம்‌. அக்கினி பகவான்‌ 
இங்கே வந்து பூசித்ததாக ஓர்‌, ஐதிஹ்யம்‌. அக்கி 
-னிக்குத்‌ தனியே மூல மூர்த்தியும்‌, உற்சவ மூர்த்தியும்‌ 
இங்கே இருக்கின்‌ றன. மதிலில்‌ இருந்த சிற்பத்தில்‌ 
சிவலிங்கப்‌ பொருமான அக்கினி | பூசிக்கும்‌ நிலை 
பீல்‌ ஓர்‌ உருவம்‌ "இருக்கி றது.  ஆதிசேட்ண்‌. 
'பூசித்ததற்கு அடையாளம்‌ இருக்கிறது. காமதேனு 
'பூசித்ததாம்‌. அந்த அடையாளமும்‌ இருந்தது. 
. இவை மேல்வரிசையில்‌ அமைந்த : சிற்பங்கள்‌. கீழ்‌ 
"வரிசையிலும்‌ சில சிற்ப உருவங்கள்‌ இருந்தன. 
'அவற்றின்‌மேல்‌'கண்ணை ஓட்டினேன்‌. 


அப்பம்‌ சுவாமிகளின்‌ இறுதிக்‌ காலத்தைப்‌ பற்றி 
ஒரு பைத்தியக்காரக்‌ கதை வழங்குகிறது. அந்தக்‌ 
குதையைச்‌ சொல்வதற்கு முன்னால்‌ அது எப்படி 
உண்டாகியிருக்க ' வேண்டும்‌ என்பதைச்‌ சொல்ல 
விரும்புகிறேன்‌. ல ல... 

திருப்புகலூருக்கு ஒருவர்‌ வந்தார்‌... அப்போது 
வேறு அன்பர்‌ ஓருவர்‌ அப்பம்‌ சுவாமிகளின்‌ திருத்‌ 
தாண்டகத்தைப்‌ பாடிக்கொண்டிருந்தார்‌. “புண்‌ 
ணியா உன்‌ அடிக்கே போதுகின்றேன்‌. பூம்புகலூர்‌ 
மேவிய புண்ணியனே”? என்று மூதழ்‌ பாட்டைப்‌ 
பாடிவிட்டு இரண்டாவது. பாட்டைப்‌ பாடினார்‌. 
குழுத்‌, திர்‌, விவ்‌! தஞ்சணா௫ சாவா மூவாச்‌, சிங்கமே 
உன்னடிக்கே போதுவின்‌ றன்‌ அிருப்புகலூர்‌ மேவிய 
தேவ தேவே” என்று அந்தப்‌ பாட்டைப்‌ பாடி முடித்‌ 
தார்‌. அருகில்‌ நின்று கேட்டவருக்கு இந்தப்‌ பதிகம்‌ 
அப்பர்‌ சுவாமிகள்‌ பாடிய இறுதிப்‌ பதிகம்‌ என்பது 


98 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


“தெரியும்‌. அவர்‌ .காதில்‌,. “சிங்கமே உன்னடிக்கே 
போதுகின்றேன்‌”?” என்ற சொற்கள்‌ விழுந்ததும்‌ அவ 
ருடைய கற்ப்னே வேலை செய்யத்‌ தொடங்கியது, 
புகலூர்ப்‌ புண்ணியனைச்‌ சிங்க உருவம்‌ எடுக்கச்‌ 
செய்தார்‌. அப்பர்‌ சவாமிகளை விழுங்குவதாக 
- அவள்‌ கற்பனை ஓடியது. ஒரு கதையைக்‌ கட்டி 
விட்டார்‌. அதைப்‌ பரப்பியதோடு, “சிங்கமே 
- உன்னடிக்கே போதுகின்றேன்‌'”' என்பதையே ஆதார 
“மாகக்‌ காட்டினார்‌. எதையும்‌ நம்பும்‌ சில அப்பாவி 
கள்‌ அந்தக்‌ கதையை நம்பினார்கள்‌. தம்மால்‌ ஆன்‌ 
கைங்கரியத்தைச்‌ செய்யத்தொடங்கிப்‌ பிறர்‌ காதிலும்‌ 
இதைப்‌ போட்டு வைத்தார்கள்‌. 

கதை இதுதான்‌. அப்பர்‌ ௬வாமிகள்‌ இந்தப்‌ 
பதிகத்தைப்‌ பாடினவுடன்‌ சிவபிரான்‌ சிங்க உருவம்‌ 
எடுத்து அப்பரை விழுங்கினான்‌. அப்போது அப்பர்‌, 
“வலிக்குதே!” என்றாராம்‌. சிங்கம்‌, “இணிக்குதே!”? 
என்று விழுங்கியதாம்‌. இந்தக்‌ கசக்கும்‌ கதையைச்‌ 
சொல்லிவிட்டு, “அப்பர்‌ சுவாமிகள்‌ உடம்பையும்‌ 
- இறைவன்‌ எடுத்துக்கொண்டான்‌. அதனால்தான்‌ 
"அவருக்கு இங்கே சமாதி ஒன்றும்‌ இல்லை”? என்று தம்‌ 
ஆராய்ச்சித்‌ திறத்தைக்‌ காட்டுகிறவர்களும்‌ இருக்‌ 
கிறார்கள்‌. மற்ற நாயன்மார்களுடைய சமாதிகள்க்‌ 
கண்ட பிடித்து நிலைநாட்டிவிட்டு, இங்கே அப்படிச்‌ 
செய்ய வகையில்லாமல்‌ழ; ஆராய்ச்சி செய்து 
உண்மையைக்‌ கண்டு பிடித்தவர்கள்‌ போல அவர்‌ 
கள்‌ பேசுகிறார்கள்‌ !. ப்‌ 


ர சொல்லிலே இந்தப்‌ பொய்க்‌ கதையைச்‌ சால்‌ 
வது போதாதென்று கல்லிலேயும்‌ இதை வெட்டி 


பகலஷர்‌ மேவிய புண்ணியன்‌ 99 


வைத்திருக்கிறார்கள்‌. . திருமதிற்‌ சிற்பத்தில்‌ கீழ்வரிசை 
உரல்‌ ஒரு சிங்கம்‌ அப்பரை இடுப்பளவும்‌ விழுங்கி 
வீட்டது போன்ற உருவம்‌* ஒன்றும்‌ அதன்‌ அருகில்‌ 
அப்பர்‌ உருவமும்‌ இருக்கின்றன. இந்து இரண்டை 
யும்‌ படத்தில்‌ பாருங்கள்‌. உங்களுக்கு ஏதாவது 
கற்பனை தோன்றுகிறதா? நான்‌ ஒன்று சொல்கிறேன்‌: 
- சரியாயிருக்கிறதா என்று சொல்லுங்கள்‌. இந்தச்‌ 
சிற்பத்தை ஆப்பர்‌ சுவாமிகள்‌ வந்து குனிந்து பார்க்‌ 
கிறார்‌. “அட பாவமே! இப்படியா கதை கட்டிவிட்‌ 
டார்கள்‌? அட பாழும்‌ கற்பனையே!” என்று சொல்‌ 
கிறார்‌. சற்றே சிற்பத்தைக்‌ கூர்ந்து பாருங்கள்‌. 
அப்பர்‌ இப்படிச்‌ சொல்வதாகக்‌ கூறுவதில்‌ ஏதாவது 
பிழை உண்டா? நீங்களே சொல்லுங்கள்‌. சிங்கக்‌ 
கற்பணயைவிட இந்தக்‌ கற்பனை சிறந்ததென்றே 
நான்‌ எண்ணுகிறேன்‌. 





விளக மகககர ட வவ காட ர பாடாக 109. 


* இப்போது இறந்த உருவத்தைச்‌ செதுக்கி எழ்த்து விட்டார்கள்‌ , 


சக்கான்‌ காட ரைன்‌ 


ஆரப்பர்‌ சுவாமிகள்‌ திருப்புகலூரில்‌ இருந்த 
படியே பல பொதுப்பதிகங்களையும்‌ பாடினார்‌. எந்தத்‌ 
தலத்தின்‌ பெயரையும்‌ குறிக்காமல்‌ இறைவனுடைய 
பெருமைகளைப்‌ பொதுவாகச்‌ சொல்லுபவை பொதுப்‌ 
பதிகங்கள்‌. ஒரு பாட்டில்‌ அவன்‌ ஐம்பூதங்களாக 
வும்‌, இரு ௬ _ர்களாகவும்‌, உயிராகவும்‌, நன்மை தீ தீமை 
களாகவும்‌, பெண்‌ ஆணாகவும்‌, உறவு நட்பாகவும்‌, 
முக்காலமாகவும்‌ எண்வகை என்று அப்பர்‌ பாடு 
-கிஞர்‌, 
இருநிலஞய்த்‌ தீயாகி தரும்‌ ஆவி 
ப ப்பாக ஞப்எரியும்‌ காற்றும்‌ ஆகி 
அறகிலைய திங்களாய்‌ ஞாயி ரகசி ' 
ஆக பாய்ன்ட்‌ ஷர்த்பி யாகிய்‌ 
பெருகலமும்‌ குற்றமும்‌. பெண்ணும்‌ அணுப்‌ 
பிறர்‌உருவு! கட்உரு கவும்‌ 5 
நெருஈறையாய்‌ இன்பம்‌ நை ஆகி 
நிமிடம்‌? சடையடி ௪ல்‌ ரி2 ற வாறே! 


ன்‌ 


இதில்‌,  **0நெருநலையாங்‌ இன்றாகி நானாயாகி” 
என்று பாடி மிருக ஞர்‌ . இறைவன்‌ நேநற்றாகயூம்‌ 
இன்றாகவும்‌ தாணைபாகவும்‌ இருக்கிறானாம்‌. பிெதருநலை 
(நேற்று) என்பது இறந்த சாலத்தையும்‌, இன்று 
என்பது! ப த்ய யும்‌, நானா என்பது எதிர்‌ 
காலத்தையம்‌ குறித்து நிற்பவை. 








௨ '*இயமானன்‌- வேள்வித்‌ ன தேவன்‌ (பஜமானன்‌),. ்‌ "எரி-நெருப்பு, 
தெரு நலை-தேற்று. 


முக்காலக்‌ கடவுள்‌ $0% 


.... உலகிலுள்ள எல்லாப்‌ பொருள்களும்‌ காலத்‌ 
துள்ளும்‌ இடத்துள்ளும்‌ அடங்கி நிற்பவை; காலதேச . 
பரிச்சின்னம்‌ உடைய்வை. அறிவினால்‌ மற்றவற்றின்‌ 
எல்லையை ஒருவாறு நாம்‌: ஊகித்து அறியக்கூடும்‌. 
ஆனால்‌ காலம்‌ எப்போது தோன்றியது, எப்போது 
முடியப்‌ போகிறது என்பதை நினைக்கும்போது அறிவு 
மயங்கும்‌. அப்படியே இடம்‌ எங்கே முடிகிறது என்‌ 
பதைச்‌ சிந்திக்கப்‌ புகுந்தாலும்‌ அறிவு முடிவு காணா 
மல்‌ நின்றுவிடும்‌. உலகத்துப்‌ பொருள்களை அடக்கி 
நிற்கும்‌: காலமும்‌ இடமும்‌ எல்லையற்றவையபோல 
நமக்குத்‌ தோன்றுகின்றன. ஆனால்‌ அவை. தக்‌ 
இல்லா தவைதாமா? . 

வீட்டுக்குள்ளே இருப்பவன்‌ அந்த ்ர்யூத்‌ புற 
எல்லையைக்‌ காண முடியாது. வீட்டுக்கு வெளியே 
நின்று, பார்த்தால்‌ அநீத எல்லை தெரியும்‌. அப்படியே, 
காலம்‌, இடம்‌ என்ற இரண்டுக்கும்‌ : அப்பாற்பட்டு 
நின்றால்‌ அந்த இரண்டின்‌ எல்லையையும்‌ உணர்ந்து 
கொள்ளலாம்‌. அவ்விரண்டையும்‌ கடந்து நிற்பது 
ஒருபொருள்‌. அதுதான்‌ பரம்பொருளாகிய இறைவன்‌. 
கால எல்லையையும்‌ இட எல்லையையும்‌ கடந்து 
இறைவனோடு ஒன்றுவகதைகய முக்தி என்று சொல்‌ 
வார்கள்‌. : ப . 

இறைவன்‌ "காலமும்‌ "இடமும்‌ "கடந்தவன்‌ ப 
என்றது, அவற்றிற்குள்ளே அடங்காமல்‌ வழிந்து நிற்‌ 
பவன்‌ என்பதைக்‌ குறிக்கும்‌. அவன்‌ காலமாகவே 
விளங்குகிறான்‌. “ஞாலமே பிறவே அவை வந்து 
- போம்‌ காலமே:” என்று மாணிக்கவாசகர்‌ பாடுகிறார்‌. 


காலத்தை இறந்த காலம்‌, நிகழ்‌ காலம்‌, எதிர்‌ 
காலம்‌ .. என்று : மூன்றாகப்‌ . பிரித்துப்‌ . பார்க்கிறோம்‌. 


102 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


காலத்தைப்‌ பற்றி இலக்கணக்காரர்களும்‌ தத்துவ 
அறிஞர்களும்‌ வான சாஸ்திரிகளும்‌ பிறரும்‌. 
ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள்‌. “நிகழ்‌ காலம்‌ என்பது 
ஓன்று இல்ஃப்‌. அதற்குப்‌ பரிமாணமே இல்லை, . 
ஒன்றை இதுதான்‌ நிகழ்காலம்‌ என்று கூறினால்‌, 
அப்படிச்‌ சொல்வதற்குள்‌ அது இறந்து காலம்‌ . 
ஆகிவிடுகிறது. எதிர்காலம்‌ இறந்த காலம்‌ ஆகும்‌ 
நிலையில்‌ இடையே நிகழ்‌ காலம்‌ போன்று தோற்றம்‌ 
உண்டாகிறது. அப்படி ஒன்று இல்லவே இல்லை! 
என்பது சிலர்‌ கொள்கை, “நாம்‌ கண்கூடாக வாழ்‌ 
வது நிகழ்காலத்தில்தான்‌. இறந்த காலமும்‌ எதிர்‌ . 
காலமும்‌ நினைவளவில்‌ இருப்பனவே ஒழிய உண்மை '! 
யாக அநுபவத்தில்‌ தோற்றுவது ராக. 
என்பது வேறு சிலர்‌ கொள்கை, ப ர்‌ 


.இயாமெட்றி என்ற க்ஷேத்திர கணிதத்தில்‌: 
புள்ளி என்பது இன்னதுதான்‌ என்று சுட்ட இயலாத. 
தாகையால்‌, பெருக்கல்‌ குறி போன்ற இரு கோடுகள்‌ 
இட்டு அவை சந்திக்கும்‌ இடத்தையே புள்ளியாகக்‌. 
கொள்வர்‌. அந்தப்‌ புள்ளிக்கு அளவு இல்லை... 
ஆனாலும்‌ புள்ளி என்பது ஒன்று உண்டு. அது. 
போலவே இறந்த காலமும்‌ எதிர்காலமும்‌ சந்திக்கும்‌ 
காலம்‌ நிகழ்‌ காலம்‌. அது இன்ன அளவுடையது 
என்று சுட்டிக்‌ காட்ட இயலாதபடி நுட்பமுடைய: 
தானாலும்‌ அப்படி ஒன்று இருப்பது உண்மை. 


- இந்த மூன்று காலமுமாக இறைவன்‌ விளங்கு 
கிறான்‌ என்பதை அப்பர்‌ சுவாமிகள்‌, “*நெருநலையாய்‌: 
இன்றாகி நாளையாகி”” என்று இந்தத்‌ தலத்தில்‌ பாடு 
வதற்கு ஒரு காரணம்‌ இருக்கிறது. இங்கே மூன்று. 


முக்காலக்‌ கடவுள்‌ 1). 


காலத்தையும்‌ தனித்தனியே குறிக்கும்‌ சந்நிதிகள்‌ 
இருக்கின்றன. ன 

திருப்புகலூர்த்‌ தேவஸ்தானம்‌ அக்கினீசுவர . 
ருடைய திருநாமத்தால்‌ வழங்குகிறது. அப்பெரு 
மானே கோயிலின்‌ பிரதான மூர்த்தி. அம்மூர்த்திக்‌ 
குரிய அம்பிகை கருந்தாழ்‌ குழலி அல்லது சூளிகாம்‌ 
பிகை. அப்பிராட்டியின்‌ திருக்கோயில்‌ முதல்‌ பிராகார 
ரத்தில்‌ வடக்கே இருக்கிறது. உற்சவ: விக்கிரகம்‌ 

அழகாக இருக்கிறது. 

கிழக்கு நோக்கிய சந்நிதியை உடைய அக்கினி 
சுவரருக்குப்‌ பக்கத்தில்‌ அதனை ஓட்டி வடக்கே மற்‌ 
ரொரு சந்நிதி இருக்கிறது. வெளியிலிருந்து பார்த்‌ 
தால்‌ இரண்டு சந்நிதிகளின்‌ விமானங்களும்‌ அடுத்‌ 
தடுத்துத்‌ தோன்றும்‌. வடக்கே உள்ளது வர்த்த 
மானேசுவரர்‌ சந்நிதி. வர்த்தமானம்‌ என்பது நிகழ்‌ 
காலத்தைக்‌ குறிக்கும்‌ வட சொல்‌. நிகழ்காலமாக 
நிலவும்‌ பெருமான்‌ என்றோ, நிகழ்காலத்தை நிகழ்த்‌ 
தும்‌ இறைவன்‌ என்றோ, நிகழ்காலத்துக்குத்‌ தலைவன்‌ 
என்றோ அத்தொடருக்குப்‌ பொருள்‌ செய்து கொள்ள 
லாம்‌. | 

ஆலயத்தில்‌ இரண்டாம்‌ பிராகாரத்தைச்‌ சுற்றி 
வந்தால்‌ தென்மேற்கு மூலையில்‌ பூதேசுவரர்‌ திருக்‌ 
கோயிலைக்‌ காணலாஞ்‌ கிழக்குப்‌ பார்த்த சந்நிதி, 
இறந்த காலக்‌ கடவுள்‌ அவர்‌; இன்னும்‌ காட்சியளித்‌ 
துக்‌ கொண்டிருக்கிறார்‌. பிராகாரத்தின்‌ வடக்குப்‌ 
பக்கத்தில்‌ தலவிருட்சமாகிய புன்னை திற்கிறது. அது 
மிகப்‌ பழைய மரம்‌. அதன்‌ எதிரே மேற்கு நோக்கிய 
சந்நிதியில்‌ பவிஷ்யேசுவரராகிய எதிர்காலத்து 
இறைவர்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌. இவர்‌ இருவருக்கும்‌ 


$04 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


இடையேதான்‌" 'நிகழ்கால்நாயகர்‌ நிலவுகிறார்‌. வரிசை 
யாகப்‌ பார்த்தால்‌ பூதேசுவரரும்‌ வர்த்தமானே 
எதன்‌. பவிஷ்யேசுவரரும்‌ வீற்றிருப்பது தோன்றும்‌. 


. இந்த மூன்று சந்நிதிகளிலும்‌ வர்த்‌ தமானேசுவரர்‌ 
சந்நிதிக்குத்தான்‌ இங்கே சிறப்பு. அந்தச்‌ சந்நிதி 
பிரதானமான அக்கினீசுவரர்‌ சந்நிதியோடு ஒட்டி 
யிருக்கிறது. மற்ற இரண்டு. இறைவர்களும்‌ சக்தி 
யின்றி. அம்பிகை இல்லாமல்‌--இருக்கிறார்கள்‌. வரத்‌ 
தமானேசுவரர்‌ சந்நிதியில்‌ தெற்கு நோக்கியபடி, 
மனோன்மணியம்மை எழுந்தருளியிருக்கிறாள்‌. ப 


.. வர்த்தமானேசுவரர்‌ சிறப்பு அதோடு நிற்க 
வில்லை. திருப்புகலூரீக்‌ கோணப்பிரானாகிய அக்கினி 
சுவரரை மூவரும்‌ பாடியிருக்கிறார்கள்‌. வர்த்தமானே 
சுவரரும்‌ தேவாரப்‌ பாடல்‌ பெற்றவர்‌. திருஞான 
சம்பந்த சுவாமிகள்‌ ஒரு திருப்பதிகம்‌ பாடியிருக்கிறார்‌. 
இந்தச்‌ சந்நிதியில்‌ ஒர்‌ அடியவருடைய திருவருவம்‌ 
இருக்கிறது. திருஞான சம்பந்தர்‌ காலத்தில்‌ வாழ்ந்த 
முருக: நாயனார்‌ அவர்‌. அவருக்கு நிகழ்காலப்‌ பிரானி 
டம்‌ ஈடுபாடு அதிகம்‌. அவர்‌ ஆதிசைவர்‌ என்று 
தெரிகிறது. அவர்‌ முப்போதும்‌ வர்த்தமானேசுவரரின்‌ 
திருமேனி தீண்டி வழிபாடு ஆற்றி வந்தார்‌. மலரைத்‌ 
தொகுத்து இறைவருக்குச்‌ சாத்தும்‌ திருப்பணியில்‌ 
ஈடுபட்டிருந்தார்‌. இதைத்‌ திருஞான சம்பந்தர்‌ 
எற்பட்ட 0 


ஈசன்‌ ஏறமர்‌ கடவுள்‌ 

.இன்னமுது: எந்தை எம்‌. பெருமான்‌ 
பூசும்‌ காரசில்வெண்‌ ணிற்றர்‌ . 

, பொலிவுடைப்‌ பூம்டிக. லூரில்‌ 


மக்கால்க்‌ கடவுள்‌ 105 


௬ வண்டுஅறை கொள்றை . 
.... முருகனமுப்‌ போதுப்செய்‌ முடிமேல்‌ 
ல்க மகமலர்‌ உடையார்‌ 

அர்த்தமாக னீச்சரத்‌. தாரே. 


_ முருக நாயனார்‌ இந்த ஊரிலே பிறந்து வாழ்ந்த 
வர்‌." அவர்‌ ஒரு திருமடம்‌ கட்டிக்கொண்டு வாழ்த்‌ 
தார்‌. திருஞான சம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌, திரு 
நீலநக்கர்‌, சிறுத்தொண்டர்‌ ஆகியவர்‌ வந்து அதில்‌ 
தங்கினார்கள்‌. இங்கே உள்ள கல்வெட்டு ஒன்றில்‌ 
“நம்பி முருகன்‌ திருமடம்‌” என்று ஒரு மடம்‌ இங்கே 
இருந்த செய்தி வருகிறது,” நம்பி என்பது ஆத்‌ 
ஸ்சவரைக்‌ குறிப்பது. அதுவே . முருக. நயன 
மடம்‌ என்று தோன்றுகிறது. ப 
ப அப்பர்‌ சுவாமிகள்‌ வாழ்ந்திருந்த மடம்‌ ஒன்றும்‌ 
இவ்வூரில்‌ மேல்‌ வீதியில்‌ இருக்கிறது. அது பொலி 
வழிந்து கிடக்கிறது. அதைப்‌ பரிபாலிக்கத்‌ தனியே 
நிலங்கள்‌ உணவ வறு சொன்னார்கள்‌. ப 


இ 


்‌- . மூதற்பிராகாரத்திலிருந்து இரண்டாம்‌ பிராகாரத்‌ 
துக்குச்‌ செல்லும்‌ இடை கழி ஒன்று உண்டு. அதன்‌ 
மேல்‌ இடைநிலைக்‌ கோபுரம்‌ நிற்கிறது.” அந்த இடை 
கழியில்‌ தென்‌ புறத்தில்‌ அதிகார நந்தி எழுந்தருளி 
யிருக்கிறார்‌. : அவருக்கு அருகில்‌ எடு ப்‌ தேவி 
பார்‌ இருக்கிறார்‌. ப 

... **டூதவியாருக்குப்‌ பெயர்‌ ஏதாவது உண்டே 259 
என்று குருக்களைக்‌ கேட்டேன்‌. “டுதரியாது* என்ற 





௪ மூசு. வண்டு -. மொய்க்கும்‌ வண்டு, முப்போதும்‌ செய்‌... ன்‌ 
“முப்போதும்‌ வழிபாடு செய்யும்‌. 


106 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


விடையைத்தாண்‌ எதிர்‌ பார்த்தேன்‌. அவரே, 
“ஜ்வாலா கேசி: என்று உடனே விடை கூறினார்‌. 
அந்தப்‌ பெயர்‌ எந்தப்‌ புராணத்தில்‌ இருக்கிறதோ, 
கேடியவலைவா கண்டு பிடிக்க வேண்டும்‌ ? 

இரண்டாம்‌ பிராகாரத்தில்தான்‌ பல மூர்தீதிகள்‌ 
எழு ந்தருளி யிருக்கிறார்கள்‌. பிராகாரத்துக்குள்‌ 
நுழைந்தவுடன்‌ தெற்குப்‌ பக்கத்தில்‌ அக்கினியின்‌ . 
மூல உருவமும்‌ உற்சவ மூர்த்தியும்‌ இருப்பதைக்‌ 
காணலாம்‌. அக்கினிபகவான்‌ பூசித்த இடமாதலின்‌ : 
அவருக்கு ஒரு நாள்‌ உற்சவத்தில்‌ சிறப்பு உண்டு; 
அன்று அவர்‌ எழுந்தருளுவார்‌. பிராகாரத்தின்‌ தெற்‌ 
குத்‌ திருமாளிகைப்‌ பத்தியில்‌ உற்சவவிக்கிரகங்களும்‌ 
மூலவிக்கிரகங்களுமாகப்‌ பல மூர்த்திகள்‌ எழுந்தருளி 
யிருக்கின்றனர்‌. இந்தத்‌ தல வரலாற்றோடு தொடர்‌ 
புடைய வாணாசுரன்‌, அவன்‌ தாய்‌ மாதலி, போக 
சித்தர்‌, கந்தமாதனர்‌ முதலியோருடைய திருவுருவங்‌ 
கள்‌ இங்கே வழிபடப்‌ பெறுகின்றன. 

கர்ப்பக்‌ கிருகத்தின்‌ தெற்கே ஒரு பலகணி 
இருக்கிறது. இரண்டாம்‌ பிராகாரத்தில்‌ வலம்‌ வரும்‌ 
போது இந்தப்‌ பலகணியைப்‌ பார்க்கலாம்‌. இது 
தென்றல்‌ வாசல்‌ என்று வழங்கும்‌. திருவாரூரில்‌ இப்‌ ப 
படி ஒன்று உண்டு. தென்றல்‌ வாசலுக்கருகில்‌ காற்று. 
வாங்கிக்கொண்டு. ஒரு பிள்ளையார்‌. உட்கார்ந்து , 
கொண்டிருக்கிறார்‌. 


தெற்குப்‌ பிராகாரத்தில்‌ மேற்குப்‌ தகவல்தான்‌ 
ன்னே சொன்ன பூதேசுவரர்‌ சந்நிதி இருக்கிறது. 
அவருக்குப்‌ பின்னால்‌ வாதாபி கணபதி, அப்பர்‌. 
சுவாமிகள்‌, திரிமுக சங்கார மூர்த்தி என்னும்‌ மூவர்‌ 


முக்காலக்‌ கடவுள்‌ 107 


சந்நிதிகள்‌ இருக்கின்றன. அப்பர்‌ சுவாமிகள்‌ சந்நிதி - 
யில்‌ மூலமூர்த்தியும்‌ மிகப்‌ பழைய உற்சவத்‌ ணக 
யும்‌ காட்சி யளிக்கின்றன. 


அந்தச்‌ சந்நிதியைச்‌ சார்ந்தே திரிமுக சங்காரர்‌ ப 
எழுந்தருளி யிருச்கிருர்‌. அந்த மூர்த்தி இந்தத்‌ தலத்‌: 
துக்கே உரியவர்‌. அவரைப்‌ பற்றித்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டுமானால்‌ திரிமுகாசுரன்‌ என்பவனுடைய ப 
கதையைக்‌ கேட்க வேண்டும்‌. 


அந்த அசுரனுக்கு மூன்று முகம்‌. ஒன்று மனித. 
முகம்‌; மற்றொன்று பன்றி முகம்‌; பின்னும்‌ ஒன்று பட்சி 
முகம்‌. : அவன்‌ இங்கே இறைவனைப்‌ பூசித்தானாம்‌. 
பன்றி முகத்தால்‌ நீரும்‌ பட்சி முகத்தால்‌ மலரும்‌: 
கொண்டுவந்து மனித முகத்தால்‌ பூசித்தானாம்‌... 
பூசிக்கும்‌ வேளை போக மற்ற நேரங்களில்‌ இங்குள்ள 
அடியார்களைத்‌ துன்புறுத்தினனாம்‌. கந்த மாதனர்‌.. 
என்ற முனிவர்‌ இங்கே தவம்‌ செய்து கொண்டிருந்‌. 
தார்‌. அவரை அவன்‌ கொல்லப்போனான்‌. இறை 
வன்‌' இணி இவன்‌ செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க: 
வேண்டுமென்றெண்ணிச்‌ சங்காரம்‌ செய்தானாம்‌.. 
அந்த அசுரனே இறைவனைப்‌ பூசித்த புண்ணியத்‌ 
தால்‌ இத்தலத்தில்‌ புன்னை மரமாக முளைத்தானாம்‌. 
அசுரன்‌, திரிமுக சங்கார மூர்த்தி, சிவலிங்க மூர்த்தி 
மூவரின்‌ உருவங்களையும்‌ ஒன்றாகப்‌ கன கட 
திருக்கிறார்‌ கள்‌. ்‌ 

இந்தக்‌ கதையைக்‌ கேட்டேன்‌. புராணக்‌ கதை. 
கற்பனையானாலும்‌ அதனூடே ஒருபொருள்‌ இருக்கும்‌. ' 
யோசனை செய்து பார்த்தேன்‌. மூன்று முகமுடைய. 
அசுரன்‌ மனித முகத்தால்‌ பூசித்தான்‌. பன்றி. முகமும்‌ 


108 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


பறவை முகமும்‌ படைத்திருந்தான்‌. அந்தத்‌ திரி. 
முகாசுரன்‌' ஒருவன்‌ அல்ல. உலகத்து மக்கள்‌ யாவ: 
ரூமே திரிமுகாசுரர்கள்காம்‌. உடம்பு, உள்ளம்‌, உரை: 
என்ற மூன்று கரணங்களையும்‌ கொண்டு நாம்‌ செயல்‌ 
செய்கிறோம்‌. உடம்பால்‌ மனிதராக இருக்கிறோம்‌, 
உரையீனால்‌ வானத்தையளந்து பேசிப்‌ பறவையாக 
இருக்கிறோம்‌. உள்ளத்தாலோ தூய்மையற்ற சிந்தனை . 
களை எழுப்புகிறோம்‌; அழுக்கில்‌ அளையும்‌ பன்றியைப்‌ 
போன்ற நிலை அது. மொத்தத்தில்‌ நாம்‌ அசுரனைப்‌ 
போல: 'நல்லவர்களுக்குத்‌ தீங்கு இழைக்கிறோம்‌. 
இறைவன்‌ திருவருள்‌ கிடைத்தால்‌ இப்படி ஓடியாடித்‌ : 
திரியும்‌.நிலை மாறிப்‌. பசுமை கொழிக்கும்‌ மரத்தைப்‌. 
போல, அன்பு கொழிக்க, அவன்‌ சந்நிதியில்‌ நின்ற 
நிலையினின்றும்‌ மாறாபால்‌ இருக்கலாம்‌. இப்படிப்‌ 
பொருள்‌ செய்தால்‌, அத்தக்‌ கதை எவ்வளவு 
அருமையான த்ககத்‌. தோன்றுகிறது! ப 


இந்தத்‌ தலத்துக்கு வடாரண்யம்‌, சம்பகாரண்‌. 
பம்‌, புன்னாகவனம்‌ என்று மூன்று பெயர்கள்‌ உண்‌ 
டாம்‌. கல்லால்‌, சண்பகம்‌, புன்னை என்ற மூன்றும்‌ . 
இந்தத்‌ தலத்துக்குரிய தலவிருட்சங்கள்‌ என்று குருக்‌. 
கள்‌ சொன்னார்‌. புன்னைமரம்‌ வடக்குப்‌ பிராகாரத்தில்‌ 
பவிஷ்யேசுவரர்‌ சந்நிதிக்கு எதிரில்‌ நிற்கிறது. 


- இந்தக்‌ கோயிலில்‌ சந்திரசேகர மூர்த்தி சிறப்புப்‌ ' 
பெற்றவர்‌. திருத்தேரில்‌ எழுந்தருளும்‌ பெருமான்‌ : 
அவரே. , அக்கினிக்கு எதிரே அவர்‌ சந்நிதி இருக்‌. 
கிறது. பிரமன்‌ இத்‌ தலத்தில்‌ பூசித்துப்‌ பேறுபெற்‌ 
ன்‌. அவனுடைய திருவுருவம்‌ ஒன்று மிக அழகிய : 
கோலத்துடன்‌. இருக்கிறது. தாமரை மலர்மேல்‌ வீற்‌ 


முக்கால்க்‌ சுடவுள்‌ (09: 


றிருந்து வேள்வி செய்யும்‌ பாவனையில்‌ ஒரு கையில்‌ 
சிருக்கும்‌ மற்றொரு கையில்‌ சிருவமும்‌ கொண்டு 
நான்கு முகங்களோடும்‌ அயன்‌ திகழ்கிறான்‌. ஜபவட. 
மூம்‌ கமண்டலமும்‌ பின்‌ இரண்டுகைகளில்‌ உள்ளன.. 
பிரமனது உற்சவ விக்கிரகம்‌ மிகவும்‌ அரிதாகவே: 
காணப்படும்‌. இங்குள்ள திருவுருவம்‌ கண்டு கண்டு 
இன்புறுவதற்குரியது. 

அப்பர்‌ இறைவன்‌ திருவடியை .அடைந்த 
சித்திரைச்‌ சதயத்தைச்‌ சார்ந்து பத்துநாட்களில்‌ 
அவருக்குரிய திருவிழா இங்கே சிறப்பாக. நடைபெறு 
கிறது. சதயத்தோடு நிறைவுறும்‌. . அப்பர்‌ சுவாமி 
களுடைய வரலாற்றுக்‌ காட்சிகளை நாடகம்‌ போல்க்‌ 
காட்டி ஒவ்வொரு நாளும்‌ இங்கே கொண்ட ஈடுகிறார்‌ 
கள்‌. வைகாசி மாதப்‌ பெனர்ணமியில்‌ நி றைவேறும்‌ 
பிரம்மோற்சவமும்‌ இங்கே பத்து நாட்கள்‌ நடை 
பெறும்‌, சந்திரசேகரர்‌ திருத்தேரில்‌ ஒன்பதாம்‌ நாள்‌" 
எழுதந்தருளில்‌ காட்சியளிப்பார்‌. 5 


திதுக்கு மூவரும்‌ வந்திருக்கிறார்கள்‌. 
- குவாமிகள்‌.. இங்கே . வந்தபோது 
பால்‌ வேண்டும்‌ என்று விரும்பினார்‌. 


ட கலை அடு: ம டசி ஜு பப 





தலைக்கு உயரமாக வ்‌ ஞ்‌ த 6 
பொன்‌ £னாக மாறி யிருப்பது கண்டு றைவண்‌ அரும்‌ 
எண்ணி வியந்தார்‌; உருகினார்‌. டன ஒரு பதிகம்‌ 
பாடினார்‌. 





முக்கால்‌ கடவுள்‌ ப 118 


பழங்காலத்தில்‌ தேவாரப்‌ பதிகங்களை முறை 
யாக இங்குள்ள இறைவன்‌ சந்நிதியில்‌ சிலர்‌ பாடினார்‌ 
கள்‌. அவ்வாறு “திருப்பதியம்‌ விண்ணப்பஞ்‌ செய்‌ 
வாருக்கு” முற்றாட்டாக அரசர்கள்‌ நிலம்‌ வழங்கி 
யிருந்தார்கள்‌. இந்தச்‌ செய்தியை ஒரு கல்வெட்டுத்‌ 
"இதரிவிக்கிறது. 


திருப்புகலூருக்குச்‌ சென்று ஆலயத்தை நிதான 
மாகத்‌ தரிசித்துக்கொண்டு அதன்‌ சம்பந்தமான பல 
செய்திகளையும்‌ தொகுத்துக்‌ கொண்டேன்‌. காவியத்‌ 
க்‌ ஓவியத்திலும்‌, சிற்பத்திலும்‌ ஆலயத்திலும்‌, 

தாத்திரத்திலும்‌ சாத்திரத்திலும்‌, அறிவிலும்‌ 
உணார்ச்சியிலும்‌, அகத்திலும்‌ புறத்திலும்‌ பல பல 
வகையில்‌ இணைந்து விரிந்து விளங்கும்‌ கடவுள்‌ 
உணர்வைத்‌ தமிழர்கள்‌ எப்படி யெல்லாம்‌ பாதுகாத்‌ 
இர ப என்பதை எண்ணும்போது பெருமிதமும்‌ 

அடுத்து இரக்கமும்‌ உண்டாயின; திருப்புகலூர்‌, 
மூன்று காலமுமாகி நிற்கிறான்‌ கடவுள்‌ என்ற உண்‌ 
மையைப்‌ புலப்படுத்தும்‌ தலம்‌ என்பது ளத்தில்‌ 
அழுத்தமாக' நிலவியது. 

- கெருநலையாய்‌ இன்றாகி நாளை யாகி. 


என்ற ே தவா ரப்‌ பகுஜி இன்னும்‌ தெஞ்சிலே கருதி 
போடுகிறது. 


110 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


தம்மை பேடுகழ்ம்‌ திச்சை பேசினும்‌ 
.. சார்லி னுந்தொண்டர்த்‌ தருகிலாப்‌ 
பொய்ற்மை வானரைப்‌ பாடாதே எந்தை 
"புகலூர்‌ பாடுமின்‌ புலவீர்காள்‌ ! 
இம்மை யேதரும்‌ சோறும்‌ கூறையும்‌ ; 
ஏத்த லாம்‌ ; இடர்‌ கெடலுமாம்‌ ; 
அம்மை யேசிவ லோகம்‌ ஆள்வதற்கு 
வ௱தும்‌ ஐயுற வில்‌௯ையே [* 

கான்று பாடிக்‌ களிக்கூத்தாடினார்‌. “யார்‌ யாரையோ 
பாடிப்‌ பொன்னுக்கும்‌ பொருளுக்கும்‌ ஏங்கிக்‌ கிடக்‌ 
. கிறார்கனளே, ்‌ இந்தப்‌ புலவர்கள்‌. குய்‌ க்‌ கு ப்‌ 
-புலமையைத்‌ தந்த ஆண்டவனைப்‌ புகல்‌ அடைந்து 
பாடிப்‌ பக்தி பண்ணினால்‌ இக வாழ்விலும்‌ மறுமை 
பிலும்‌ இன்பம்‌ பெறலாமே?” என்ற எண்ணத்தால்‌ 
புலவர்களைப்‌ பார்த்துப்‌ பத்துப்‌ பாடல்களைப்‌ 
பாடினார்‌. ப 
திருஞானசம்பந்தர்‌ பாடிய கங்கள்‌ மூன்றும்‌, 
அப்பர்‌ சுவாமிகள்‌ அருளியவை ஐந்தும்‌, சுந்தரர்‌ 
திருவாய்‌ மலர்ந்தது ஒன்றுமாக ஒன்பது பதிகங்கள்‌ 
இத்‌ தலத்தைப்‌ பற்றித்‌ தேவாரத்தில்‌ இருக்கின்றன. 
தெற்குன்றவாண முதலியார்‌ பாடிய திருப்புகலூர்‌ 
அரந்தாதியும்‌ இத்தலத்தின்‌ பெருமையைச்‌ சொல்‌ 
கிறது. அது ஒஓவ்வோரடியின்‌ முதலிலும்‌ 
மூதலெழுத்துத்‌ தவிர மற்ற எழுத்துக்கள்‌ சில ஒரே 
மாதிரி வரும்‌ எனக எப்‌ ப்‌ அந்தாதி 
பாகும்‌. 





* தொண்டர்த்‌ தருகிலா-தொண்டருக்குத்‌ தராத. கூறை. 
ஆடை. அம்மை. அடுத்த பிறவி- 





ச ்சூறாம்‌ மீதுமன மிமா லாம்‌ 
ஷாழக்கம்போல்‌ அன்றும்‌ அரசர்‌ சுவாமி தரிசனம்‌ 
செய்யும்பொருட்டு வந்திருந்தார்‌. அரசர்‌ வந்தார்‌ 
என்றால்‌ ஊரில்‌ உள்ளவர்கள்‌ யாவரும்‌ கூடிக்‌ 
கொண்டு மரியாதை செய்வது அதிசயம்‌ அல்லவே! 
அன்றும்‌ அப்படியே அரசரைப்‌ பார்க்கப்‌ பலர்‌ கூடி 
விட்டனர்‌. திருநாவலூர்க்‌ கோயிலில்‌ இறைவன்‌ 
எப்போதும்‌ திருமேனி தீண்டிப்‌ பூசை புமியும்‌ ஆதி 
"சைவராகிய சடாதர சிவாசாரியாருக்கும்‌ அரசருக்கும்‌ 
"நட்பு உண்டு. ஆகமத்திலும்‌ தமிழிலும்‌ வல்லவ 
ராகிய சடாதரரைச்‌ சடையனார்‌ என்‌ேற ஊரினர்‌ 
யாவரும்‌ வழங்குவார்கள்‌. 
தரிசனத்துக்கு வந்த. அரசர்‌... நரசிங்க 
முனையரையர்‌. இன்று தமிழுலகம்‌ அவரை நாயன்‌ 
மார்களுள்‌ ஒருவராக வைத்துக்‌ கொண்டாடுகிறகு தூ, 
தென்‌ ஆர்க்காடு மாவட்ட இதின்‌ பெரும்பருதியூம்‌ 
வட ஆர்க்காட்டின்‌ ஒரு பகுதியும்‌ அக்காலத்தில்‌ நட 
நாடு என்று வழங்கி வந்தது. சோழ நாட்டுக்கும்‌ 
தொண்டை _தற்ட்டுக்கும்‌ நவில்‌ இருற்தாமையபால்‌ 
அகுற்கு அ 1911112107 வந்த ழக ௫ 0 [9914 ட்டன பெடி பராதி 
திருமுனைப்பாடி நாடு. அதன்‌ தல்றரம்‌ திருக்‌ 
கோவலூர்‌. மகப்‌ ர மூதலே 2 2 முர ஊர்கவிண்‌ 
இருப்பிடமாக விகாங்கி யது இரக ஆகக 121]. ர்‌. அீண்கு 
காலத்தீல்‌ இருந்த ஏழு வள்ளல்களில்‌ ஐருவணாகிய 
மலையமான்‌ திருமுடிக்‌ காரி என்பவன்‌ அந்நகரில்‌ 


இருத்தவனே. 


அ ட 1 











்‌ 


ர்‌ 


வத பட ஆட மழு படட ருரு 
ஆணணளின்‌ ர ரயவழுஷவ க ட ச வகில்‌ ட பஷளுல்‌ம 


ஷ5 2 படகப்டட்‌ 
வதர ர பிரவ க்‌ ரூ. 











7 
டட தவல்‌ உடல்‌ 


ப சஷ்்;ஷஸி யை 


ட்டி. 


7 


க்கினி 


ர்‌-அ 
91 


லூ 
க்கும்‌ 


ப்புக 
ட 


- திருட 


ம்‌ கோயிலும்‌ 


அகழியு 


ர்‌ 


லூ 


ப்புக 


திரு 


பக்கம்‌ 91 














) 


ம்‌ 
ட்டது 


க்காரச்‌ சிற்ப 
க்கப்ப 
பக்கம்‌ 98 


த்திய 
போது செது 


உ பழி 
(இப்‌ 





ர்‌- தட்சிணா மூர்த்தி 
125 


திருநாவலூ 


பக்கம்‌ 





னையா!! 


145 


ப்‌ பிள்‌ 


ல்லா 


அ. பொ 





பக்கம்‌ 


சுந்தர்‌ தோன்றிய ஊர்‌ 113 


... நரசிங்க.முனையரையர்‌ சிவபக்தியிற்‌ சிறத்தவர்‌. 
சிவனடியார்களிடத்தில்‌ ஆராத. அன்பு உடையவர்‌, 
சிவச்‌ சின்னங்கள்‌ பூண்டவர்‌ யாரானாலும்‌ அவர்‌ 
குணங்க? கருதாமல்‌ பணிந்து உபசாரம்‌ செய்கிற 
வர்‌. ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரத்திலும்‌ 
சிவபெருமானுக்குச்‌ சிறப்பாகப்‌ பூசை செய்வித்துச்‌ 
சிவனடியார்களுக்குப்‌ பொருளும்‌ உணவும்‌ வழங்கு 
வார்‌. ஒவ்வொருவருக்கும்‌ நூறு பொன்னுக்குக்‌ குறை 
யாமல்‌ கொடுப்பார்‌. 

அறுஅணிந்த சடைமுடியார்க்கு 

ப ஆதிரைநாள்‌ தொறும்‌ என்றும்‌ 

வேறுகிறை வழிமாடு 

விளங்கியபூ சனை மேவி 
தீறுஅணியும்‌ தொண்டர்‌ அணைக்‌ 
தார்க்கெல்லாம்‌ நிகழ்பசும்பொன்‌ 
நூறுகுறை யாமல்‌அளித்து 
.. இன்னமுது நுகர்விப்பார்‌. 
என்று அவருடைய - பெருமையைச்‌. ம்‌ 
கூறுகிறார்‌. 
திருநாவலூரில்‌ ஆதிசைவர் காணும்‌ மற்ற வேதியர்‌ 

களும்‌ வாழ்ந்து வந்தார்கள்‌. அவர்களில்‌ சடையனார்‌ 
இறைவனிடம்‌ மிக்க பக்தி உடையவர்‌. அவருடைய 
தேவியார்‌ இசை ஞானியார்‌. அவர்‌ இண சிறந்த 
வராக இருந்திருத்தலும்‌ கூடும்‌... 
ட்‌. அன்று நரசிங்க. முனையரையர்‌ திருக்கோயிலுக்‌ 
குள்‌ புகுந்து தரிசனம்‌ செய்து கொண்டிருந்தபோது 
சடையனார்‌. பூசை மூதலியன: புரிந்தார்‌. அவருடன்‌ 
ஓர்‌... இளம்‌: ,பிள்ளையும்‌.... உடன்‌ . இருந்தான்‌: 


வாபா, -6 


314 வாகுங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அவனுடைய முகத்தில்‌ பால்‌ வடிந்தது; தேசு 
திகழ்ந்தது. அவன்‌ சிறுவனாக இருந்தாலும்‌ சில 
சமயங்களில்‌ தந்தையுடன்‌ மந்திரங்களைச்‌ சொல்லும்‌ 
போது கணீர்‌ என்று சொன்னான்‌. அவனுடைய 
முகப்‌ பொலிவையும்‌ சுறுசுறுப்பையும்‌ வாக்கின்‌ 
வளத்தையும்‌ அரசர்‌ கவனித்தார்‌. அவருடைய 
உள்ளம்‌ அவன்பால்‌ சென்றது. 

ஈசிவாசாரிய சுவாமிகளே, இந்தக்‌ மலங்கு 
யார்‌ ?5? என்று கேட்டார்‌ அரசர்‌, ட. ப 

“இவனா? இவனைத்‌ தெரியாதா உங்களுக்கு? 
இவன்தான்‌ என்னுடைய பிள்ளை ஆரூரன்‌.” 

“இதுவரையில்‌ இவனை நான்‌ கண்டதில்லையே! 
நல்ல புத்திசாலியாக இருப்பான்‌ போல்‌. இருக்கிறதே! 
அர்ச்சனைகள்‌ எல்லாம்‌. நன்றாக வருமா?” 

நன்றாகச்‌ சொல்வான்‌. கொஞ்சம்‌ அலங்காரப்‌ 
பிரியன்‌. இறைவன்‌ திருவருளால்‌ முன்னுக்கு வர 
வேண்டும்‌. இன்னும்‌ பூணூல்‌ போடவில்லை. 
போட்ட பிறகு வேதமும்‌ ஆகமமும்‌ பயிலச்‌. செய்ய 
வேண்டும்‌.” 

அன்று முதல்‌ நரசிங்க முனையரையருக்கு அவன்‌ 
மேல்‌ .ஒரு: கண்‌ இருந்து வந்தது. அவனைத்‌ தம்‌ 
- அருகிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும்‌ என்ற 
ஆசை எழுந்தது. “ஆதிசைவர்‌ குலத்திலே பிறந்த 
- குழந்தையை நாம்‌ எப்படி அழைத்துச்‌ செல்வது?” 
என்ற. , எண்ணம்‌ : இடையிடையே தோன்றினாலும்‌ 
ஆசை. தளரவில்லை. .சில. சமயங்களில்‌ அரசர்‌ குதிரை 
மீது ஏறி வருவார்‌. அப்போது ..அந்தச்‌: சிறுவனையும்‌ 
குதிரையின்மேல்‌.. ஏற்றிக்‌. கொண்டு சிறிது, தாரம்‌. 
போய்வருவார்‌. 


சுந்தரர்‌ தோன்‌ நிய ஊர்‌ 115 


நீ குதிரையேறப்‌ பழகிக்‌ கொள்கிறாயா??? என்று 
கேட்பார்‌. | ன சூ  ்‌ 

... *ஐ! சொல்லிக்‌ கொடுத்தால்‌ நன்றாகப்‌ பழகு 
வேன்‌”? என்று சிறுவன்‌ கூறுவான்‌. 2 த்‌ 

அவனுக்கு நல்ல குரல்‌ இருந்தது. திருஞான 
சம்பந்தர்‌, திருதாவுக்கரசர்‌ பதிகங்கல்‌ இசையுடன்‌ 
பாடினான்‌. ன ரு 

“உனக்கு யார்‌ இவற்றைச்‌ சொல்லித்‌ தந்தார்‌ 
கள்‌?” என்று அரசர்‌ கேட்டார்‌. ப 

“என்னுடைய அம்மா” என்று விடை வந்துது. 

தன்‌ வயசுக்கு மிஞ்சிய அறிவும்‌ சுறுசுறுப்பும்‌ 
அந்தச்‌ சிறுவனிடம்‌ இருப்பதைக்‌ காணக்‌ காண 
நரசிங்க முனையரையருக்கு அவனைத்‌ தம்‌ அரண்மனை 
யில்‌ :கொண்டு போய்‌ வளர்க்க வேண்டும்‌ என்ற 
ஆசை முறுகி வளர்ந்தது. 

.. அரசர்‌ தரிசனத்துக்கு வந்துவிட்டார்‌ என்றால்‌, 
ஆரூரன்‌ குடுகுடுவென்று அவரிடம்‌ ஓடுவான்‌ 5 
“அப்பா, மன்னர்‌ வந்து விட்டார்‌ 1?” என்று முழங்கிய 
படியே ஓடுவான்‌. அரசர்‌ இறைவனுடைய பூசைக்‌. 
குரிய பண்டங்களைக்‌ கொண்டுவர மறந்தாலும்‌ 
மறப்பார்‌; ஆரூரனுக்குரிய பண்டத்தைக்‌ கொண்டு 
வர மறக்கவே மாட்டார்‌. சில நாள்‌ பழம்‌ 
கொணர்ந்து தருவார்‌; சில நாள்‌' ஆடை. கொண்டு 
வந்து வழங்குவார்‌; சில நாள்‌ ஏதாவது அணிகலன்‌ 
கொணர்வார்‌.  அரசருக்குத்‌ தம்‌ மகன்‌ மேலுள்ள 
அன்பைச்‌ சடையனார்‌ நன்கு உணர்ந்தார்‌. நாவலூ 
ரில்‌ வாழ்ந்த மக்கள்‌ யாவரும்‌ தெரிந்து - கொண்டார்‌. 
கள்‌. **ஆரூரன்‌ மன்னர்‌ குலத்தில்‌ பிறக்க வேண்டிய: 


116 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


வன்‌, இங்கே பிறந்திருக்கிறான்‌. அவன்‌ முகத்தில்‌ 
ராஜகளை யல்லவா சொட்டுகிறது?”' என்று முதியவர்‌ 
கள்‌ கூறக்‌ கேட்டு, ஆரூரனுடைய தாயார்‌ இசை 
ஞானியார்‌ உள்ளம்‌ குளிர்ந்து பெருமிதம்‌ அடைவார்‌. 

ஒருநாள்‌ நரசிங்க முனையரையர்‌ தம்முடைய: 
விருப்பத்தை மெல்லச்‌ சடையனாரிடம்‌ வெளியிட்‌ 
டார்‌. “நான்‌ சொல்வதைத்‌ தாங்கள்‌ தவறாக எண்‌ 
ணக்கூடாது. தங்களுடைய மகனிடம்‌ எனக்கு. 
உள்ள அன்பு இந்தப்‌ பிறவியிலே உண்டானதென்று 
சொல்வதத்கில்லை. முன்‌ பிறவிகளில்‌ இருந்த உறவு. 
தான்‌ இந்த அன்புக்குக்‌ காரணம்‌ என்று நினைக்கி 
றேன்‌. இவனை என்னுடன்‌ சில காலம்‌ இருக்கும்‌ 
படி செய்தால்‌ எனக்கசூப்‌ பெரிய வரம்‌ தந்ததாகக்‌ 
கொள்வேன்‌. இங்கே வந்துவிட்டு ஊருக்குப்‌ 
போனால்‌ இரண்டு மூன்று நாள்‌ சரியானபடி தூக்கமே 
வருகிறதில்லை. இவன்‌ நினைவாகவே இருக்கிறது. 
என்‌ மனைவியையும்‌ அன்று கூட்டி வந்தேன்‌. அவ 
ளும்‌ இவனைப்‌ பார்த்தது முதல்‌ இவனிடம்‌ அன்பு 
கொண்டு விட்டாள்‌, குழந்தையை நான்‌ நல்ல 
முறையில்‌ பாதுகாத்து வருவேன்‌. அதில்‌ தங்களுக்‌ 
குச்‌ சிறிதும்‌ ஐயமே வேண்டாம்‌.” 

. சடையனார்‌ முதலில்‌ சற்றே திகைத்துப்‌ போனார்‌. 
அரசருக்கும்‌ தம்மகனுக்கும்‌ உள்ள அன்புப்‌ பிணைப்பு , 
மிக வலியதென்று அவர்‌ தெரிந்து கொண்டிருந்‌ 
தாலும்‌ இந்த அளவுக்கு முற்றியிருக்கும்‌ என்று எண்‌ . 
ணவில்லை. “*மன்னர்பிரான்‌ விருப்பத்தை மறுக்க. 
நான்‌ யார்‌? அவனுக்கு இன்னும்‌ உபநயனம்‌ செய்ய... 
வில்லை. மரபுக்கு ஏற்றபடி எகர ஆகவேண்‌- 
டும்‌: என்றார்‌. 


சுந்தரர்‌ தோன்றிய ஊர்‌ ப 


“அவற்றில்‌ ஒன்றும்‌ குறை வராமல்‌ பார்த்துக்‌ 
கொள்கிறேன்‌. என்னிடம்‌ சில காலமும்‌ உங்களி 
டம்‌ சில காலமும்‌ மாறி மாறி இருக்கட்டுமே. இறை 
வன்‌ திருவருள்தான்‌ இப்படிச்‌ செய்யும்படி என்‌ 
உள்ளத்தில்‌ நின்று தூண்டுகிறதென்று நினைக்கி 
-ஜேன்‌.' ப . 

ப “இறைவன்‌ திருவரு நம்பி. வாழும்‌ நமக்கு 
அவனுடைய ஆணையே இப்படிக்‌ கூட்டுவிக்கிறது 
என்று எண்ணுவதுதான்‌ முறை. மன்னர்பிரான்‌ 
விருப்பம்‌ போல்‌ செய்யலாம்‌.” 
அன்று முதல்‌ ஆரூரன்‌ நரசிங்க முனையரையரு 
டைய அபிமான புத்திரனாக--காதற்‌ பிள்ளையாக-- 
வளர்ந்து வரலானான்‌. அரசகுமாரனைப்‌ போலக்‌ 
குதிரையேற்றம்‌ ஆனை யேற்றம்‌ ஆகியவற்றைப்‌ பழகிக்‌ 
கொண்டான்‌. உரிய பருவத்தில்‌ மிகச்‌ சிறப்பாக உப 
நயனம்‌ நடை பெற்றது. வேதமும்‌ ஆகமமும்‌ பயிலத்‌ 
தொடங்கினான்‌. வைதிகத்திருவும்‌ அரசத்திருவும்‌ 
ஒருங்கே இணைந்து விளங்க, நரசிங்கமுனையரையரும்‌ 
சடையனாரும்‌ அவனைக்‌ கண்டு கண்டு உள்ளம்‌ 
பூரிக்க, ஆரூரன்‌ திருமணப்‌ பருவத்தை அடைந்‌ 
தான்‌, 
பெருமைசால்‌ அரசர்‌ காதற்‌ , 
பிள்ளையாய்ப்‌ பின்னும்‌ தங்கள்‌. 
வருமுறை மரபில்‌ வைகி ப 
வளர்ந்துமங்‌ கலம்செய்‌ கோலத்து 
அருமறை முந்நூல்‌ சாத்தி 
ஆளவில்தொல்‌ சுளைகள்‌ ஆய்ந்து 
திருமலி சிறப்பின்‌ ஓங்கிச்‌ 
சீர்மணம்‌ பருவம்‌ சேர்ந்தார்‌. 
ப (பேரிய புராணம்‌.) 


ழக வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


ட்‌ 


. அஜரூரர்‌ என்ற திருநாமத்தோடு சடையனாருக்‌ 
கும்‌ இசை ஞானியாருக்கும்‌ அருமைக்‌ சூழந்தையாய்‌ 
உதித்து நரசிங்க முனையரையர்‌ விரும்பித்‌ தம்‌ 
வளர்ப்புப்‌ பிள்ளையாய்‌ ஏற்று மகிழநின்ற பெருமானே 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌. திருத்தொண்டத்‌ தொகை 
என்ற பதிகத்தை அவர்‌ பாடியதனால்‌, அறுபத்து. 
மூன்று நாவன்மார்களைப்‌ பற்றிய செய்திகளை உலகம்‌ 
அறிய முடிந்தது. அந்தத்‌ திருத்தொண்டத்‌ 
தொகையைச்‌ சற்றே விரித்து நம்பியாண்டார்‌ நம்பி 
என்ற பெரியார்‌ திருத்தொண்டர்‌ திருவந்தாதி என்ற, 
"நூலைப்‌ பாடினார்‌. இந்த இரண்டையும்‌ பின்பற்றி விரி 
வாகப்‌ பெரிய புராணத்தைப்‌ பாடினார்‌ சேக்கிழார்‌. 
பல்சுவைக்கணிகளும்‌ கனிந்துதிகழும்‌ பெரியபுராணம்‌ 
என்னும்‌ கற்பகமரத்துக்கு விதை. திருத்தொண்டத்‌. 
தொகை. இதை நினைத்தே பெரியபுராணம்‌ இயற்றிய 
சேக்கிழார்‌, ப 

.... நேசம்‌ நிறைந்த உள்ளத்தால்‌ 
ப "தலம்‌ நிறைந்த மணிகண்டத்து 
.. ஈசல்‌ அடியார்‌ பெருமையினை 
எல்லா உயிரும்‌ தொழ எடுத்துத்‌ 
தேசம்‌ உய்யத்‌ திருத்தொண்டத்‌ 
தொகைமுன்‌ பணித்த திருவாளன்‌ 
வாச மலர்மென்‌. சழல்வணங்க 
வந்த பீறப்பை வணங்குவாம்‌ 
என்று மனமுருகிப்‌ பாடியிருக்கிறார்‌. 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ பிறந்த திருநாவலூ 
ருக்கு உளுந்தூர்ப்பேட்டை யவை ஸ்டேஷனில்‌ 


சுந்தரர்‌. தோன்றிய ஊர்‌ 119 


இறங்கிப்‌... போகவேண்டும்‌. ஊர்‌ : _ சிறியதுதான்‌. 
ஆனாலும்‌. அதன்‌: பெருமை பெரிது. முன்‌' 
பெல்லாம்‌ இதைத்‌ திருநாமநல்லூர்‌ என்று சொல்லி 
வந்தார்கள்‌. பெரும்பாலும்‌ ஊர்களின்‌ பெயர்கள்‌' 
உருவம்‌ தேய்ந்துதான்‌ . வழங்கும்‌. திருச்சிராப்‌' 
பள்ளியைத்‌ திருச்சி என்றும்‌, பழைய ஜயங்கொண்ட 
சோழபுரத்தைப்‌ பழைய சங்கடம்‌ என்றும்‌ சிகைத்துச்‌- 
சொல்வது நமக்கு வழக்கமாகப்‌ போய்விட்டது. திரு- 
சாவலூருடைய பெயரோ விரிந்திருக்கிறது ; திரு 
தாமநல்லூர்‌ என்று அதிக' எழுத்துக்களைப்‌ ன 
விட்டது! ப 





'திருநாவலூருக்கு நான்‌ போனபோது சுந்தரர்‌. 
பிறந்த இடந்தைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற ஆவ. 
லோடு போனேன்‌. திருஞானசம்பந்தர்‌: பிறந்த இடம்‌ 
இப்போது கூடியிருக்கும்‌ வீடாக இருக்கிறது. அப்பர்‌ 
சுவாமிகள்‌ பிறந்த இடத்தில்‌ மரமும்‌ மேடையும்‌ 
இருக்கின்றன. சுந்தரர்‌ பிறந்த இடம்‌ எப்படி இருக்‌' 
கிறது 2 மற்ற இரண்டு இடங்களையும்விட இது 
ஊராருடைய' சிரத்தையை எடுத்துக்‌ காட்டுவதாக 
இருக்கிறது. சுந்தரர்‌ மடம்‌ என்ற கட்டிடம்‌ ஒன்று 
இப்போது கோயிலை அடுத்த வீதியில்‌ கிழக்குப்‌ 
பார்த்து இருக்கிறது. அதுதான்‌ சுந்தரர்‌ திருவவ' 
தாரம்‌ செய்த இடம்‌ என்று சொன்னார்கள்‌. அவ்‌. 
விடத்தில்‌ பஜனை நடந்து வருகிறதாம்‌, சுந்தரர்‌: 
படத்தை வைத்துப்‌ பூசித்து வருகிறார்கள்‌. அந்த 
பத்துக்கு எதிரே இரண்டு மூன்று ஆதி சைவர்‌ 
களின்‌ வீடுகள்‌ இருக்கின்றன. அநீத த முன்பு 
ப பணஹ்‌ட்‌ இருந்திருக்க வேண்டும்‌. ன க்ன | 


1:20 வரருங்கள்‌ பரர்க்சுலாம 


. திருத்கோயிலுக்குச்‌ சென்றேன்‌. இரண்டு பீரா 
காரங்ககையுடைய அக்கோயிலில்‌ .எங்கும்‌ உள்ளது 
போல்‌ கோபுரம்‌ நிமிர்ந்து நின்று வரும்‌ அடியார்களை 
வாருங்கள்‌, வாருங்கள்‌ என்று அழைக்கின்றது. 
உள்ளே நுழைந்து வெளிப்‌ .பிராகாரத்தைச்‌ சுற்றிப்‌. 
பார்க்கலாம்‌. வழியில்‌ நெருஞ்சி முள்ளில்‌ கால்‌ 
வைக்காமல்‌ நிதானமாக நடக்க வேண்டும்‌.. ஓரறி 
வுயிர்களாகிய புல்‌ . பூண்டுகளும்‌. கெடக்கூடார 
வென்று அவற்றை ஒன்றும்‌ செய்யாமல்‌ வைத்திருக்‌ 
கிறார்கள்‌. வெளிப்பிராகாரத்தைப்‌ பிரதட்சிணம்‌. 
செய்யும்‌ பொறுமை இங்கே வரும்‌ பக்தர்களுக்கு 
இல்லையென்றே நினைக்கிறேன்‌. நேரே ஆண்டவ. 
னிடம்‌ போகவேண்டும்‌ என்ற வேகம்‌' அவர்களுக்கு. 
.... தமக்கு அவ்வளவு தீவிரமான பக்திவேண்டாம்‌.. 
நிதானமாகக்‌ காலில்‌ முள்‌ குத்தினாலும்‌ எடுத்து 
எறிந்து விட்டு மெல்ல மெல்லப்‌ போகலாமே. இங்கே. 
என்ன அவசரம்‌ 2 ரெயில்‌ ஊதிவிடுமா ? அல்லது 
பஸ்ஸுக்கு நேரம்‌ ஆகிவிடும்‌ என்று துரிதப்படுத்த. 
வேண்டுமா ? இரண்டு வசதியும்‌ இல்லாமல்‌ விருப்ப 
முள்ளவர்கள்‌ வந்து இறைவனைத்‌ தரிசனம்‌ செய்து. 
இன்புறுவதத்கு ஏற்றபடி தனிமையில்‌ இலகுகிறது 
ஊர்‌, “வேகம்‌ கெடுத்தாண்ட வேந்தன்‌ ஆடி 
வெல்க?” என்று மாணிக்க வாசகர்‌ சொல்கிறுர்‌. 
இந்த ஆலயத்தில்‌ வேகமின்றி மெல்லவே பார்க்க 
லாம்‌. ்‌ ட ன 

வெளிப்பிராகாரத்தில்‌ இடப்பக்கத்தில்‌ சுந்தர 
மூர்த்தி நாயனார்‌ தேவிமாருடன்‌ திருக்கோயில்‌. 
“கொண்டிருக்கிறார்‌. கையில்‌ தாளத்தைப்‌ பிடித்த 
கோலத்தில்‌ மேற்கு நோக்கியபடி, அவர்‌ நிற்பதைக்‌ 


சுந்தரர்‌ தோன்றிய ஊர்‌ 121 


காணலாம்‌. ' அவர்‌ திருக்கைலாயத்துக்குப்‌ போகும்‌ 
போது யாளையின்மேல்‌ சென்றார்‌. ஆதலால்‌ சுந்தர 
மூர்த்தி சுவாமிகளுக்குத்‌ தனியே சந்நிதி இருந்தால்‌ 
அங்கெல்லாம்‌ முன்னே யானை வாகனந்தான்‌ இருக்‌ 
கும்‌. இங்கும்‌ அதைக்‌ காணலாம்‌. வெளிப்பிராகா 
சத்தைச்‌ சுற்றி வருகையில்‌ பின்னே திருமதிலில்‌ ஒரு 
பெரிய யானையும்‌ அதன்மேல்‌. ஒருவர்‌ உருவமும்‌ 
இருப்பதைக்‌ கண்டேன்‌. “சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ 
பானையின்மேல்‌ ஏறிக்‌ கைலாசம்‌ செல்லும்‌ கோலம்‌ 
இது” என்று அன்பர்கள்‌ காட்டினார்கள்‌. 
... **இது இவ்விடத்தில்‌ இயற்கையாகஇருப்பதாகத்‌ 
தெரியவில்லையே !: வேறு எங்கிருந்தோ கொண்டு 
வந்து பதித்திருக்க வேண்டும்‌?” என்று எனக்குத்‌. 
தோன்றியதைத்‌ சொன்னேன்‌. அன்பர்கள்‌ அதை 
ஒப்புக்‌ கொண்டார்கள்‌. ஆனால்‌ எங்கிருந்து 
கொண்டு வந்தது என்பன அவம்பனால சொல்ல 
முடியவில்லை. 
யானையைப்‌ பார்த்துவிட்டு மேலே நடந்தேன்‌. 
அந்தப்‌ பீராகாரத்தில்‌ அம்பிகையின்‌ திருக்கோயில்‌ 
தனியே இருக்கிறது. மனோன்மணி என்பது அம்மை 
யின்‌ திருநாமம்‌. அம்பிகையைத்‌: தரிசித்துக்‌ கொண்டு 
9ிராகாரத்திள்‌ வழியே வலம்‌ வரும்போது அங்கே 
நின்ற நாவல்‌ மரத்தைக்‌ காட்டி, “இதுதான்‌ இந்தத்‌. 
தலத்துக்குரிய புனித மரம்‌'* என்று அன்பர்கள்‌. 
சொன்னார்கள்‌. திருநாவலூர்‌ என்ற பெயருக்குக்‌ 
காரணம்‌ தெரிய வந்தது. சுந்தரர்‌ நாவலர்கோன்‌, 
நாவலாரூரன்‌ என்று தம்மைச்‌ சொல்லிக்கொள்கிறூர்‌. 
நாவலூர்‌ என்பது நாவல்‌ என்று குறுகிப்‌ பாட்டில்‌ 
வருகிறது. நாவலில்‌ பிறந்தமையால்‌ சுந்தரர்‌ நாவலர்‌ 


22 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


கோன்‌ ஆனர்‌. வாக்கு வன்மையுடையவர்்‌ களை 
நாவலர்‌ என்று சொல்வது வழக்கம்‌. யாழ்ப்பாணத்‌. 
தில்‌ பிறந்து தமிழுக்கும்‌ சைவத்துக்கும்‌ ஈடு எடுப்பில்‌. 
லாத தொண்டபுரிந்து விளங்கிய ஆறுமுக நாவலரை. 
நாவலர்‌ என்று சொன்னாலே போதும்‌ ; அவருடைய 
சொழ்பொழிவாற்றல்‌ அவ்வளவு சிறப்புடையது. 
அப்படியெல்லாம்‌ சிரமப்படாமல்‌, நாவலர்‌ பிட்டம்‌ 
கிடைக்க வேண்டுமானால்‌ திருநாவலூரிற்‌ பிறந்தாற்‌ 
போதும்‌. அது நாவல்‌ $; அதில்‌ பிறந்தவர்‌ நாவலர்‌. 
இது என்‌ கற்பனை அன்று; சுந்தரமூர்த்தி நாயனார்‌ 
காட்டிய -வழி; திருநாவலூரிற்‌ பிறந்தவர்களிற்‌. 
சிறந்தவராதவின்‌ அவரை நாவலர்கோன்‌ என்று 
சிறப்பித்துச்சொல்கிறோம்‌, ௫ 

தாவல்‌ மரத்தைக்‌ கண்டவுடன்‌ என்‌ சிந்தனை. 
இப்படியெல்லாம்‌ ஓடியது. நல்ல வேளை! கட்டுக்‌ 
கதைகளாகிய நாவலை நான்‌ நினைக்கவில்லை. அது. 
ஆங்கில வார்த்தை அல்லவா 2? அதையும்‌ சேர்த்துக்‌ 
கொள்வதானால்‌ நாவலர்‌ என்பதற்கு நான்கு பொருள்‌ 
கள்‌ கிடைக்கும்‌, பழங்காலத்தில்‌ நன்றாகக்‌ கவி 
பாடுகிறவர்களை நாவலர்‌ என்று சொல்வார்கள்‌; அது 
முதல்‌ பொருள்‌. பிறகு நன்றாகப்‌ பேசுகிறவர்களை 
நாவலர்‌ என்றார்கள்‌ ; இது இரண்டாவது பொருள்‌. 
நாவல்‌ எழுதுகிறவர்களை நாவலர்‌ என்று சொல்ல 
லாம்‌; இது புதிய மூன்றாவது பொருள்‌. திருநாவ 
லூரிற்‌ பிறந்தவர்களை நாவலர்‌ என்று கூறலாம்‌; இதற்‌ 
கூச்‌ சுந்தரமூர்த்தி நாயனாரின்‌ வாக்கு ஆதாரம்‌ ; இது 
நான்காவது. பொருள்‌. 


சுந்தரர்‌ தோன்றிய ஊர்‌ 123. 


மந்தம்‌ முழவும்‌ குழலும்‌ இயம்பும்‌ 
ப வளர்நாவலர்‌ கோன்ஈம்பி யூரன்‌. 

நகண்படைய ஈன்சடையன்‌ 

இசைஞானி சிறுவன்‌ 

'நரவலர்கோன்‌ ஆரூரன்‌. 
இப்படிப்‌ பல இடங்களில்‌. திருநாவலூர்க்காரர்‌ 
"களை. நாவலர்‌ என்றும்‌ தம்மை அவர்களுக்குத்‌ தலைவர்‌ 
'என்றும்‌ சுந்தரமூர்த்தி சுவாமிகளே சொல்கிறுர்‌. 


அட 


ன 


“து என்ன சந்நிதி??? 

“பபருமாள்‌ சந்நிதி.” 

“: புமைய சந்நிதியா?'”” 

அமாம்‌, இங்கே வரதராஜப்‌ பெருமாள்‌ எழுந்‌: 
தருளியிருக்கிறார்‌. வாருங்கள்‌, தரிசனம்‌ செய்யலாம்‌” 
என்று . அழைத்துச்‌ சென்றார்கள்‌. அம்பிகையின்‌ 
சந்நிதிக்கும்‌ இறைவன்‌ கோயிலுக்கும்‌ இடையே 
அவர்‌ கோயில்‌ இருக்கிறது, சற்று உயரமான இடத்‌: 
தில்‌ வரதராஜப்‌ பெருமாள்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌, 

- சிவாலயத்தில்‌ திருமால்‌ கோயிலும்‌ சேர்‌ ந்திருக்‌: 
கும்‌ இடம்‌ தமிழ்‌ நாட்டில்‌ பல ஊர்களில்‌ உண்டு. 
- கோயில்‌ என்று சிறப்பித்துச்‌ சொல்லும்‌ சிதம்பரத்தில்‌: 
நடராஜரும்‌ கோவிந்தராஜரும்‌ அருகருகே சேவை 
சாதிக்கிறார்கள்‌. சைவரென்றும்‌ வைணவரென்றும்‌ 
வேறு வேறாக இருந்தாலும்‌ சமுதாய வாழ்வில்‌ இரு: 
சாராருக்கும்‌ பொதுவாக எத்தனையோ காரியங்கள்‌ 
உண்டு, அவர்கள்‌ ஒரே எல்லைக்குள்‌ வழிபடுவதற்கு. 
ஏற்றபடி திருக்கோயில்களும்‌. வகுத்திருக்கிறார்கள்‌... 


24 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


வரதராஜப்‌ பெருமாளையும்‌ தரிசித்துக்‌ கொண் 
டேன்‌. 


இனிமேல்‌ உள்‌ பிராகாரத்தில்‌ போய்ப்‌ பார்க்க 
ஸலாமா ? இங்கே ஓர்‌ உண்மையைச்‌ சொல்லிவிட 
எண்ணுகிறேன்‌. நான்‌ முதலில்‌ உள்‌ பிராகாரத்துக்‌ 
குள்‌ புகுந்து சுவாமியைத்‌ தரிசித்து விட்டுத்தான்‌ 
வெளிப்பிராகாரத்தை வலம்‌ வந்தேன்‌. கோயில்‌ 
வாயில்‌ திறப்பதற்காகக்‌ கொஞ்ச நேரம்‌ வெள்ப்‌ 
பிராகாரத்தில்‌ நின்றுகொண்டு சுவரில்‌ உள்ள சிலாசா 
சனங்களைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. நான்‌ 
நேரே உட்பிராகாரத்துக்குள்‌ போனதற்கு, முதலில்‌ 
"இறைவனைத்‌ தரிசிக்க வேண்டும்‌ என்ற பக்தி 
காரணம்‌ அல்ல ; என்னவோ போனேன்‌. 
எப்படியானால்‌ என்ன? நான்‌ கண்டதைச்‌ சொல்‌ 
கிறேன்‌. 


இறைவன்‌ திருக்கோயிலுக்குள்‌ நுழைந்தேன்‌. 
சுவாமிக்குப்‌ பக்தஜனேசுவரர்‌ என்பது திருநாமம்‌. 
பக்தஜன ரட்சகர்‌ என்றும்‌ சொல்வது உண்டு. 


அர்த்த மண்ட பத்தில்‌ புகுந்தேன்‌, 


ஆ ! என்ன அற்புதம்‌ ! சாட்சாத்‌ சா 
சுவாமிகள்‌ உபய நாச்சியார்களோடு எதிரே நின்ளார்‌, 
“என்ன அழகு! என்ன அழகு! நரசிங்கமுனையரையர்‌ 
ஒரு பக்கத்தில்‌ நின்றார்‌. மிகவும்‌ அழகான திருவுரு 
வங்கள்‌. சுந்தரமூர்த்தியைக்‌ கண்‌ இமைக்காமல்‌ 
பார்த்தேன்‌. அத்தகைய: அழகிய விக்கிரகத்தை 
(வேறு எங்கும்‌ காண முடியாதென்றே நினைக்கிறேன்‌. 
எத்தனை நாழிகை நின்று பார்த்தாலும்‌ ட 
அழகு சொட்டும்‌ உருவங்கள்‌. அவை. | 


சுந்தரர்‌ தோன்றிய ஊர்‌ ] 25” 


. உள்‌ பிராகாரத்தை வலம்‌ வரும்போது தெற்கு. 
நோக்கியுள்ள தட்சிணாமூர்த்தி சந்நிதியில்‌ ஒரு. 
புதுமை கண்டேன்‌. பெரும்பாலும்‌ தட்சிணாமூர்த்தி 
கல்லாலின்கீழ்‌ அமர்ந்த திருக்கோலத்தில்‌ எழுந்தரு. 
ளியிருப்பார்‌. இங்கே நிற்கும்‌ தட்சிணாமூர்த்தியைக்‌ 
கண்டேன்‌. பின்னே இடப வாகனம்‌ நின்று கொண்‌ 
டி.ருக்க அதன்மேல்‌ சற்றே சாய்ந்தபடி நிற்கிறார்‌, 
இங்குள்ள தென்முகக்‌ கடவுள்‌. அம்மூர்த்தி மிகப்‌' 
பழங்காலத்தவர்‌ என்பது பார்த்தவுடனே தெரிகிறது.. 

இவ்வூரில்‌ சுந்தரர்‌ செந்தமிழ்க்‌ கழகம்‌ என்ற 
சபை ஒன்று இருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ 
திருநட்சத்திரத்தைச்‌ சபையினர்‌ சிறப்பாகக்‌ கொண்‌ 
டாடுகிறார்கள்‌. அதைச்‌ சார்ந்தவர்களுக்குத்‌ திரு. 
தாவலூரைப்பற்நித்‌ தமிழுலகம்‌ நன்றாகத்‌ தெரிந்து. 
கொள்ள வேண்டும்‌ என்று இருக்கும்‌ ஆசைக்கு. 
அளவே இல்லை. அந்தக்‌ கோயிலைத்‌ தலையில்‌ தூக்‌. 
கிக்கொண்டு ஊரூராகச்‌ சென்று, “எங்கள்‌ ஊர்‌: 
ஆலயத்தையும்‌ அற்புதமான மூர்த்திகளையும்‌ பாருங்‌. 
கள்‌, பாருங்கள்‌! இந்த மாதிரி வேறு எங்கேயாவது 
பார்க்கமுடியுமா ??” என்று சொல்ல முடிந்தால்‌ அதற்‌: 
கும்‌ அவர்கள்‌ ஆயத்தமாக இருக்கிறார்கள்‌. ஆனால்‌: 
அது நடக்கக்கூடிய காரியமா ? 

இதற்கு ஒரு புராணம்‌ இருக்கிறது. எழுபது 
ஆண்டுகளுக்குமுன்‌ வாழ்ந்திருந்த திருவெண்ணெய்‌ 
நல்லூர்‌ இராசப்பக்‌ கவிராயர்‌ பாடியது. 514 பாடல்‌. . 
கள்‌ உள்ளது. 165௪-ஆம்‌ வருஷம்‌ பதீப்பிக்கப்‌ 
பெற்ற அது இன்னும்‌ மறு பிறவி எடுக்கவில்லை. 
பக்தர்களைப்போல அதற்கு மறுபிறப்பே இல்லாமஜ்‌. 
போய்விடுமோ என்று கூட அஞ்சுகிறேன்‌. எத்‌ 


126 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌. 


.தனையோ பழைய நூல்கள்‌ இப்படி விதேக முக்தி 
பெற்றிருக்கிற | நாடு அல்லவா இது 2 

பிரம்மாண்ட புராணத்தில்‌ தல விபவ கண்டத்‌ 
தில்‌ இந்தத்‌ தலத்தின்‌ பெருமை வருகிறதாம்‌. உமா 
தேவியார்‌ இங்கே. அர்ச்சித்தாராம்‌. திருமால்‌ பூசித்‌ 
காராம்‌, சண்டேசர்‌ வழிபட்டாராம்‌. கருடன்‌ வழி 
பட்டு நஞ்சின்‌ வாதை தீர்ந்தானாம்‌.  நரசிங்கமுனை 
யரையர்‌.உற்சவம்‌ நடத்தினார்‌. சுந்தரமூர்த்தி சுவாமி 
கள்‌ வழிபட்டதைப்‌ பற்றிச்‌ சொல்லவே வேண்டாம்‌. 
இவற்றையெல்லாம்‌ அந்தப்‌ ரகர ள்டுத்துச்‌ 
சொல்கிறது. 

கோயில்‌, கோபுரம்‌, அழகான திருவுருவங்கள்‌, 
புராணம்‌, சுந்தரர்‌ தேவாரம்‌ எல்லாம்‌ பெற்ற திருத்‌ 
தலம்‌ திருநாவலூர்‌. அங்கே சென்றால்‌ கூட்டம்‌" 
இன்றி, பரபரப்பு இல்லாமல்‌ அமைதியாகப்‌ பக்த 
ஜூனேசுவரரைரயும்‌, மனோன்்‌மணியம்மையையும்‌ 
சுந்தர. மூர்த்தியையும்‌, 'நரசிங்கமுனையரையரையும்‌ 
தரிசித்து இன்புற்று வரலாம்‌, 





கவ ண்‌ ஈ௫சைய்‌ நஸ்னுறற்ஞ்‌ பித்தன்‌ 


ல்யாணம்‌ தடக்கி 'ஐதாமே, கல்யாணம்‌! 
ள்‌ ம்யாலில்‌ எப்படி நடத்தலாம்‌ ! 2? என்று 
சொல்லிக்‌ கொண்டே அந்தக்‌ கிழவர்‌ நடந்தார்‌. 
அவருடைய வயசுக்கு அவருடைய நடை மிடுக்‌ 
தாகவே இருந்தது. தம்முடைய சொத்துப்‌ பறி 
போகிறதென்று கேள்வியுற்றால்‌ எப்படி விரைவாரோ; 
அப்படி விரைந்து கொண்டிருந்தார்‌. 
சற்றுத்‌ தூரத்தில்‌ கல்யாண: மாப்பிள்ளை வந்து 
௮. இன்னும்‌ கல்யாணம்‌ ஆகவில்லை. 
மாப்பிள்ளை ஊர்வலந்தான்‌ அது. வைதிகத்‌ திருவும்‌ 
அரசத்‌ திருவும்‌ ஒருங்கே பெற்ற ஆரூரருக்குக்‌ 
கல்யாணம்‌. நரசிங்கமுனையரையரின்‌ வளர்ப்புப்‌ 
பிள்ளை அல்லவா அவர்‌ 2 அரச குமாரருக்கு நடக்க 
வேண்டிய சிறப்புக்களுக்கெல்லாம்‌ உரியவர்‌ அவர்‌. 
ஆனாலும்‌ அந்தணர்‌ மரபிற்கு உரியவற்றைப்‌ புறக்‌ 
க்ணிக்காமல்‌ அதற்கு ஏற்ற வகையில்‌. விரதம்‌ 
முதலியவை செய்ய ஏஜற்பாடாகியிருக்கிறது. 


... திருவெண்ணெய்‌ நல்லூருக்கு அருகில்‌ உள்ள. 
புத்தூர்‌ என்ற ஊரில்‌ ஆதிசைவ குலத்துப்‌ பெரியா 
ராகிய சடங்கவி சிவாசாரியாருடைய பெண்ணை: 
நம்பியாரூரருக்குப்‌ பேசி இருக்கிறார்கள்‌. கல்யாணம்‌ 
புத்தாரில்‌ நடைபெறப்‌ போகிறது, மாப்பிள்ளை 
கோலம்‌ .பூண்டு வந்து கொண்டிருக்கிறார்‌. - ஒரு 
பக்கம்‌ வாத்திய முழக்கமும்‌ மற்றொரு: பக்கம்‌ வேத 
கோஷமும்‌ விண்ணைப்‌ பிளக்கின்றன. இயற்கையி 


128 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


லேயே பேரழகராகிய ஆருரர்‌ திருமணக்‌ கோலம்‌ 
புனைந்து வரும்போது, “புராணத்தில்‌ மன்மதன்‌ மன்‌ 
மதன்‌ என்று சொல்கிறார்களே $; அந்தப்‌ பேர்வழி 
இவரை விடவா அழகாக இருப்பான்‌ ? எப்படி 
இருக்க முடியும்‌ 2? என்று கண்டவர்கள்‌ பேசிக்‌. 
கொண்டார்கள்‌. ஆரூரர்‌ நடந்தா வருவார்‌ ? ஜம்‌ 
மென்று அழகிய குதிரையொன்றில்‌ ஏறிக்கொண்டு 
வருகிறார்‌. அரசருக்குரிய மதிப்புடையவர்‌' அல்லவா? 
இறைவனுடைய திருவடியை நினைத்தபடி அந்த 
யோகப்‌ புரவியிலே வருகிறூர்‌. 
மன்னவர்‌ திருவும்‌ தங்கள்‌ 
வைதிகத்‌ திருவும்‌ பொங்க 
நன்னகர்‌ விடிவு கொள்ள 
நம்பியா ரூரர்‌ நாதன்‌ 
தன்‌அடி மனத்துட்‌ கொண்டு 
தகுந்திரு நீறு சாத்திப்‌ 
பொன்‌அணி மணியார்‌ யோசுப்‌ 
புரவிமேற்‌ கொண்டு போக்தார்‌. 


உடன்‌ வருபவர்கள்‌ பல்லக்கு முதலிய வாகனங்களில்‌ 
வந்தார்கள்‌. பெரிய கூட்டந்தான்‌. திருநாவலூரி 
லிருந்து புத்தூரை நோக்கி அந்தக்‌ கல்யாணக்‌ கூட்‌. 
டம்‌ வந்து கொண்டிருந்தது. 

புத்தூர்‌ எல்லையை மிதித்துவிட்டார்‌. நம்பியா 
சூரர்‌. புரவியிலிருந்து இறங்கினார்‌. நிறை குடம்‌, 
வாசனைப்பண்டங்கள்‌, விளக்குகள்‌, மலர்‌, சுண்ணம்‌, 
அறுகு, பொரி முதலிய மங்கலப்‌ பொருள்களை: ஏந்தி 
அவரைப்‌ பெண்‌ வீட்டுக்காரர்கள்‌ வரவேற்றார்கள்‌. 
சந்தனத்தையும்‌ . பூவையும்‌ வாரி இறைத்தார்கள்‌: 


வெண்ணெய்‌ கள்லூர்ப்‌ .பித்தன்‌ 149 


வாத்தியங்கள்‌ எல்லாம்‌ சேர்ந்து கடல்‌ முழங்குவது 
போல முழங்கின. மகளிர்‌ கீதம்‌ பாடினார்கள்‌. இத்த 
அழகான கூட்டத்தினிடையே நம்பியாரூரர்‌ திரு 
மணம்‌ நிகழவேண்டிய சடங்கவி சிவாசாரியாருடைய 
வீட்டை நோக்கிப்‌ புறப்பட்டார்‌... 
அப்போதுதான்‌ முன்னே சொன்ன கிழவர்‌ 
ஏதோ குறை உடையவரைப்‌ போல விரைந்து 
கொண்டிருந்தார்‌. அவருடைய நெற்றியில்‌ திருநீறு 
பளிச்சென்று தோன்றியது. உடம்பெல்லாம்‌ நரை. 
காதில்‌ ருத்திராட்சங்களைத்‌ தொங்கவிட்டிருந்தார்‌. 
மார்பிலே பூணூல்‌ அசைந்தது. உத்தரியம்‌ தோளில்‌ 
நுடங்கிக்‌ கொண்டிருந்தது. கையில்‌ ஒரு தாழங்‌ 
குடையை வைத்திருந்தார்‌. எத்தனையோ காலமாகத்‌ 
தோய்த்து நீர்க்காவியேறிய ஆடையைப்‌ பஞ்ச கச்ச 
மாக உடுத்திருந்தார்‌. கையில்‌ உள்ள மூங்கில்‌ தடி. 
யில்‌ சிறிய துகில்‌ ஒன்றும்‌ தரப்பையும்‌ முடிந்திருந்‌ 
தார்‌. தள்ளாடி நடந்தாலும்‌ அதிலும்‌ ஒரு வேகம்‌ 
இருந்தது. உ க்்‌. 8 
“அழகு முதுமை பெற்றால்‌ இப்படித்தான்‌ இருக்‌ 
குமோ? அல்லது முதுமை என்பதற்கே இதுதான்‌ உரு 
வமோ? வைதிகம்‌ தோன்றிய மூல மூர்த்தி இவர்‌ 
தாமோ? இவரைப்‌ பார்த்தால்‌ அழகு, முதுமை, 
வைதிகம்‌ எல்லாம்‌ ஒன்றாய்க்‌ கலந்த. திருக்கோலமாக 
இருக்கிறதே!” என்று கண்டவர்‌ அதிசயிக்கும்படி. 
இருந்தார்‌ அந்தக்‌ கிழவர்‌. 
- மொய்த்துவளர்‌ பேரழகு 
மூத்தவடி வேயோ 
அத்தகைய மூப்பெனும்‌ 
- அதன்படிவ மேயோ 


வாபா. 9, 


130 ....... வாருங்கள்‌ பார்க்கலாம்‌. 


மெய்த்ததெறி வைதிகம்‌ 
வினை ந்தமுத 6ேலேயோ 
இத்தகைய வேடம்‌என 
- ஐயமுற எய்தி. 


இந்த முதுமையழகு பழுத்த அந்தணர்‌ பெருமான்‌ 
இளமையழகு கொழுந்துவிடும்‌ நம்பியாரூரருக்கு 
முன்னே சென்றார்‌. ஆரூரர்‌ கல்யாணக்‌ கோலத்தில்‌ 
"நடந்தார்‌. இந்தக்‌ கிழவர்‌ ஏதோ உரிமைபற்றித்‌ 
'தளர்ச்சியிலும்‌ மிடுக்குத்‌ தோன்ற எதிரே சென்றார்‌. 

“நில்லுங்கள்‌. நான்‌ ஓன்று சொல்ல வேண்டும்‌. 
எல்லோரும்‌ கேளுங்கள்‌.” 

கணீரென்று கூறிக்‌ கிழவர்‌ தம்‌ கையை தங்கிக்‌ 
காட்டிக்‌ கூட்டத்தை நிறுத்தினார்‌. அவருடைய 
“தோற்றமே கூட்டத்தினரை நிறுத்திவிட்டது. கூட்‌ 
டத்தில்‌. இருந்தவர்களும்‌ கல்யாணப்‌ பிள்ளையும்‌ 
அவரைப்‌ பார்த்தார்கள்‌. *இந்தச்‌ சமயத்தில்‌ இந்த 
ஒற்றைப்‌ பிராம்மணர்‌ குறுக்கே வந்து நிற்கீறாரே!” 
என்று பெண்‌ வீட்டுக்காரர்களுக்கு உள்ளுக்குள்‌ 
3காபம்‌ உண்டாயிற்று. மற்றவர்களோ ஒன்றும்‌ புரியா 
மல்‌ அவரைப்‌ பார்த்தபடியே நின்றார்கள்‌. 

நம்பியாரூரருக்குக்‌ கோபம்‌ உண்டாகவீல்லை. 
அந்தணர்‌ பெருமானுடைய கோலம்‌ அவர்‌ உள்ளத்‌ 
ஐதக்‌ கவர்ந்தது. அந்தக்‌ கிழவருடைய திருமுகத்‌ 
2௧௬ ஆரூரருடைய அன்புணர்ச்சியை மலரச்‌ செய்‌ 
நது. இன்னதென்று சொல்ல முடியாத ஏதோ ஒன்று. 
அவரை அந்தக்‌ கிழவரோடு பிணைத்தது. எத்த 
ன யோ பிறவிகளில்‌ பிரியாதிருந்தவர்‌ சிறிது பிரிந்து 


வெண்ணெய்‌ ஈ்லூர்ப்‌ பித்தன்‌ 131 


மீண்டும்‌ வந்து சேர்ந்தது போன்ற. பற்று, பசை 
யுணர்வு, ஈடுபாடு, ஆரூரர்‌ உள்ளத்தில்‌: முளைத்தது. 

- *பிராம்மணோத்தமரே, வாருங்கள்‌. இவ்வளவு 
பெரியவர்கள்‌ இந்தக்‌ கல்யாணத்துக்கு வந்திருப்பது 
எங்கள்‌ தவப்பயன்‌ என்றே நினைக்கிறேன்‌. நீங்கள்‌ 
சொல்ல வேண்டியதைச்‌ சொல்லுங்கள்‌: என்று ' 
நம்பியாரூரர்‌ அன்போடு சொன்னார்‌. 

“இந்தக்‌ கல்யாணம்‌ நடப்பதற்கு முன்னால்‌, 
எனக்கும்‌ உனக்குமிடையே ஒரு: வழக்கு இருக்‌ 
கிறது; அதைத்‌ தீர்க்க வேண்டும்‌.” 

வழக்கா. 1? மற்றவர்கள்‌ த ரர்டமா் கம்‌ 

**அப்படியா? அது என்ன வழக்கு? அதைத்‌ 
தீர்த்து வைத்தவிட்‌ டப்‌ பிறகு கல்யாண காரியத்தில்‌ 
புகுக்நேன்‌”? என்று ஆரூரர்‌ சொன்னார்‌. 

கிழவர்‌ இப்போது ஆரூரரை மாத்திரம்‌ பார்க்க ' 
வில்லை. கூட்டத்தில்‌ இருந்த மறையோர்‌ அனை 
வரையும்‌ பார்த்து, “பிராம்மணர்களே, என்‌ வழக்‌ 
“கைக்‌ கேளுங்கள்‌. நாவலூரில்‌ உள்ள இந்த நம்பி 
ஆரூரன்‌ என்‌ அடிமை” . என்று உரக்கச்‌ சொன்னார்‌. 

“இந்தக்‌ கழம்‌ என்ன உளறுகிறது ??? என்று 
பெண்‌ வீட்டுக்காரர்கள்‌ கோபம்‌ கொண்டார்கள்‌. 
“இந்தப்‌ பேர்வழி என்ன சொல்லுகிறார்‌?” என்று 
அசட்டையாகச்‌ சிலர்‌ பார்த்தார்கள்‌. **இவர்‌ பாவம்‌, 
பைத்தியம்போல்‌ இருக்கிறது!”' என்று சிலர்‌ சிரித்தார்‌ 
கள்‌... 
ஆரூரருக்கும்‌ சிரிப்புத்தான்‌ வந்தது. “இந்தப்‌ 
. பிராம்மணர்‌ வார்த்தை நன்றாயிருக்கிறது!” என்று 

எண்ணிச்‌ சிரித்தார்‌... 


137 ... வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


"அந்தச்‌ சிரிப்புக்‌ கிழவரிடம்‌ கோபத்தை மூட்டி 
யது. “நான்‌ சொல்கிறேன்‌. நீ சிரிக்கிறயே! இது 
என்ன விளைபாட்டா??” என்று. சொல்லிக்கொண்டே 
மேல்‌ வேட்டிபைப்‌ பிரித்து, “இங்க பார்த்தாயா? 
உன்னைப்‌ பெற்ற அப்பனுக்கு அப்பன்‌ எழுதிக்‌ 
கொடுத்த அடிமையோலை இருக்கிறது. ஏதோ 
சொல்கிறேனளென்றா நினைத்தாய்‌??? பூட்ட படபடப்‌ 
யாகச்‌ சொன்னார்‌ அவர்‌, 


அதைக்‌ கண்டவுடன்‌ ஆரூரர்‌ சிரிப்பை மாற்றி 
னார்‌. அவர்‌ மனசுக்குள்‌ ஏதோ நெகிழ்ச்சி உண்டா 
யிற்று, ஆனல்‌ அந்தணரடைய வார்த்தைகளோ. 
எங்கும்‌ இல்லாத புதுமையாக இருந்தன. “இந்தப்‌ 
பிராம்மணர்‌ கூறுவது அதிசயராக இருக்கிறதே, 
பிராம்மணர்‌ பிராம்மணநக்கு அடமையாவது இது 
வரைக்கும்‌ கேட்டதே இல்லைய! அனா பித்தரோ?:? 
என்றார்‌. 
கிழவர்‌ சும்மா விடுபவராகத்‌ தோன்றவில்லை, 
“*பித்தனாகட்டும்‌, பேயனாகட்டும்‌. நீ என்ன வேண்டு 
மானாலும்‌ சொல்லிக்கொள்‌. அதற்காக நான்‌ வெட்‌ 
கப்படவும்‌ இல்லை; பயப்படவும்‌ இல்லை. என்‌ உரிமை 
உனக்குத்‌ தெரியவில்லை. வீண்‌ வாய்‌ வீரம்‌ ஏன்‌ 
பேசுகிறாய்‌? நீ எனக்கு அடிமை செய்ய வேண்டும்‌. 
நான்‌ உன்னை விடப்‌ போவதில்லை”? என்று மிடுக்குக்‌ 
"குறையாமல்‌ பேசினார்‌. ப 
“இதென்ன, இவர்‌ இப்படிப்‌ பேசுகிறாரே! இவ 
ரைக்‌ கண்டால்‌: என்‌ மனசு இவரிடம்‌ போய்‌ ஒட்டிக்‌ 
“கொள்கிறது; உருகுகிறது. ஆனால்‌ இவர்‌ பைத்தியக்‌ 
காரத்‌ தனமாகச்‌ செசொல்கிற வார்த்தையோ 


டேன்ணேய்‌ ஈஸ்லூர்ட்‌ பித்தன்‌ 133 


கோபத்தை உண்டாக்குகிறது. . ஏதோ: ஓலை கீலை 
யெல்று பேசகீருரே; ஆசையும்‌ கொஞ்சம்‌ பார்த்து 
வீடுவோம்‌' உன்ற. ௨ண்ணம்‌ தோன்றீயது. “எங்கே, 
உம்முடைய ஓஉையக்‌ காட்டும்‌. பார்க்கலாம்‌” 
என்று கேட்டார்‌ சுந்தரர்‌. 

“ஓலையை உனச்சுக்‌ காட்டவண்டிய அவசி 
யம்‌ இல்லை. சடையீனர்‌ முன்பு காட்டுக்றேன்‌, வா?” 
என்று கீபூவர்‌ சொன்னார்‌. அது கேட்டஉடன்‌ நம்‌ 
பிக்குக்‌ கோபம்‌ பூண்டது. “அப்படியா சொல்கறீர்‌? 
நான்‌ அதைப்பார்த்துவடூகீரேன்‌!” உன்று சொல்லில்‌ 
கியூவர்‌ கையல்‌ உள்ள ஓைவயப்‌ பறக்கச்‌ சென்ற 
டவல்‌ முதியவர்‌ அவர்‌ ட்ட அகப்படாமல்‌ வீரை 

வாக நடக்கலானார்‌. ஆரரர்‌ வேகமாகச்‌ சென்று. 
அவர்‌ கையீல்‌ இருத்த ஓஉஷையைப்‌ பிடித்திழுத்துப்‌ 
பற்றி, “பீராம்மணனுச்சுப்‌ பீராம்மமன்‌ அடிமை. 
யாம்‌! ஓஷையாம்‌! இது உ உ்னடரட்டூ?? என்று சொல்‌ 
லிக்‌ கோபத்தோடு. அதைக்‌ க்ழ்த்து எதித்து விட்‌ 
டார்‌. 

இது கவண்‌ ம்‌ இந்த அக்கிரமம்‌ நடக்க 
லாமா? ? என்று முதிய அந்தணர்‌ முறையிடவே, அர 
கில்‌உள்ளவர்‌ ஆவரைச்‌ சமாதானம்‌ செய்து, “உலகத்‌ 
தில்‌ இல்லாத புதிய வழக்கைப்‌. பேசுக றீரே; நீர்‌ யார்‌? 
எங்கே. இருக்கீறீர்‌?”” என்று கேட்டார்கள்‌. 

_... “என்னையா கேட்கிறீர்கள்‌? நான்‌ இங்கேதான்‌ 
இருக்கிறேன்‌. அதோ பக்கத்தில்‌ இருக்கிறதே, 
அந்த வெண்ணெய்‌ நல்லூர்தான்‌ என்னுடைய ஊர்‌. 
அது கிடக்கட்டும்‌ ஐயா. இவ்வளவு பேருக்கு முன்பு 
பலாத்காரமாக என்‌ கையில்‌ "இருந்த ஓலையை : பப ச 


134 ... வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


இவன்‌ கிழித்தானே; இதிலிநந்தே உண்மை தெரிய 
வில்லையா 2 அடிமையோலை இருந்தால்‌ அடிமை 

செய்ய வேண்டியிருக்கும்‌ என்ற அச்சத்தால்தானே 
இவன்‌ அதைக்‌ கிழித்து வ டரரக கவ்‌ இப்ப 
டிப்‌ பேசினார்‌. 

“இவர்‌ வெகு நாள்‌ பேர்வழிபோல்‌ இருக்கிறது” 
என்று எண்ணி, “ஐ.பா, நீர்‌ வெண்ணெப்‌ நல்லூர்க்‌ 
காரர்‌ என்று சொல்கிறீ3ர$; அப்படியானால்‌ உம்‌ 
முடைய வழக்கை அந்த ஊர்ச்‌ சபையினர்‌ முன்பு 
பேசித்‌ தீர்த்துக்‌ ட ரர்‌ 4. குடு: என்றார்‌. 
கல்யாண ப்பிள்ளை 

“நல்லது, அப்படி வா ஒழித்த  வண்சய்‌ 
நல்லூர்ச்‌ சபைபில்‌ உள்ள அந்தணர்களிடம்‌ உண்‌ 
மையத்‌ தெரிவித்து நியாயம்‌ பெறலாம்‌. நல்ல 
வேளை! நீ கிழித்தது படியோலைதான்‌. மூல ஓலை என்‌ 
னிடம்‌ இருக்கிறது. அதையே அந்தப்‌ பெரியவர்‌ ' 
களிடம்‌ காட்டுகிறேன்‌”? என்றார்‌ அந்தணர்‌. 

கிழவர்‌ முன்‌ போக, அவரைப்‌ பின்‌ தொடர்ந்து 
கல்யாணப்‌ பிள்ளையாகிய இளைஞரும்‌ அவரைச்‌ 
சார்ந்த சுற்றத்தாரும்‌ சென்றார்கள்‌. திருவெண்ணெய்‌ 
நல்லூர்‌ அருகில்‌ இரக்கும்‌ ஊராதலின்‌ சிறிது நேரத்‌ 
தில்‌ அங்க போனார்கள்‌. அங்கே உள்ள அந்தணர்‌ 
களின்‌ சபைக்குச்‌ சென்று, “இவன்‌ எனக்கு அடிமை, 
இத நான்‌ சொல்லி ஓலையைக்‌ காட்டினேன்‌. 
இவன்‌ கிழித்துவிட்டான்‌. அவனை இழுத்துவந்‌ 
அறகட்றன்‌. ்‌” என்று அழிவர்‌. தம்‌ வழக்கை ட்‌ 
தார்‌. ட ௮ 

- அந்தச்‌ ப்னிததக்தும்‌ அந்தச்‌ செய்தி புதி 
தாக இருந்தது. “மறையவருக்கு மறையவர்‌ அடிமை 


வெண்ணெய்‌. நல்லூர்ப்‌. பித்தன்‌... 135 
பாதல்‌ உலகில்‌ எங்கும்‌ இல்லையே! நீர்‌ ஏதோ சொல்‌ 
கிறீரே 1: என்று கேட்டார்கள்‌. லை 

“நான்‌ சும்மாவா சொல்கிறேன்‌? இவனுடைய 
தகப்பனுக்குத்‌ தகப்பன்‌ கொடுத்த ஓலை இருக்கிற த. 
இவன்கிழித்‌ த ஓலையில்‌ அதைக்‌ கண்டிருக்கலாமே?” 

உடனே அவையினர்‌ நம்பியைப்‌ பார்த்து. 
இவர்‌ ஓலை காட்டினாரானால்‌ அதை நீர்‌ வலிந்து: 
பறித்துக்‌ கிழிக்கலாமா ? இவர்‌ தம்‌ வழக்கைச்‌ 
சொன்னார்‌. நீர்‌ என்ன சொல்கிறீர்‌??? என்று கேட்ட 
ணர்‌, ப ப 

சுந்தரர்‌ சொல்லலானார்‌? “பெரியோர்களே, 
நீங்கள்‌. நியாய சாஸ்திரங்களை நன்றாகக்‌ 
கற்றவர்கள்‌. நான்‌ ஆதி சைவன்‌ என்பது உங்‌ 
களுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. இவர்‌ என்னைத்‌ தமக்கு 
அடிமைபெபன்று சாதிக்கிறார்‌. இதை எங்காவது 
கண்டதுண்டா? இது மனத்துக்கே எட்டாத. மாயை 
பாக அல்லவா இருக்கிறது ? எனக்கு இது பற்றி 
ஒன்றும்‌ தெளிவு உண்டாகவில்லை.” ப 

உடனே அவையினர்‌ அந்த முதியவரை 
தநோக்கி, “ஐயா, நீர்‌ இவரை உம்முடைய அடிமை. 
யென்று சொல்கிறீர்‌, இதை நீர்‌ எம்‌ முன்பு நிரூபிக்க 
வேண்டும்‌. ஆட்சி, ஆவணம்‌, சாட்சி என்று மூன்று 
ஆதாரங்கள்‌ உண்டு. அநுபோக பாத்தியத்தைக்‌ 
கொண்டு இவரை உம்‌ அடிமையென்று சொல்கிறீரா? 
அல்லது ஆவண ஓலையின்‌ஆதாரம்‌ கொண்டு சொல்‌ 
கிறீரா ? அன்றி யாரேனும்‌ உமக்குச்‌ சாட்சி சொல்‌: 
வார்களா ? இந்த மூன்றுவகை ஆதாரங்களில்‌ நீர்‌... 
எதைக்‌ காட்டி உம்முடைய வழக்கைச்‌ சாதிக்கப்‌. 
மபாகிறீர்‌??? என்று கேட்டார்கள்‌. 


பீர்‌்‌ .. வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


ப *நான்தான்‌' சொன்னேனே! ஆவண ஓலை 
தான்‌ எனக்கு ஆதாரம்‌. நான்‌ முன்பு காட்டியது 
படிஓலை ; அதன்‌. மூல ஓலை என்னிடம்‌ இருக்கிறது.”* 

“அப்படியானால்‌ அதைக்‌ காட்டும்‌.” 

கிழவர்‌ . சுற்று. முற்றும்‌' பார்த்தார்‌ ; “அதையும்‌ 
இவன்‌ பறித்துக்‌ கிழித்து விட்டால்‌ என்ன செய்வது? 
அப்படி. நடக்காமல்‌ நீங்கள்‌ பாதுகாத்தால்‌ காட்டு. 
வேன்‌”? - என்றார்‌. 


“ஐயா, அப்படி "நடக்கவொட்டோம்‌. நீர்‌ பய: 
மின்றிக்‌" காட்டலாம்‌ ?? என்று அவையினர்‌ உறுதி: 
மொழி புகன்‌ றனர்‌. 


.... கிழவர்‌ சிறிது' வெளியே சென்று கையில்‌ ஓர்‌ 
ஓலையுடன்‌ வந்தார்‌. அந்த ஓலையை அங்கிருந்த. 
ஊர்க்கரணத்தான்‌ வாங்கிச்‌ சுருளைப்‌ பிரித்து வாசித்‌ 


தான்‌. அது பழைய ஓலையாக இருந்தமையால்‌. 
்‌மல்லப்‌ பிரித்து யாவரும்‌ கேட்க வாசிக்கலானான்‌. 


திருநாவலூர்‌ ஆதி சைவ குலத்தினனாகிய: 
ஆருரனேன்‌ எழுதிய ஆளோலை. திருவெண்‌ ய்‌ 
நல்லூர்ப்‌ பித்தனுக்கு யானும்‌ என்னுடைய பரம்பரை 
யின்ரும்‌ அடிமை செய்யக்‌ கடவோமாக. இந்த. 
ஓலையை மனப்பூர்வமாகவும்‌ சொன்ன்‌ பேச்சின்படி. 
யும்‌ எழுதினேன்‌. இதற்கு இது என்‌ கையெழுத்து?” 
என்று அந்த வாசகத்தை அவன்‌ வாசித்தான்‌... 
பிறகு அதற்கு மேலெழுத்திட்டவர்கள்‌ பெயர்களையும்‌ 
வாசித்தான்‌. அவற்றை உள்ளபடியே உணர்ந்த. 
சபையினர்‌, 'நாவலாரூரைப்‌ பார்த்து, “ஐயா, இது 
உம்முடைய பாட்டனாருடைய. எழுத்துத்தானா..என்‌'. 


வெண்ணெய்‌ நல்லூர்ப்‌ பித்தன்‌ (ர்‌ 


ன்‌ ௦ ச்‌ ப பார்த்துச்‌ சொல்லும்‌”? என்றார்‌” 
கள்‌. ப 

அப்பேர்து வழக்குக்‌ கொண்டுவந்த அந்தணர்‌,. 
-இன்னும்‌ ஓலையை இவனிடம்‌ ஏன்‌ காட்டுகிறீர்கள்‌? 
இவனுடைய பாட்டன்‌ எழுதிக்கொடுத்த வேறு ஓலை. 
ஏதேனும்‌ இருந்தால்‌ அதை வைத்து ஒப்பு நோக்கிப்‌: 
பாருங்கள்‌?” என்றார்‌. - 

- உட்னே ஆவணக்‌ களரியிலிருந்து ஆரூரர்‌ பாட்‌. 
டனார்‌ எழுதிய வேறு ஓலை ஒன்றை எடுத்துவரச்‌” 
செய்தார்கள்‌. அதையும்‌ இதையும்‌ ஒப்பு மாக்கும்‌ 
கள்‌. இரண்டும்‌ ஒரே எழுத்தாக இருந்தன “இணி 
என்ன சொல்லக்‌ கிடக்கிறது? இந்த அடிமையோலை: 
உண்மையானதுதான்‌!” என்று அவையினர்‌ தெளிற்‌: ப 
தார்கள்‌. 

ஆரூரரைப்‌ பார்த்து, *“இது புதுமையான வழக்‌- 
குத்தான்‌. ஆனால்‌ இந்தப்‌ பெரியவரிடம்‌ நீர்‌ தோல்‌: 
வியுற்றீர்‌. இவருக்கு நீர்‌ அடிமையாகி ஏவல்‌ செய்‌: 
வதுதான்‌ முறை” என்று அவையினர்‌ தீர்ப்புக்‌ கூறி 
னார்கள்‌. “நியாயம்‌ அப்படியானால்‌ உடம்பட மாட்‌ 
டேன்‌ என்று என்னாற்‌ சொல்ல இயலு '!மா?”? என்று. 
கூறித்‌ தலை குனிந்தபடி நின்றார்‌ நம்பியாரூரர்‌. 
அப்போது அவையில்‌ உள்ள அந்தணர்கள்‌” 
முன்‌ நின்று' கிழவரைப்‌ பார்த்து, “ஐயா, நீர்‌ காட்டிய 
ஓலையில்‌ நீர்‌ எங்கள்‌ ஊர்‌ என்றிருக்கிறதே! இங்கே: 
உம்‌ வீடு எங்கே இருக்கிறது? அங்கே நீர்‌ வாழ்‌ 
கிறீரா??? என்று.கேட்டார்கள்‌.. 
_ வழக்கு-வென்ற மறையவர்‌, “என்னை உங்களில்‌: 
ஒருவருக்கும்‌.இதரியாதா? , அப்படியானால்‌, . வாருங் 


138 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


.கள்‌??'என்று சொல்லி வெற்றிக்‌ களிப்போடு புறப்பட்‌ 
டார்‌. அவரைத்‌ தொடர்ந்து நம்பியும்‌ மறையவர்‌ 
களும்‌ சென்றார்கள்‌. கிழவர்‌ திருக்கோயிற்‌ பக்கம்‌ 
'சென்றார்‌. கோயிலுக்குள்ளே புகுந்தார்‌. அப்புறம்‌ 
அவரைக்‌ காண வில்லை. வந்தவர்கள்‌ யாவரும்‌ 
திகைத்து நின்று விட்டார்கள்‌, நம்பியாசூரர்‌. “எம்‌ 
3ரிரான்‌ கோயிலுக்குள்‌ இவர்‌ புகுந்தாரே: ஏன்‌ ?? என்று 
எண்ணிப்‌ பேரார்வத்தோடு கோயிலுக்குள்‌ தனியே 
சென்று, “சுவாமி!” என்று அழைத்தார்‌. அடுத்த 
குணம்‌ அவர்முன்‌ வானவெளியில்‌ சிவபெருமான்‌ 
"இடப வாகனத்தின்மேல்‌ எழுந்தருளிக்‌ காட்சி 
கொடுத்தான்‌. 

“ஆரூரா, நீ ஆலால சுந்தரன்‌ என்ற தொண்‌ 
உன்‌. திருக்கைலாயத்தில்‌ நமக்குத்‌ தொண்டு புரிந்து 
கொண்டிருந்தவன்‌. உலகில்‌ பிறக்க வேண்டுமென்று 
நாம்‌ கட்டளையிட்டபோது உன்‌ வேண்டுகோளுக்கு 
,_ இணங்கி, உன்னைத்‌ தடுத்து ஆட்கொள்வதாகச்‌ 
சொன்னோம்‌. அதன்படியே மறையவர்களுக்கு முன்‌ 
தடுத்து ஆட்கொண்டோம்‌?? என்று இறைவன்‌ திரு 
பாய்‌ மலர்ந்தருளினான்‌. 

சுந்தரர்‌ இன்பப்‌ புயலிடையே சிக்கித்‌ தடுமாறி 
னர்‌. அவர்‌ உடம்பு புளகம்‌ போர்த்தது. கண்‌ 
அருவி சோர்ந்தது. . கதறினார்‌. “எம்பெருமானே! 
“தேவரீர்‌ வலிய ஆட்கொண்ட செயலோ இது?:? 
என்று பக்தி பரவசமாக நின்று துதித்தார்‌. 


6 அப்பா; நீ வல்வழக்குப்‌ பேசினமையால்‌ வன்‌ 
அருண்டன்‌ என்ற பெயர்‌ உனக்கு ஆகுக. நமக்கு 


டன சேய்யும்‌. குலத்தில்‌ உதித்தாய்‌. நமக்குச்‌ 


வெண்ணெய்‌ ஈள்ஜார்ப்‌ பித்தன்‌ 179. 


சிறப்பின்‌ மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும்‌. ஆதலால்‌ 
"நீ இவ்வுலகில்‌ உள்ள மட்டும்‌ தமிழ்‌ பாடுவாயாக!” 
என்று இறைவன்‌ அருளினான்‌. 
“மவேேதியராக எழுந்தருளி வழக்கினால்‌ வெல்ல 
.. வந்த பாக்கியத்தை அறியாத ஏழையாகிய எனக்கு: 
உணர்வு தந்து உய்யக்கொண்ட கோதிலா அமுதே! 
உன்னுடைய கல்யாண குணங்கள்‌ அளப்பரிய 
கடல்‌ போன்றவை. அவற்றில்‌ இந்த எளியேன்‌ எதை 
.அறிந்திருக்கிறேன்‌ 2 நான்‌ உன்னை எப்படி அறிந்து 
என்ன பாட முடியும்‌ ??? என்று உருகினார்‌ சுந்தரர்‌. 
“அப்பா, நீ என்னைப்‌ பித்தன்‌ என்று சொன்னா 
யல்லவா ? அப்படியே என்னை வைத்துப்‌ பாடு” 
என்று இறைவன்‌ கூறினான்‌. 
இறைவன்‌ அருள்‌ முன்னின்று இயக்கும்போது 
பாட்டு வெள்ளம்போல்‌ வராதா ? இறைவனுடைய 
காட்சியி£2ல இன்பம்‌ பெற்று மெழுகாகக்‌ குழைந்து. 
நின்ற சுந்தரர்‌ உள்ளம்‌ பாழுத்த பழம்‌ போலாகி 
விட்டது. கனிந்து சாறு ஊறும்‌ கணியாசிவிட்ட 
அதிலிருந்து அந்தத்‌ தேறல்‌ கவியாக வழிந்தது. 
பாடத்‌ தொடங்கீவிட்டார்‌ : 
பித்தா. பிற சூடீ, பெரு 
மான ௮௩ எளாளா, 
எத்தால்மற வாதேகினைக்‌ . 
கின்றேன்மனத்து உள்ளை 
கவத்தாய்‌ பெண்ணைத்‌ தென்பால்‌ வெண்ணெய்‌ _- 
ஈல்லூர்‌ அருட்‌ டுறையுள்‌ 
அத்தா: உனக்கு ஆளாய்‌இனி 
க அல்லேன்‌ என லாமே ?. - 


140. வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


ப [பித்தா, பிறையைச்‌ சூடினவனே, அருள்‌. நிரம்‌. 
பியவனே, எதனாலும்‌ மறவாமல்‌ நினைக்கின்ற வனாகிய: 
என்‌ உள்ளத்தில்‌ உன்னை வைத்தவனே, பெண்ணை 
யாற்றின்‌ தென்‌ கரையில்‌ உள்ள திருவெண்ணெய்‌: 
நல்லூர்‌ என்னும்‌ தலத்தில்‌ அருட்டுறையென்னும்‌ 
ஆலயத்தில்‌ எழுந்‌ தருளியிருக்கும்‌ அப்பனே, உனக்கு. 
ஆளாகீவிட்டு, இப்‌ஃபாது நான்‌ வ வடடல. 
என்று சொல்ல முடியமா ?] 


. .இறைவனுடையசந்நிதியில்‌ நின்ற சுந்தரமூர்த்தி: 
நாயனார்‌ தாயை இழந்த கன்று மீட்டும்‌ தாயை. 
அடைந்தால்‌ எந்த நிலயில்‌ இருக்குமோ அத்தகைய. 
உணர்ச்சி நிலையில்‌ இருந்தார்‌. 

இறைவன்‌ ஆருயிர்களுக்கெல்லாம்‌ தாய்‌.போன்‌ 
றவன்‌. குழந்தைகள்‌ தாபை மறந்து விடுகின்றன. 
ஆனால்‌ தாயோ குழந்தைகளை மறப்பதில்லை. 
தமக்குத்‌ தாய்‌ ஒருத்தி இரக்கிறாள்‌ என்‌ தைக்கூடக்‌. 
குழந்தைகள்‌ உணராமல்‌ இருக்கிறார்கள்‌. 

தாய்‌ குழந்தையை என்றும்‌ மறப்ப?த இல்லை.. 
அந்தக்‌ குழந்தையுடன்‌ என்றைக்குக்‌ கூடப்‌ -பாகின்‌. 
றோம்‌ என்று பித்துப்‌ பிடித்து அலைகிறாள்‌. அவளுக்கு. 
இருக்கிற உணர்ச்சியைக்‌. குழந்தை உணர்வதில்லை, 
அவளைச்‌ சென்று சாரவேண்டும்‌ என்ற நினைவே 
அதற்கு இருப்பதில்லை. . “பெற்ற மனம்‌ பித்து. 
பிள்ளை மனம்‌ கல்லு”' என்று ஒரு. பழமொழி உண்டு. 
எத்தனைதான்‌ தாய்‌ அருகிலே வந்தாலும்‌ அவா 
ஞூடைய அருமைப்பாட்டை அறியாத பிள்ளை 
அவளைப்‌ புறக்கணித்து உதறிவிடுகிறான்‌. ஆயினும்‌ : 
அவள்‌ மீட்டும்‌ மீட்டும்‌ அவனை எந்த வழியிலாவது. 


வெண்ணெய்‌ கல்லூர்ப்‌ பித்தன்‌ 141 


தன்னோடு சேர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்ந 
ஆசையோடு முயற்சி செய்து . கொண்டே இருக்‌ 
கிறாள்‌. 
... அவ்வாறே இறைவன்‌ ஆருூயிர்களையெல்லாம்‌ 
காப்பாற்ற வேண்டும்‌ என்று எண்ணுகிறான்‌ $ தன்‌ 
கருணைக்‌ கரத்தினாலே அணைக்க வேண்டுமென்று 
முயல்கிறான்‌. நாம்‌ செய்கிற பக்திக்கு அதிக ஆற்றல்‌ 
இருக்கிறதென்று நினைக்கிறோம்‌. அது வெறும்‌ வியா 
மாத்திரம்‌, “எப்படியாவது இவன்‌ நம்மை அண்ட 
(வேண்டும்‌. இவன்‌ நம்‌ பக்கம்‌ திரும்புகிறானா?? என்று 
ஆண்டவன்‌ பார்த்துக்‌ கொண்டே இருக்கிறான்‌. 
அவனை நோக்கி நாம்‌ ஓர்‌ அடி எடுத்து வைத்தால்‌, 
அவன்‌ நூறு,ஆயிரம்‌ அடிஎடுத்து வைத்து வேகமாக 
வருகிறான்‌. “அப்பா வந்தாயா?” என்று மிக்கஆர்வத்‌ 
( தாடுநம்மை அணைந்துகொள்ள வருகிறான்‌. நம்மை 
ஆட்கொள்ள வேண்டும்‌ என்று எம்பெருமானுக்கு 
உள்ள கரணையின்‌ வேகம்‌ மிகுதியானது. அவன்‌ 
டுக்கும்‌ திரு அவதாரங்களுக்கும்‌, அவன்‌ செய்யும்‌ 
_திருவிளையாடல்களுக்கும்‌, கொள்ளும்‌ கோலங்களுக் 
கும்‌ இந்தக்‌ கருணையே காரணம்‌. அது ஒரு பித்து 
அல்லவா ? குணம்‌ குறி ஒன்றும்‌ இல்லாத பரப்பிரம்‌ 
ம்மாகிய கடவுள்‌ எல்லா விதமான காரியங்களையும்‌, 
பராக்கிரமங்களையும்‌, அவதூறுகளையும்‌, புகழ்களையும்‌ 
ஏற்றுக்‌ கொள்வதற்குக்‌ காரணம்‌, ஆருயிர்களை மீட்‌ 
ஈடும்‌ தனக்கு அடிமையாக்கிக்கொள்ள சனை 
என்ற. அருள்‌ நினைவுதான்‌. அந்தக்‌ கறுவாகரல்‌ 
அவன்‌ பித்தாகித்‌ திரிகிறான்‌, 

"சுந்தரமூர்த்தி நாயனார்‌, முன்பு ஆண்டவ 
ணுடைய திருவருளை நிரம்பப்‌ பெற்ற ஆலால சுந்தரர்‌. 


342 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


ஆயினும்‌ இவ்வுலகில்‌ பிறந்த பின்‌ சில காலம்‌ அவனை : 
மறந்திருந்தார்‌. உலக வாழ்விலே இன்பம்‌ பெற. 
வேண்டும்‌ என்று கருதித்‌ தாய்‌ தந்தையர்‌ திருமணத்‌ 
துக்கு ஏற்பாடு செய்தார்கள்‌. அந்தத்‌ திருமணம்‌ 
. ஆகியிருந்தால்‌ நாவலாரூரர்‌ ஆண்டவனுடைய 
அடிமையாக : இராமல்‌ உலகத்தின்‌ அடிமை. 
பபாகியிருப்பார்‌. அதை மாற்றுவதற்காகப்‌ பித்‌ 
"தேறி நின்றான்‌ எம்பெருமான்‌; நாவல்‌ ஆரூரரை 
ஆண்டு இவர்‌ மூலமாக உலகத்துக்கு சரக்‌ 
காட்ட வேண்டும்‌ என்று கருதினான்‌. 


இவற்றையெல்லாம்‌ நினைத்தால்‌, சுந்தரர்‌ தம்‌: 
சொல்‌ அர்ச்சனையை, “பித்தா???” என்று தொடங்கி 
யது எவ்வளவு பொருத்தமாகத்‌ தோன்றுகிறது! 


2 

திருவெண்ணெய்நல்லூர்ப்‌ பித்தனைத்‌ தரிசித்து 
வரலாம்‌ என்று புறப்பட்டேன்‌. வெளியிலே ராஜ 
கோபுரம்‌ தனியே இங்கே இல்லை. இடை நிலைக்‌ 
'கோபுரந்தான்‌ இருக்கிறது. கோயிலுக்குள்‌ நுழை 
வதற்கு முன்‌ வாயிலுக்கு எதிரே சுவாமி சந்நிதியை, 
- நோக்கி உள்ள ஒரு சிறு கோயிலைக்‌ கண்டேன்‌. 
- பெருமாள்‌ கோயிலில்‌ பெரிய திருவடிக்கு. அப்படிக்‌ 
கோயில்‌ அமைமந்திருக்கும்‌. “இது என்ன 
சந்நிதி??? என்று கேட்டேன்‌. “இதுதான்‌ சுந்தர 
மூர்த்தி நாயனார்‌ சந்நிதி” என்று கோயில்‌ குருக்கள்‌ 
- சொன்னார்‌. “கோயிலுக்குள்‌ அல்லவா சுந்தரர்‌ 
சந்நிதி இருக்க வேண்டும்‌? இங்கே இருக்க ஏதாவது 
காரணம்‌ உண்டா ?”” என்று விசாரித்தேன்‌. 


வெண்ணெய்‌ ஈகல்லூர்ப்‌ பித்தன்‌ 142 


“சுந்தரர்‌ ஆவணம்‌ காட்டிய கிழவரைத்‌. 
தொடர்ந்து வந்தபோது இங்கே நின்றபடியே இறைவ 
னுடைய காட்சியைக்‌ கண்டார்‌. அதோ பாருங்கள்‌. 
கோயிலில்‌ அலங்கார மண்டபத்துக்கு மேலே ஒரு: 
சிறிய கோயில்‌ மாதிரி மேல்தளத்தில்‌ இருக்கிறதே, 
அதுதான்‌ தடுத்தாட்‌ கொண்டார்‌ உள்ள இடம்‌.. 
இங்கிருந்து சுந்தரர்‌ அங்கே தோன்றிய இறைவனைத்‌. 
தரிசித்தார்‌?” என்று கூறினார்கள்‌. 

தடுத்தாட்கொண்டார்‌ அந்தக்‌ கோயிலுக்குள்‌ 
சுதையுருவில்‌ இடபாரூடராய்‌ எழுந்தருளியிருக்கிீறார்‌. 
அங்கே ஏறப்‌ போக வழியில்லை. அம்மூர்த்திக்கும்‌: 
பூசை முதலியன இல்லை. “இறைவன்‌ அங்கே. 
தோன்றி உடனே மறைந்தருளினான்‌. அதை நினைக்‌. 
கும்‌ சின்னந்தான்‌ அது” என்று வீளக்கினார்கள்‌, 
உடன்‌ இருந்த அன்பர்கள்‌. 

சுந்தரர்‌ கோயில்‌ தெருவின்‌ கோடியிலே இருந்த. 
தாம்‌. இடையில்‌ ஒரு காலத்தில்‌ அயல்‌ மதத்தினர்‌ 
இந்தப்‌ பக்கங்களில்‌ வந்து தம்‌ அரசுரிமையை. 
.நாட்டியபோது கலாபம்‌ நிகழ்ந்ததாம்‌. அப்போது: 
சுந்தரர்‌ கோயிலை இடித்து விட்டார்களாம்‌. அதனால்‌ 
. இங்கே கோயில்‌ வாசலுக்கு எதிரில்‌ புதிதாக இந்தச்‌ 
சந்நிதியைக்‌ கட்டியிருக்கிறார்களென்று தெரிய வந்‌. 
தது. ஓர்ம்‌ (டாவு என்ற ஆசிரியர்‌ எழுதியுள்ள 
வரலாற்றில்‌ இந்தப்‌ பக்கங்களில்‌ பல. இடங்களில்‌ 
"போர்‌ நிகழ்ந்ததாகக்‌ குறித்திருக்கிறார்‌. 1760-ஆம்‌ 
ஆண்டு ஆங்கிலேயர்கள்‌ திருவெண்ணெய்‌ நல்‌- 
லூரை முற்றுகையிட்டுக்‌ கைப்பற்றினார்களாம்‌. 

சுந்தரர்‌ சந்நிதிக்குச்‌ சென்று, “சுவாமி, நீங்கள்‌ - 
அருள்‌ பெற்ற அருள்துறைக்கு வந்திருக்கிறேன்‌... 


1344 வாருங்கள்‌ .பார்க்கலாம்‌ ... 


உமக்குக்‌ கிடைத்த அருளில்‌ எள்ளளவாவது .எனக்‌ 
குக்‌ கிடைக்கும்படி .கிருபை . செய்ய வேண்டும்‌'! 
என்று பிரார்த்திக்கொண்டு அவரை அணுகினேன்‌. 
உற்றுப்‌ பார்த்தேன்‌. என்ன ஆச்சாயம்‌! அங்கே 
சுந்தரமூர்த்தி இல்லை. திருஞானசம்பந்தர்‌ கையில்‌ 
தாளத்துடன்‌ நின்றார்‌. நன்றாகக்‌ கவனித்தேன்‌; 
நிச்சயமாக ஆளுடைய பிள்ளையாரே! குழந்தைக்‌ 
கோலத்தில்‌ ஆடை புனையாத அரையுடன்‌ நின்று 
கொண்டிருக்கிறார்‌ ! 

“இவர்‌ ஞானசம்பத்தராயிற்றே! இவர்‌ இங்கே 
எப்படி வந்தார்‌?” என்று கேட்டேன்‌. 

“தலாப காலத்தில்‌ இப்படி . மாறிவிட்டது: 
என்று விடை வந்தது. இன்னும்‌ அவரைச்‌ சுந்தர 
மூர்த்தியென்றே நினைத்துப்‌ பூசித்து வருகிறார்கள்‌! . 

ஊரின்‌ பெயர்‌ திருவெண்ணெய்‌ நல்லூர்‌, அம்‌ 
விகை வெண்ணெயாலே கோட்டை கட்டி அத 
னுள்ளே பஞ்சாக்கினி மத்தியிலிருந்து தவம்‌ செய்‌ 
"தாளாம்‌. அதனால்‌ அப்பெயர்‌ வந்ததாம்‌. கோயி 
-லுக்கு அருட்டுறை என்று தனிப்‌ பெயர்‌ இருக்கிறது. 
கிருபாபுரி என்று வட மொழியில்‌ வழங்குகிறார்கள்‌. 
இறைவனுக்கு அருளாளன்‌ என்று பழம்‌ பெயர்‌. 
கிருபாபுரீசுவரர்‌ என்றும்‌ வேணுபுரீசர்‌ என்றும்‌. வேறு 
"பெயர்கள்‌ உண்டு. இந்தத்‌ தலத்தின்‌ விருட்சம்‌ மூங்‌ 
கில்‌; அதனால்‌ இது வேணுபுரி ஆயிற்று. சுந்தரர்‌ 
காலத்துக்குப்‌ பின்‌ தடுத்தாட்‌ கொண்டார்‌, ஆட்‌ 
கொண்ட தேவர்‌, பித்தனென்று பாடச்‌ அ 
என்ற திருநாமங்கள்‌ உண்டாயின. 

"கோயில்‌ கிழக்கு நோக்கிய. சந்நிதி உடையது. 
உள்ளே புகுந்தவுடன்‌.வடக்கு மூலையில்‌, நூற்றுக்கால்‌ 







ர௬ுவெண்ணெய்கல்லார்‌ - 
தடுத்தாட்காண்டவர்‌ சந்நி 
பக்கம்‌ 143 







ருநாவலூர்‌ - சுந்தரர்‌, 
பரவை நாச்சியார்‌ 
சங்கிலி நாச்சியார்‌ 










க்கள்‌ % 
பச்ச (41 
பா அளத்வபுகியக்‌ மழ க்மளம்கட்‌ 
பளக்க ௨, மட 
:ஆகசகு டய வ யவ்சி 


அகவை 
2217 ட 2. திஅ டு ரவகிவ்டு 
டம த 
ம (19 எழ ட்கி டவ்ஷுமடு (0) 


மேல்‌ : திருவஞ்சைக்களம்‌, ஆலயத்‌ திருவாசல்‌ பக்கம்‌ 207 


கீழ்‌ : திருவஞ்சைக்களம்‌ - விளக்குச்சுவர்கள்‌ பக்கம்‌ 213 





வெண்ணெய்‌ நல்லூர்ப்‌ பித்தன்‌ 145 


மண்டபம்‌ இருக்கிறது. அதற்கு வழக்கு வென்ற திரு. 
வம்பலம்‌ என்று பெயர்‌, இறைவன்‌ வழக்கிட்டு 
வென்ற சபையின்‌ நினைவாக இதைக்‌ குலோத்துங்க 
சோழன்‌ காலத்தில்‌ கட்டினார்கள்‌ என்று டட 
னால்‌ அறிகிறோம்‌. 
... உள்‌ பிராகாரத்தில்‌ தென்புறத்தில்‌ சுந்தரருடைய 
உற்சவ மூர்த்தியின்‌ சந்நிதி இருக்கிறது. பிற்காலத்‌ 
தில்‌ அமைத்த திருவுருவமானாலும்‌ அழகாக இருக்‌ 
கிறது. சுந்தரர்‌ தம்‌ திருக்கையில்‌ ஆவண ஓலையுடன்‌ 
நிற்கிறார்‌. 

பிராகாரத்தில்‌ தெற்கே பொல்லாப்பிள்ளையார்‌ 
எழுந்தரூளியிருக்கிறார்‌. இம்மூர்த்தி முழு உருவமாக. 
இல்லை. புடைப்புத்‌ திருவுருவத்தில்‌ (8 ஈரஏ]112ி) 
காட்சி அளிக்கிறார்‌. பொல்லாப்‌ பிள்ளையார்‌. என்ப 
தற்கு உளியினால்‌ செதுக்காத சுயம்பு மூர்த்தியாகிய 
பிள்ளையார்‌ என்று பொருள்‌, இவர்‌ வலம்புரி விநாய 
கர்‌; அதாவது இவருடைய துதிக்கை வலப்பக்கத்தே. 
சுருண்டுள்ளது. 

இந்த மூர்த்தி மிக்க அருட்பெருக்கு உடையவர்‌. 
பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ உதித்தவரும்‌ சைவ சித்‌. 
தாந்தப்‌ பெருஞ்செல்வமாகிய சிவஞான போதத்தை 
அருளியவருமாகிய ஸ்ரீமெய்கண்ட தேவ நாயனார்‌ 
இத்தலத்தில்‌ பல காலம்‌ வாழ்ந்தார்‌. அவர்‌ பொல்‌. 
லாப்‌ பிள்ளையாரை வழிபட்டு அருள்‌ பெற்றவர்‌. 
அவருடைய திருக்கோயில்‌ இந்த ஊரில்‌ இருக்கிறது. 
திருக்கைலாய பரம்பரைத்‌ திருவாவடுதுறை யாதீனத்‌. 
துக்கு உரியதாகிய அத்‌ திருக்கோயிலில்‌ மெய்கண்ட 
தேவருக்குப்‌ பூசை முதலியன ம்பு நடைபெற்று 
வருகின்‌ றன. 


வா. பா,- 10, 


146 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


பொல்லாப்‌ பிள்ளையாருடைய பேரருளாற்றலை 
விளக்க இக்காலத்தில்‌ ஒரு நிகழ்ச்சி நடந்தது, 
இவ்வூருக்கு அருகில்‌ சிறு மதுரை என்ற ஊரில்‌ இப்‌ 
போது சற்றேறக்‌ குறைய 65 வயசுடைய மாசிலா: 
மணி உடையார்‌ என்பவர்‌ இருக்கிறார்‌. அவர்‌ எட்டு 
வயசு வரையில்‌ ஊமையாக இருந்தாராம்‌. திரு 
வெண்ணெய்‌ நல்லூருக்கு வந்து பொல்லாப்‌ பிள்ளை 
யாரைத்‌ தினந்தோறும்‌ காலையில்‌ வழிபட்டு வந்தார்‌, 
எட்டாவது வயசில்‌, பேசும்‌ ஆற்றல்‌ அவருக்கு 
உண்டாயிற்று. அவர்‌ இன்னும்‌ காது கேளாதவராக 
இருப்பினும்‌ பேசுகிறார்‌. பொல்லாப்‌ பிள்ளையாரின்‌ 
திருவருளால்தான்‌ அவருக்குப்‌ பேசும்‌ ஆற்றல்‌ வந்த 
தென்பதை அவ்வூரினரும்‌ பிறரும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தென்‌ ஆர்க்காடு ஜில்லா போர்டு துணைத்‌ தலைவர்‌ 
திரு அண்ணாமலை உடையாருடைய சிற்றப்பா அந்தப்‌ 
பெரியவர்‌. திரு அண்ணாமலை உடையாரே எனக்கு 
இச்செய்தியைச்‌ சொன்னார்‌... 

வெளிப்‌ பிராகாரத்தில்‌ சுவாமி கோயிலுக்கு 
வடக்கே அம்பிகைக்குத்‌ தனிக்‌ கோயில்‌ இருக்கிறது. 
மங்களாம்பிகை என்றும்‌ ' வேற்கண்ணியம்மை 
என்றும்‌ திரு நாமங்கள்‌ வழங்குகின்‌ றன. 

கோயிலில்‌ பல கல்வெட்டுகள்‌ இருக்கின்றன. 
“ராஜராஜ வளநாட்டுத்‌ திருமுனைப்பாடி திரு 
வெண்ணெய்‌ நல்லூர்‌ நாட்டு ப்ரம்மதேயம்‌ திரு 
வெண்ணெய்‌ நல்லூர்‌ உடையார்‌ ஆட்கொண்ட 
€தவர்க்கு......” என்று வரும்‌ ஒரு சாசனத்தின்‌ 
ஆரம்பத்தைப்‌ படித்துப்‌ பார்த்தேன்‌. திருமுனைப்‌ 
பாடி நாடு என்பது நடுநாட்டின்‌ பெரும்‌ பகுதி. 


வெண்ணெய்‌ நல்லூர்ப்‌ பித்தன்‌ 147 


கோயிலுக்கு வெளியே தெற்கே ஒரு தீர்த்தம்‌ 
இருக்கிறது. அதற்கு அப்பால்‌ வைகுண்டநாதப்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ இருக்கிறது. தீர்த்தம்‌ இரண்டு 
கோயிலுக்கும்‌ பொதுவானது. ஆனால்‌ ஓவ்வொரு 
கோயிலாரும்‌ ஒவ்வொரு பெயர்‌ வைத்து வழங்கு 
கின்றனர்‌ சைவர்கள்‌ வீதிஹோத்ர மஹரிஷிக்காக 
இறைவன்‌ தண்டத்தை ஊன்றி இந்தத்‌ தீர்த்தத்தை 
உண்டாக்கினானென்று கதை சொல்லி, இதற்குத்‌ 
தண்ட தீர்த்தம்‌ என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள்‌. 
வைஷ்ணவர்களோ சக்கர தீர்த்தம்‌ என்று சொல்‌ 
கிறார்கள்‌. எப்படியோ இருவரும்‌ தீர்த்தத்தைப்‌ பயன்‌ 
- படுத்திக்‌ கொள்கிறார்‌ கள்‌. ன 
- ஊரின்‌ பெயரிலேகூட இரண்டு வழக்கு உண்டு. 
சைவர்கள்‌ திருவெண்ணெய்‌ நல்லூர்‌ என்று சொல்‌ 
வதைச்‌ சாசனமும்‌ இலக்கியமும்‌ மற்ற வழக்குகளும்‌ 
காட்டுகின்றன. வைஷ்ணவர்கள்‌ நாமும்‌ இதற்கு 
ஒரு பேர்‌ வைப்போமே என்று. எண்ணினார்கள்‌. 
வீட்டில்‌ உள்ள குழந்தைக்கு அப்பா ஒரு பேரும்‌, 
அம்மா ஒரு பேரும்‌ வைத்து அழைப்பதில்லையா ? 
அப்படித்தான்‌ இதுவும்‌. வைஷ்ணவர்கள்‌ கொடுத்த 
பெயர்‌ திருவோண நல்லூர்‌. திருவெண்ணெய்‌ 
- நல்லூர்‌ என்ற பெயரின்‌ ஒலிக்கும்‌ இந்தப்‌ பெயரின்‌ 
ஒலிக்கும்‌ உள்ள வேறுபாடு மிகக்குறைவு. 1 5 
பெயர்‌ வந்ததற்கு ஒரு கதை வேண்டாமா? 
வைகுண்ட நாதருடைய அன்பர்கள்‌ ஒரு கதையைச்‌ 
சொல்கிறார்கள்‌. சாண்டில்ய மஹரிஷி ஒவ்வொரு 
நட்சத்திரத்திலும்‌ ஒவ்வொரு க்ஷேத்திரமாகப்‌ போய்‌ 
யாகம்‌ செய்து வந்தாராம்‌. அவர்‌ திருமாலுக்கு 
அன்பர்‌. இங்கே ஒரு திருவோண நட்சத்திரத்தில்‌ 


143 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


வந்து யாகம்‌ புரிந்து திருமால்‌ அருள்‌ பெற்றாராம்‌, 
அதனால்‌ திருவோண நல்லூர்‌ என்ற பெயர்‌ வந்த. 
தாம்‌. ஸ்ரீ வைகுண்டநாதப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
சந்நிதிமில்‌ பெரிய திருவடியாகிய கருடன்‌ நிற்க 
வேண்டிய இடத்தில்‌ சாண்டில்ய மகரிஷியே நிற்‌ 
கிறார்‌. சிவபெருமான்‌ திருக்கோயிலுக்கு முன்‌ சுந்தரர்‌ 
நிற்கிறபோது இங்கே ஒரு பக்தர்‌ நிற்க வேண்டாமா? 
சுந்தரமூர்த்தி நாயனார்‌, “பெண்ணைத்‌ தென்பால்‌ 
வெண்ணெய்‌ நல்லூர்‌ அருட்டுறையுள்‌, அத்தா? 
என்று பாடியிருக்கிறார்‌. இத்தலம்‌ பெண்ணையாற்றின்‌ 
தென்‌ கரையிலே இருக்கிறதென்று அந்தப்‌ பாட்டுச்‌ 
சொல்கிறது. இப்போது பெண்ணையாற்றுக்கும்‌ இந்த 
ஊருக்கும்‌ மூன்று மைல்‌ தூரம்‌ இருக்கிறது. ஊருக்கு 
வடக்கே கால்‌ மைல்‌ தூரத்தில்‌ மலட்டாறு என்ற 
ஆறு இருக்கிறது. அதுதான்‌ பழைய பெண்ணை. புதிய 
பெண்ணை தன்வழி மாறி இன்னும்‌ வடக்கே மூன்று 
மைல்‌ தூரத்தில்‌ விலகி ஓடுகிறது. மலட்டாறு என்ற 
பேர்‌ மலாட்டாறு என்று இருக்க வேண்டும்‌. மலாடு 
என்பது இப்பகுதியுள்ள நாட்டுக்குப்‌ பழம்பேர்‌; மலை 
யமான்‌ நாடு என்பது அவ்வாறு மருவி வழங்கியது. 
மலாடுஎன்ற நாட்டில்‌ ஓடுவதால்‌ மலாட்டாறு என்று 
பெயர்‌ பெற்று, இப்போது மலட்டாறு ஆகிவிட்டது! 
தண்ணீர்‌ இல்லாத ஆற்றுக்கு அப்படிப்‌ பேர்‌ சொல்‌. 
வதும்‌ பொருத்தந்தாமீன ? ப 
திருநாவலூர்ப்‌ புராணம்‌ இயற்றிய இராசப்ப 
நாவலர்‌ இந்தத்‌ தலத்துக்கு ஒரு கலம்பகம்‌ இயற்றி 
யிருக்கிறார்‌. 
_... முன்பு புத்தூராக இருந்தது சுந்தரர்‌ மணம்‌ 
செய்ய வந்தமையால்‌ மணம்‌ வந்த புத்தூர்‌ ஆகி, 


வெண்ணெய்‌ நல்லூர்ப்‌ பித்தன்‌ 149 


பிறகு மணம்‌ தவிர்ந்தமையால்‌ மணம்‌ தவிர்ந்த 
புத்தூர்‌ என்று இப்போது வழங்குகிறது. தடுத்தாட்‌ 
கொண்ட. ஊர்‌ என்று ஊர்‌ இதனருகே இருக்கிறது. 
பங்குனி மாதம்‌ திருவெண்ணெய்‌ நல்லூரில்‌ பிரம்‌ 
மோற்சவம்‌ நடைபெறுகிறது. 
திருவெண்ணெய்‌ நல்லூர்‌ ரோடு என்ற இடத்‌ 
தில்‌ இறங்கி இத்‌ தலத்துக்குச்‌ செல்ல வேண்டும்‌. 
விழுப்புரத்திலிருந்து பஸ்ஸில்‌ ஏறியும்‌ செல்லலாம்‌. 
திருவெண்ணெய்‌ நல்லூரில்‌ எழுந்தருளியிருக்‌ 
கும்‌ பெருமான்‌ சட்டம்‌ : வல்ல நாயகன்‌ ; சுந்தரரை 
விடேன்‌; தொடேன்‌ என்று தொடர்ந்து வழக்கிட்டு 
ஆட்கொண்டான்‌. உருகும்‌ வெண்ணெயை உருகா 
மல்‌ வைத்துக்‌ கோட்டையாகக்கட்டினாள்‌ அம்பிகை: 
உருகாத மனத்தை உருகச்‌ செய்து இடமாகக்‌ 
கொண்டான்‌ அப்பன்‌. 
அன்று வந்தெனை அகலிடத்‌ தவர்முன்‌ 
ஆள தாக௭என்று ஆவணங்‌ காட்டி 
நின்று வெண்‌ 9ணய்நல்‌ லூர்மிசை ஒளித்த 
நித்திலத்திரள்‌ . 2 4 
என்று சுந்தரர்‌ இறைவனைப்‌ பாடுகிறார்‌. அவர்‌ 
பாடிய பித்தன்‌. இன்றும்‌ வெண்ணெய்‌ நல்லூரில்‌ 
எழுந்தருளியிருக்கிறான்‌. அந்தப்‌ பித்தனுக்காகப்‌ 
பித்துப்‌ பிடிக்கும்‌ தொண்டரைத்தான்‌ காணவில்லை. 


நரநணஷை லாமா ணை 


“அக்கரவர்த்தியிடம்‌ இந்தக்‌ காவியத்தை 
இயற்றி முடித்து விடுகிறேன்‌ என்று உறுதி மொழி 
கூறிவிட்டு வந்திருக்கிறேன்‌. இனிமேல்‌ நான்‌ குன்‌ 
றத்தூரில்‌ வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது, ஊரூ 
ராகப்‌ போய்‌ அங்கங்கே நாயன்மார்ககாப்‌ பற்றித்‌ 
கிடைக்கும்‌ செய்திகளைத்‌ தொகுத்துப்‌ பாட ஆரம்‌ 
பிக்க வேண்டும்‌. இறைவன்‌ திருவருளால்‌ இந்தக்‌ 
காவியம்‌ நிறைவேற வேண்டும்‌'”' என்று சொல்லிச்‌ 
சேக்கிழார்‌ புறப்பட்டார்‌. சோழ மண்டலத்துப்‌ 
பேரரசனுக்கு அமைச்சராக இருந்தமையால்‌ அவர்‌ 
சென்ற இடமெல்லாம்‌ சிறப்புப்‌ பெற்றார்‌. திருக்‌ 
கோயில்கள்‌ நல்ல முறையில்‌ விளங்கின. நித்திய 
நைமித்திகங்கள்‌ குறைவின்றி ஒவ்வொரு கோயி 
லிலும்‌ நிகழ்ந்து வந்தன. தேவாரத்‌ திருப்பதிகங்களைா 
ஓதாத கோயிலே இல்லை. எங்கே எங்கே சமயா 
சாரியர்கள்‌ வந்து சென்றார்களோ, அங்கேயெல்லாம்‌ 
அன்பர்கள்‌ அவர்கள்‌ வந்துபோன செய்தியைக்‌ 
கதை கதையாகச்‌ சொன்னார்கள்‌. அவர்களுடைய 
பாட்டனுக்குப்‌ பாட்டன்‌ கால முதல்‌ வரும்‌ பழங்‌ 
கதைகள்‌ அவை. 

நாயன்மார்கள்‌ உதித்த இடங்களுக்குச்‌ சென்‌ 
ரர்‌ சேக்கிழார்‌. அவர்கள்‌ வழிபட்டுப்‌ பேறுபெற்ற 
ஆலயங்களுக்கெல்லாம்‌ சென்றார்‌. அங்கங்கே தாம்‌ 
.. தொகுத்த செய்திகளை எண்ணி எண்ணி அவர்‌ 
_ வியப்பில்‌ ஆழ்ந்தார்‌. நாயன்மார்களின்‌ பெருமையை 


பரவையார்‌ ஊர்‌ 151 


யும்‌ நினைத்து உருகினார்‌. இவற்றையெல்லாம்‌ 
தெரிந்து கொள்ளும்படியான வாய்ப்பு நமக்குக்‌ 
கிடைத்ததே: என்று ஆனந்தம்‌ அடைந்தார்‌. 
ப ஒருவாறு செய்திகளைச்‌ சேகரித்துக்கொண்டு 
திருத்தில்லை வந்து சேர்ந்தார்‌. நல்ல நாளில்‌ பாடத்‌ 
தொடங்கினார்‌. “உலகெலாம்‌? என்ற அசரீரி வாக்கு 
அவருக்கு உதவியாக இருந்தது. திருத்தொண்டர்‌ 
புராணத்தைத்‌ தொடங்கிவிட்டார்‌. 

ஆனால்‌ இப்போது சேக்கிழாருக்கு ஒரு பெரிய 
சந்தேகம்‌ .வந்துவிட்டது. நாயன்மார்‌ வரலாறுகளை க்‌ 
காவியமாகப்‌ பாடுவது அவர்‌ நோக்கம்‌, காவியம்‌ 
என்றால்‌ அதற்கென்று சில அமைப்புகள்‌ உண்டு. 
நாட்டை வருணிக்க வேண்டும்‌. இந்தக்‌ காவியத்‌ 
தில்‌ எந்த நாட்டை வருணிப்பது? எந்த ஊரை வரு 
ணிப்பது ? 

அறுபத்து மூன்று. நாயன்மார்களுடைய .சரித்தி 
ரத்தைக்‌ காவியமாகச்செய்யத்‌ தொடங்கியிருக்கிறார்‌. 
அந்த அறுபத்து மூன்று பேரும்‌ ஒரு நாட்டில்‌ ஓர்‌ 
ஊரில்‌ வாழ்ந்தவர்கள்‌ அல்லர்‌. அவர்களை நாயகர்‌ 
களாக வைத்துப்‌ பாடும்‌ பாட்டில்‌ அத்தனை பேரு 
டைய நா௫களையும்‌ ஊர்களையும்‌ வருணிப்பதுதான்‌ 
பொருத்தம்‌. அப்படியானால்‌ ஒவ்வொரு நாயனார்‌ 
கதையும்‌ ஒவ்வொரு குட்டிக்‌ காவியமாக அல்லவா 
ஆகிவிடும்‌ 2. ட 8 க. 

இந்த யோசனையில்‌ சேக்கிழார்‌ ஆழ்ந்தார்‌. 
“இந்த அறுபத்து மூன்று பேரில்‌ யாராவது ஒருவரை 
முக்கியமாகக்‌ கொண்டு அவருடைய நாட்டையும்‌ 
ஊரையும்‌ வருணிக்கலாமே!' என்ற எண்ணம்‌ அடுத்‌ 


122 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


தபடி அவருக்கு உண்டாயிற்று. “அப்படிச்‌ சொல்வ 
தாக இருந்தால்‌ யாரைத்‌ தலைமையாக வைப்பது? 
என்ற கேள்வி அதைத்‌ தொடர்ந்து அவர்‌ உள்ளத்‌ 
தில்‌ தோன்றியது. 

பளிச்சென்று சேக்கிழாருக்குத்‌ தெளிவுபிறந்தது. 
பெரிய புராணத்துக்கு ஆதாரம்‌ சுந்தரர்‌ அருளிய 
திருத்தொண்டத்தொகை. சுந்தரமூர்த்தி சுவாமி 
களையே காவிய நாயகராகக்‌ கொண்டு பாடிவிட 
லாம்‌ என்று தோன்றியது. திருத்தொண்டத்‌ 
தொகையை முன்‌ பணித்த திருவாளராகிய அவ 
ருடைய கதையாக வைத்து, இடையிலே உபாக்கி 
யானங்களாக, கிளாக்‌ கதைகளாக, ஏனைய நாயன்‌ 
மார்‌ வரலாறுகளைப்‌ பாடலாம்‌ என்ற எண்ணம்‌ 
அவருக்கு உண்டாயிற்று, சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ 
திருத்தொண்டத்‌ தொகையை அருளிய இடம்‌ திரு 
பாரூர்‌. திருவாரூர்ப்‌ பூங்கோயிலில்‌ தேவாசிரய 
மண்டபத்தில்‌ எழுந்தருளியிருந்த தொண்டர்களைக்‌ 
கண்டு, “இவர்களுக்கு ஆளாகும்‌ நிலை வருமா??? 
என்று ஏங்கி உருகிப்‌ பிறகு பாடிய பதிகம்‌ அது, 
ஆதலின்‌ பெரிய புராணத்துக்கு வித்தாகிய திருத்‌. 
தொண்டத்‌ தொகை பிறந்த நாடு சோழ நாடு; 
நகரம்‌ திருவாரூர்‌; அதைப்‌ பிறப்பித்தவர்‌ சுந்தர 
மர்த்தி சுவாமிகள்‌. ப ன்‌ 

சேக்கிழார்‌ சுவாமிகள்‌ தம்முடைய பெரிய புரா 
ணத்துக்குரிய கட்டுக்கோப்பைக்‌ காவிய ரீதியில்‌ 
உள்ளத்திலே உருவாக்கிக்‌ கொண்டார்‌. சோழ 
நாட்டின்‌ சிறப்பைச்‌ சொல்லி, பிறகு திருவாரூரின்‌ 
பெருமையைப்‌ பாடி, அந்‌ நகரத்துப்‌ பூங்கோயிலில்‌ 
உள்ள தேவாசிரயன்‌ என்னும்‌ திருக்காவணத்தைச்‌ 


பரவையார்‌ ஊர்‌ 153 


சிறப்பித்து, அங்கே உள்ள திருக்கூட்டச்‌ சிறப்பைப்‌ 
பாடினார்‌. அந்த மாதவர்‌ கூட்டத்தை அந்தமில்‌ புகழ்‌ 
ஆலாலசுந்தரர்‌, சுந்தரத்‌ திருத்தொண்டத்‌ தொகை 
யால்‌ புகழ்ந்து பாடினார்‌. அந்த வரலாற்றை 
உரைக்கத்‌ தொடங்கி, சுந்தரர்‌ பிறப்பையும்‌, திருமண 
முயற்சியையும்‌, இறைவன்‌ தடுத்தாட்‌ கொண்டதை 
யும்‌ சொல்லி, பிறகு அவர்‌ தலயாத்திரை தொடங்கித்‌ 
திருவாரூருக்கு வந்து பரவையாரைத்‌ திருமணம்‌ 
செய்துகொண்டு அவ்வூரிலே வாழும்போது ஒரு 
நாள்‌ திருக்கூட்டத்தைத் தொழுது, திருத்தொண்டத்‌ 
தொகையைப்‌ பாடியதையும்‌ சொல்லி, “தம்பிரான்‌ 
தோழராகிய அவர்‌ மொழிந்த தமிழ்‌ முறையே, எம்பி 
ரான்‌ தமர்கள்‌ திருத்தொண்டை ஏத்தலாம்‌! என்று 
முடிவுபண்ணினார்‌. அப்படியே பாடி முடித்தார்‌. 

இப்போது பெரிய புராணக்‌ காவியத்துக்கு 
நாட்டுச்‌ சிறப்பும்‌ நகரச்‌ சிறப்பும்‌ அமைந்துவிட்டன. 
சோழ நாட்டின்‌ பெருமையும்‌ திருவாரூர்ச்‌ சிறப்பும்‌ 
பெரிய புராணத்தின்‌ முகப்பிலே முன்‌ வாயிற்‌ பூஞ்‌ 
சோலையாக விளங்குகின்றன. ப 

சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ திருவாரூரிலே தங்கும்‌ 
படி நேர்ந்ததற்குக்‌ காரணம்‌, அவரும்‌ பரவையாரும்‌ 
- இறைவனுடைய திருவருளே துணையாகத்‌ திருமணம்‌ 
புரிந்து கொண்டதுதான்‌. திருவாரூர்‌ பரவையார்‌. 
ஊர்‌ ஆதலின்‌, சுந்தரருக்கும்‌ அதுவே வாழிட 
மாயிற்று, . 

ஆ 


ஜிருவாரூர்த்‌ தேரழகு!*? என்று பழமொழி 
சொல்வார்கள்‌. தேர்‌ மட்டுமா அழகு? அதில்‌ உள்ள 
கமலாலயம்‌ என்ற பிரம்மாண்டமான குளம்‌ எவ்வளவு 


154 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அழகு!  திருக்கோயில்தான்‌ சாமானியமானதா? 
கோயில்‌ ஐந்து வேலி, குளம்‌ ஐந்து வேலி என்று 
சொல்வார்கள்‌. கிழக்குச்‌ சந்நிதியில்‌ கோபுரத்துக்கு 
வெளியே நின்று கொண்டிருந்தேன்‌. எதிரே வீதியின்‌ 
ஒரு பக்கம்‌ இரண்டு கிளாகளோடு ஒரு தென்னமரம்‌ 
நின்றது. அதைப்‌ பார்த்தவுடன்‌ எனக்குச்‌ சுந்தர 
மூர்த்தி சுவாமிகள்‌ கதை நினைவுக்கு வந்தது. பெற்ற 
தகப்பனாரும்‌ வளர்த்த அரசரும்பெண்ணை க்கொடுக்க. 
எண்ணிய சடங்கவி சிவாசாரியாரும்‌ எத்தனை ஆசை 
யாகச்‌ சுந்தரருக்குக்‌ கல்யாணம்‌ பண்ணிவைக்க 
முயன்றார்கள்‌! அந்தக்‌ கல்யாணத்தை வெண்ணெய்‌ 
நல்லூர்ப்‌ பித்தன்‌ வந்து தடுத்தான்‌. சுந்தரர்‌ தனி 
மரமாக நின்றார்‌. இந்தத்‌ திருவாரூருக்கு வந்தார்‌. 
பரவையென்னும்‌ அருள்‌ மடந்தையோடு ஒன்றினார்‌. 
கினளாக்காத தென்னமரம்‌ கிளைத்ததுபோல, அவர்கள்‌ 
இருவரும்‌ இரண்டு கிளைகளாக ரதத வக்‌ 
தாங்கப்‌ பெற்று விளங்கினர்‌. ப 


“புரவையார்‌ வாழ்ந்த இடம்‌ இன்னதென்று. 
தெரிந்து கொள்ள ஏதாவது அடையாளம்‌ இருக்‌ 
கிறதா ?”' என்று விசாரித்தேன்‌. 


“அது இப்போது கோயிலாக இருக்கிறது. பரவை 
நாச்சியார்‌ கோயில்‌ என்று வழங்குகிறது?” என்று 
சொன்னார்கள்‌. தெற்குச்‌ சந்நிதியில்‌ கிழக்கு நோக்கி 
அமைந்திருக்கிறது அக்கோயில்‌, கோயிலுக்குமுன்‌ 
போனபோது எம்பிரான்‌ பரவை நாச்சியாருடைய 
ஊட ஃப்த்‌ தீர்ப்பதற்காக இருமுறை அந்தத்‌ திரு 
மாளிகை வந்தார்‌ என்ற கதை நினைவுக்கு வந்தது. 
“இந்தத்‌ திருவீதிக்குச்‌ செந்தாமரை நாறிய திருவீதி 


155 பரவையார்‌ ஊர்‌ 


என்று பெயர்‌: என்று ஓர்‌ அன்பர்‌ சொன்னார்‌. இறை 
வனுடைய திருவடித்தாமரை பதிந்து நடந்த திருவீதி 
யாதலின்‌ அந்தத்‌ தாமரையின்‌ மணம்‌ அங்கே வீசிய 
தாம்‌. இன்னும்‌ காவிய உலகத்தில்‌ அந்த வீதியின்‌ 
மணம்‌ வீசுவதைக்‌ காண்கிறோம்‌. 

உள்ளே சென்றேன்‌. சந்நிதியில்‌ யான வாக 
னம்‌ நிற்கிறது. சுந்தரர்‌ திருக்கைலாயத்துக்குச்‌ செல்‌ 
லும்‌ போது இறைவன்‌ விடுத்த வெள்ளானையின்‌ 
மேல்‌ சென்றார்‌.  சுந்தரரைக்‌ காவியநாயகராகக்‌. 
கொண்டு புராணம்‌ பாடிய சேக்கிழார்‌, தம்‌ புராணத்‌ 
தின்‌ கடைசியில்‌ வெள்ளானைச்‌ சருக்கம்‌ என்பதை 
வைத்திருக்கிறார்‌. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின்‌ கதை. 
யின்‌ இறுதிப்‌ பகுதியை அதில்‌ சொல்லிப்‌ பேரிய புரா 
ணத்தை நிறைவேற்றுகிறார்‌. அந்‌ நாயனார்‌ வெள்ளா” 
னையின்‌ மேல்‌ கைலை சென்ற செய்தியைச்‌ சொல்லி 
முடிப்பதால்‌ அதற்கு வெள்ளானைச்‌ சருக்கம்‌ என்ற 
பெயர்‌ வந்தது. சுந்தரர்‌ வெள்ளையானையின்மேல்‌ 
இறைவன்பால்‌ சென்ற சிறப்பை எண்ணி அவருக்கு 
அதனையே வாகனமாக அமைக்கும்‌ வழக்கம்‌ ஏற்‌ 
பட்டது. 

பரவை நாச்சியாருடைய திருக்கோயிலில்‌ சுந்த 
ரரும்‌ இருக்கிறார்‌. உண்மையில்‌ அது சுந்தரர்‌ கோயில்‌: 
தான்‌. ஆயினும்‌ நாச்சியாருடைய திருமாளிகை 
இருந்த இடமாதலின்‌ அக்கோயில்‌ பரவையாருடைய. 
பெயராலே வழங்குகிறது. உற்சவ மூர்த்திகளையும்‌ 
தரிசித்துக்கொண்டேன்‌. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின்‌ 
தோழரும்‌ அவருடன்‌ திருக்கைலைக்குச்‌ சென்றவரும்‌. 
சேர அரசருமாகிய சேரமான்‌ பெருமாள்‌ நாயனாரும்‌ 
உற்சவ மூர்த்தியாக: இக்கோயிலில்‌ இருக்கிறார்‌. 


வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 156 


பரவைநாச்சியார்‌ கோயில்‌ சின்னக்‌ கோயில்‌ 
தான்‌. ஆனால்‌ அதுதான்‌ சுந்தரரை ஆரூரில்‌ காதற்‌ 
சிறைப்படுத்திய இடம்‌ என்பதை எண்ணி மனம்‌ 
உருகியது, 
௮ 


சுந்தரமூர்த்தி நாயனார்‌ ஒரு சமயம்‌ விருத்தா 
சலத்தில்‌ இறைவன்‌ வழங்கிய பொன்னைப்‌ பெற்றூர்‌. 
“சுவாமி, இந்தப்‌ பொன்னை மணிமுத்தா நதியில்‌ 
போடுகிறேன்‌; திருவாரூரில்‌ கமலாலயத்தில்‌ இதை 
வருவித்துக்‌ கொடுக்க வேண்டும்‌!” என்று வேண்டிக்‌ 
கொண்டார்‌. அவருடைய தோழனாகிய இறைவன்‌ 
ஒப்புக்கொண்டான்‌. 

அப்படியே திருவாரார்த்‌ திருக்குளமாகிய கமலா 
லயத்தில்‌ வந்து அவர்‌ தேடினார்‌. “ஆற்றிலே போட்‌ 
டுக்‌ குளத்தில்‌ தேடுகிறமாதிரி'” என்று ஒரு பழமொழி 
வழங்குகிறதே; அது இந்தச்‌ சரித்திரத்தினடியாகப்‌ 
பிறந்திருக்க வேண்டுமென்று தோன்றுகிறது. சிறிது 
நேரம்‌ பொன்‌ கிடைக்கவில்லை. கரையில்‌ பரவை 
நாச்சியார்‌ நிற்கிறார்‌. சுந்தரர்‌ குளத்தில்‌ தேடுகிறார்‌. 
நாச்சியார்‌ குறும்புப்‌ பார்வை பார்க்கிறார்‌. **சுவாமி! 
என்னை ஆபத்தில்‌ மாட்டி வைக்க வேண்டாம்‌. 
இவளுக்குமுன்‌ என்னை அவமானப்‌ படுத்தாதே”. 
என்று பாட்டுப்‌ பாடினார்‌. உடனே பொன்‌ கிடைத்து 
விட்டது. அதை எடுத்து மாற்றுச்‌ சரியாக இருக்கி 
றதா என்று அங்கே உரைத்துப்‌ பார்த்தாராம்‌. அந்த 
இடத்தில்‌ மாற்றுரைத்த விநாயகர்‌ என்ற பிள்ளை 
யார்‌ இருக்கிறார்‌. மாற்றுரைத்த கதையைச்‌ சொல்லா 
மற்‌ சொல்லிக்கொண்டு கமலாலயத்தின்‌ வடகிழக்கு 
மூலையில்‌ அந்தப்‌ பிள்ளையார்‌ இன்றும்‌ கோயில்‌ 
இகாண்டிருக்கிறார்‌, 


157 பரலையார்‌ ஊர்‌ 


திருக்கோயிலில்‌ வெளிப்‌ பிராகாரத்தில்‌ 
தேவாசிரய மண்டபம்‌ இருக்கிறது. அதை ஆயிரக்‌ 
கால்‌ மண்டபம்‌ என்று சொல்கிறார்கள்‌. அது 
மண்டபமாக, மேற்கூரையோடு இல்லை. வேண்டும்‌ 
போது காவணம்‌ அமைத்துக்கொள்ளும்படி வரிசை 
யாகக்‌ கல்‌ தூண்கள்‌ நிற்கின்றன. உற்சவ காலங்‌ 
களில்‌ அவற்றின்மேல்‌ பந்தலை அமைப்பார்கள்‌. இத்‌ 
திருக்‌ கோயிலில்‌ எழுந்தரூளியுள்ள பெருமானைத்‌ 
தரிசிப்பதற்காகத்‌ தேவர்களெல்லாம்‌ வந்து எப்‌ 
போதும்‌ காத்திருக்கும்‌ இடம்‌ என்று இதன்‌ பெருமை 
யைக்‌ கூறுவர்‌. தேவர்கள்‌ ஆசிரயித்து இருப்பதால்‌ 
இதற்குத்‌ தேவாசாயன்‌ என்ற பெயர்‌ வழங்குகிறது. 
பழங்காலத்தில்‌ திருக்கூட்டத்தினர்‌ வந்து தங்கி 
இறைவனைத்‌ தியானித்திருக்கும்‌ இடம்‌ இது. 
சேக்கிழார்‌ திருவாரூர்ச்‌ சிறப்பை மற்றக்‌ காவியப்‌ 
புலவர்களைப்‌ போலச்‌ சொல்லவில்லை. அதில்‌ அவர்‌ 
ஒரு புதுமையைப்‌ புகுத்தி யிருக்கிறார்‌. நகரத்தின்‌ 
சிறப்பைச்‌ சில பாடல்களால்‌ சொல்லிவிட்டு அங்கே 
நிகழ்ந்த. பழைய கதை ஓன்றை எடுத்துச்‌ சொல்‌ 
கிறார்‌. மனுநீதிச்‌ சோழனுடைய மனமுருக்கும்‌ 
வரலாற்றைச்‌ சொல்லித்‌ திருவாரூர்ச்‌ சிறப்பை மிகமிக ' 
உயர்த்திவிடுகிறுர்‌. 
அடிக்கடி, விமான விபத்துக்களைப்‌ பத்றிய செய்தி 
களைப்‌ பத்திரிகையிலே பார்க்கிறோம்‌. பெரிய நகரங்‌. 
களில்‌ மிகப்‌ பெரிய கார்‌ விபத்தாக இருந்தால்‌ செய்தி 
பத்திரிகையில்‌ - வருகிறது. பெரிய மனிதர்களின்‌ 
சம்பந்தம்‌ இருந்தால்‌ படங்களுடன்‌ செய்தி வந்துவி௫ 
கிறது; பெரிய கார குற்றவாளியாக இருந்தால்‌ 


வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 1 48 


வருவதில்‌; விபத்தினால்‌ சேதம்‌ அடைந்தவர்‌ 
களானால்தான்‌ வரும்‌. ஏமை எளியவர்கள்‌ 
எத்தனையோ பேர்கள்‌ விபத்துக்கு ஆளாகிரூர்கள்‌. 
அவர்கள்‌ உயிரைப்‌ போக்கியவர்களுக்குச்‌ சிலநாட்‌ 
கள்‌ சிறை வாசம்‌, அல்லது அபராதம்‌ கிடைக்கிறது, 
அதுவும்‌ இன்றி, செத்துப்‌ போனவர்கள்‌ அறிவின்மை 
பினால்‌ வண்டிக்குக்‌ குறுக்கே வந்து மாய்ந்தார்கள்‌ 
என்று தீர்ப்பாகிற விபத்துக்களும்‌ பல உண்டு. 


பழைய காலத்தில்‌ ஒரு வீதியில்‌ ஏற்பட்ட 
விபத்தைப்‌ பற்றிய கதைதான்‌ மனுவின்‌ வரலாறு, 
மனுவின்‌ குமாரன்‌ வீதியிலே தன்‌ தேரை ஓட்டிக்‌ 
கொண்டு போனான்‌. அப்போது தேர்‌ ஒரு பசுவின்‌ 
குன்றின்மேல்‌ ஏற அது உயிர்‌ இழந்தது. உயிர்‌ 
இழந்த கன்றின்‌ தாயாகிய பசு அரண்மனையின்‌ 
வாசலில்‌ இருந்த ஆராய்ச்சி மணியைத்‌ தன்‌ கொம்‌ 
பினால்‌ தாக்கி முறையிட்டது. மனுச்சோழன்‌ 
விசாரிக்கவே, அமைச்சன்‌ ஒருவன்‌ அரச குமாரனைத்‌ 
தப்புவிக்க வேண்டுமென்ற எண்ணத்தால்‌, 
நடந்ததை லேசாகச்‌ சொன்னான்‌. ப 


“உங்கள்‌ புதல்வன்‌ அரச வீதியிலே வழக்கம்‌ 
போல்‌ தேரில்‌ போனான்‌. அதில்‌ மணிகள்‌ கட்டி 
யிருந்தன. நெடுந்தூரத்தில்‌ வரும்போதே தெரியும்‌ 
படி உயர்ந்துள்ள தேர்‌ அது. அந்தத்‌ தேருக்கு 
முன்னும்‌ பின்னும்‌ தேர்‌. மேல்‌ பலர்‌ சென்றனர்‌, 
சேனைகள்‌ சென்றன. ஏதோ. ஒரு கன்றுக்குட்டி 
எப்படியோ வந்து அந்தத்‌ தேர்ச்‌ சக்கரத்தில்‌ புகுந்து 
செத்துப்‌ போயிற்று. அதனால்‌ தாய்ப்‌ பசு மணியை 


அடிக்கிறது” என்று சொன்னுன்‌. அரச குமாரலீ 


159 பரலையார்‌ ஊர்‌ 


மேல்‌ ஒரு குற்றமும்‌ இல்லை, இந்தப்‌ பசுவின்‌ கன்று 
தற்கொலை செய்து கொள்வதற்காகவே இந்தத்‌ 
தேர்ச்‌ சக்கரத்திலே' பாய்ந்திருக்கிறது' என்று தோன்‌ 
றும்படி அவன்‌ சொன்னான்‌. 
வளவநின்‌ புதல்வன்‌ ஆங்கோர்‌ 
மணிநெடுந்‌ தேர்மேல்‌ ஏறி 
அள்வில்தேர்த்‌ தானை சூழ 
அரசுஉலாம்‌ தெருவில்‌ போங்கால்‌ 
இளையஆன்‌ கன்று தேர்க்கால்‌ 
இடைப்புகுத்‌ திறந்த தாகத்‌ 
தளர்வுறும்‌ இத்தாய்‌ வந்து 
விளைத்ததித்‌ தன்மை என்றான்‌, 
சேக்கிழார்‌ அழகாகப்‌ பாடியிருக்கிறார்‌. விபத்து 
நேர்ந்தால்‌ போலீஸ்காரர்கள்‌ விசாரிக்கிறார்கள்‌ 
அல்லவா ? :“போகக்கூடாத ரோடில்‌ போயித்ரா? 
ஊதுகுழல்‌ சரியாக இருந்ததா? பிரேக்‌ சரியாய்‌ 
இருந்ததா?” என்றெல்லாம்‌ கேட்டால்‌, “எல்லாம்‌ சரி 
யாக இருந்தன” என்று சொல்வான்‌, தப்ப எண்ணுப 
வன்‌. இந்த அமைச்சனும்‌ அப்படித்தான்‌ பேசு 
கிறான்‌. மணி சரியாக இருந்தது, தேர்‌ உயரமாக 
இருந்தது, ராஜ வீதியில்தான்‌ போனான்‌, முன்னே. 
போகிற தேர்க்‌ காலில்‌ விழாமல்‌ வேண்டுமென்றே 
இவன்‌ தேர்க்‌ காலில்‌ வந்து விழுந்தது அந்தப்‌. 
போக்கிரிக்‌ கன்றுக்குட்டி என்பதுபோல: அவன்‌ 
சொல்கிறான்‌. 


மன்னன்‌ அதையெல்லாம்‌ க வ்விகளிற்ல்‌ குன்‌ 
மகன்‌ என்றும்‌ பார்க்கவில்லை. “அந்தப்‌ பசு 


வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 160 


அடைந்த துயரத்தை நான்‌ அடைவதே முறை?? 
என்று தன்‌ மகனைத்‌ தேர்க்காலில்‌ இட்டு ஊர்ந்தான்‌. 
பிறகு இறைவன்‌ திருவருளால்‌ பசுவின்‌ கன்றும்‌ 
அரசன்‌ கன்றும்‌ உயிர்த்தெழுந்த அற்புதத்தைக்‌ 
கதை சொல்கிறது, 


மனுச்சோழன்‌ கதையைச்‌ . சொற்கிற்பியாகிய 
சேக்கிழார்‌ பெரிய புராணத்தில்‌ காட்டுகிறார்‌. அந்தக்‌ 
கதையைக்‌ கற்சிற்பிகளும்‌ காட்டி யிருக்கின்றனர்‌. 
திருவாரூரில்‌ மனுச்‌ சோழன்‌ ஊர்ந்த தேரும்‌, அதன்‌ 
சக்கரத்தடியில்‌ அவன்‌ மகனும்‌ இருக்கும்‌ அழகிய 
சிற்பம்‌ ஒன்று உண்டு. அதனருகில்‌ கன்றை இழந்த 
பசு, இறந்த அக்‌ கன்றின்‌ முன்‌ சோகமே உருவாக 
நிற்கும்‌ சிலையுருவைக்‌ காணலாம்‌. மிகவும்‌ புனித 
மாகக்‌ காப்பாற்ற வேண்டிய இச்‌ சிற்பங்களைத்‌ 
தேடிக்‌ கண்டுபிடிக்க வேண்டும்‌ நிலயில்‌ வைத்‌ 
திருக்கிறார்கள்‌. சின்னப்‌ பள்ளிக்கூடம்‌ ஓன்று அவ்‌ 
விடத்தில்‌ நடைபெறுகிறது. மனித சாதியே ஜீவ 
காருணியத்தைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டிய கலைக்‌ 
கூடமாக அது இருக்கவேண்டும்‌. ஆனால்‌ இந்தச்‌ 
சிற்பத்தின்‌ அருகிலே படம்‌, மடம்‌, படபட, டபடப 
என்ற பாடங்களைப்‌ படிக்கும்‌ பிள்ளைகளைத்தான்‌ இப்‌ 
போது காண்கிறோம்‌. சேக்கிழார்‌ திருவாரூர்‌ நகரத்‌ 
தின்‌ சிறப்புககு அடையாளமாகச்‌ சொல்லும்‌ 
வரலாற்றுச்‌ சிற்பம்‌, சிறைப்பட்டு, கவனிப்பாரற்றுக்‌ 
கிடக்கிறது. இன்றைய நகரச்சிறப்பு அதுதானோ?* 


இப்போது இந்த இடத்தைப்‌ பாதுகாப்பாக வைத்திருக்‌ 
ர்க. ப 


இிரரு செல்வத்‌ திருவாருர்‌ 

ராகாராஜ ராஜ ஸ்ரீ.........அவர்களுக்கு அநேக 
நமஸ்காரம்‌......... ” என்று எழுதுவது தமிழ்நாட்டுப்‌ 
பழைய வழக்கம்‌. யாராக இருந்தாலும்‌ மகாராஜா 
வாகச்‌ சொன்னால்‌ அவர்களுக்கு மனம்‌ குளிர்ந்து 
போகிறது. வடக்கே கூடப்‌ பேசும்போது ஒருவரை 
ஒருவர்‌ மரியாதையாக “மகராஜ்‌” என்று சொல்லிக்‌ 
கொள்கிறார்கள்‌, ர ச ப ய்‌ 

ராஜுக்களெல்லாம்‌ தங்கள்‌ சம்ஸ்தானங்களை 
இழந்து குடி மக்களோடு குடி மக்களாய்‌ மாறிக்‌ 
கொண்டிருக்கிற காலம்‌ இது. அதே சமயத்தில்‌ குடி 
மக்கள்‌ யாவரும்‌ ராஜாக்களாகி, “எல்லாரும்‌ இந்‌. 
நாட்டு மன்னர்‌?” என்று சொல்லும்‌ ஜன நாயக காலம்‌. 
இது, இந்த அரசியல்‌ நிலையை நினைக்காமலே நாம்‌ 
“மகாராஜ ராஜ ஸ்ரீஜ போட்டு வருகிறோம்‌. 

ஆனாலும்‌ மனிதர்களாகிய மகாராஜாக்களுக்கு 
மேலே ஒரு சக்கரவர்த்தி இருக்கிறான்‌. எத்தனை 
ராஜாக்கள்‌ போனாலும்‌ அந்த ராஜா நிரந்தரமாக 
இருப்பான்‌. அவனுக்கும்‌ நமக்கும்‌ உள்ள உறவு : 
முறை என்றும்‌ மாறாது. 

“பூமியில்‌ எவர்க்கும்‌ இனி அடிமை செய்யோம்‌? 
என்று முழங்கும்‌ பாரதி, தொடர்ந்து அந்த ராஜாதி 
ராஜனுக்கு அடிமை செய்வதை விரும்பிப்‌ பாடுகிறார்‌? 
“பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம்‌”? 
என்று பாடியிருக்கிறார்‌. அந்தப்‌ பரிபூரணனே 
உண்மையான ராஜா. எல்லாக்‌ காலங்களுக்கும்‌ 


வா. பா. 11, 


462 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


எல்லா இடங்களுக்கும்‌ ராஜாவாக இருந்து அரு 
ளாணையை நடத்துகிறான்‌. காஞ்சீபுரத்தில்‌ வரத 
ராஜன்‌ என்றும்‌, ஸ்ரீரங்கத்தில்‌ ,ரங்கராஜன்‌ என்றும்‌, 
திருமாலிருஞ்‌ சோலை மலையில்‌ சுந்தரராஜன்‌ 
என்றும்‌, சிதம்பரத்தில்‌ நடராஜன்‌: என்றும்‌, திருவா 
ரூரில்‌ தியாகராஜன்‌ என்றும்‌ அந்த ராஜா விலாசத்தை. 
மாற்றிக்‌ கொண்டு அருளாட்சியை நடத்துகிறான்‌, 
திருவாரூரில்‌. உள்ள மூலமூர்த்திக்கு வன்மீக. 
நாதர்‌ என்று பெயர்‌. ஆனால்‌ அங்கே எல்லாச்‌ சிறப்‌ 
பும்‌ பெறுகிற மூர்த்தி தியாகராஜப்‌ பெருமானே. மற்றத்‌. 
தலங்களில்‌ எல்லாம்‌ நாயகர்‌ என்றும்‌, சோமாஸ்‌: 
கந்தர்‌ என்றும்‌ வழங்கும்‌ உற்சவ மூர்த்தியே இங்கே. 
தியாகராஜராக எழுந்தருளியிருக்கிறார்‌. 

. பஞ்சபூத ஸ்தலங்களில்‌ திருவாரூரைப்‌ பிருதிவி! 
ஸ்தலம்‌ என்பார்கள்‌. அதாவது மண்ணுடன்‌ தொடர்‌ 
படைய தலம்‌ என்று பொருள்‌, இங்குள்ள மூல 
மூர்த்தி புற்றிலிருந்து எழுந்ததனால்‌ புற்றிடங்‌ கொண்‌ 
டார்‌ என்று தமிழிலும்‌, வன்மீகநாதர்‌ என்று வட 
மொழியிலும்‌. திருநாமம்‌ பூண்டார்‌. திரு ஆரூர்‌ என்று 
பெயரில்‌ உள்ள : ஆர்‌ என்பதற்கே பூமி என்று 
பொருள்‌ என மகாமகோபாத்தியாய டாக்டர்‌ உ.வே.. : 
சாமிநாதையரவர்கள்‌ சொல்வார்கள்‌. 

திரூவாரூரில்‌ சிவபெருமான்‌ சோழ. சக்கரவர்த்தி: . 
யாக. எழுந்தருளி ஆட்சி புரித்தார்‌ என்று: புராணம்‌ 
சொல்கிறது. மதுரையிலே. பாண்டியனாக. இருந்து 
ஆண்ட பெருமான்‌ இங்கே சோழனாக. அரசாண்டது. . 
பாருத்தந்தானே? மதுரையில்‌ இறைவன்‌ அறுபத்து, 
நான்கு விளையாடல்களைப்‌ புரிந்தான்‌. இங்கேயே 
முந்நாற்றறுபது விளையாடல்களைச்‌ செய்தானாம்‌. 


நிறை: செல்வத்‌ திருவாரூர்‌ 163. 


திருமாலினுடைய உபாசனா மூர்த்தியாக இருந்த . 
வர்‌ தியாகராஜர்‌. திருமால்‌ அவரை எப்போதும்‌: 
தம்முடைய இதய ஸ்தானத்தில்‌ வைத்துப்‌ பூசித்தா 
ராம்‌. அவர்‌ படுத்திருக்கும்போது இப் பெருமானை. 
இதய பீடத்தில்‌ வைத்திருக்கையில்‌, மூச்சு விடும்‌ 
போது திருமார்பு மேஃலறிக்‌ கீழ்‌ இறங்கியது. உச்சு 
வாச நிச்சுவாசங்களால்‌ உண்டான ஏற்ற இறக்க. 
அசைவு காரணமாகத்‌ தியாகப்‌ பெருமான்‌ ஆடினார்‌.. 
அமர்ந்திருந்தபடியே ஆடுவதால்‌ அவரை இருந்தா 
டழகர்‌ என்று சொல்வார்கள்‌. சுவாசத்தை இழுத்துப்‌ 
பின்பு விடும்‌ அளவில்‌ ஜபிக்கின்ற மந்திரத்திற்கு. 
அஜபா மந்தீரம்‌ என்று பெயர்‌. நாவினால்‌ ஜபிக்கா 
தது ஆதலின்‌ அம்மந்திரத்திற்கு அப்பெயர்‌ வந்தது. 
திருமால்‌ அதனை மூச்சுக்‌ காற்‌ ற தியானிக்கையில்‌. 
தியாகேசர்‌ நடனம்‌ புரிந்ததனால்‌ அந்த நடனத்துக்கு. 
அஜபா நடனம்‌ என்ற பெயர்‌ உண்டாயிற்று இருந்‌ 
தாடழகராகிய தியாகராஜருடைய அஜபா நடனத்தை 
இன்றும்‌ மிகச்‌ சிறப்பாக விழாக்காலத்தில்‌ தரிசித்து 
இன்புறலாம்‌. தி 
.. திருமால்‌ தியாகராஜரை இந்திரனுக்குக்‌ 
கொடுக்க, இந்திரன்‌ தனக்குத்‌ துணை நின்ற முசுகுந்த 
சக்கரவர்த்திக்கு ௮ம்‌ மூர்த்தியை அளித்தான்‌. ௮ம்‌ 
மன்னன்‌ தருவாரூர்ல்‌: அப்‌ பெருமானை நிறுவி வழி 
பட்டான்‌. 

திருவாரூர்க்‌ கோயிலில்‌: வெளிப்‌ பிராகாரம்‌ 
ஒன்றும்‌, உள்‌ பிராகாரம்‌: ஓன்றும்‌, அதற்குள்‌ திருக்‌. 
கோயிலும்‌ அமைந்திருக்கின்றன. திருக்கோயிலில்‌. 
வன்மீகநாதராகிய புற்றடங்‌.கொண்டாரும்‌, நீஃலாத்‌. 
பலாம்பிகையாகிய அல்லியங்கோதையும்‌,. தியாக. 


364 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


ராஜப்‌ பெருமானும்‌ தனித்தனிச்‌ சந்நிதிகள்‌ உடைய 
வர்களாய்‌ விளங்குகிறார்கள்‌. 

தியாகேசப்‌ பெருமானுடைய கோயிலுக்குள்‌ முசு 
குந்தன்‌ பெற்றுவந்த சிவலிங்கப்‌ பெருமானைத்‌ தனியே 
தங்கப்பேழையில்‌ வைத்துப்‌ பூசை செய்கிறார்கள்‌ ; 
அவரை விடங்கர்‌ என்று சொல்லுவார்கள்‌. டங்கம்‌ 
என்பது உளி. உளிபடாத சுயம்புமூர்த்தி என்பது 
விடங்கர்‌ என்பதன்‌ பொருள்‌. தியாகேசப்பெருமான்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ இடத்துக்குப்பின்னால்‌ ஒருசுவர்‌ 
இருக்கிறது. அதற்கு அப்பால்‌ சில அடிகளுக்குப்‌ பிறகு 
கோயிலின்‌ சுவர்‌ இருக்கிறது. இந்த இரண்டு சுவர்‌ 
களுக்கும்‌ இடையே என்ன இருக்கிறது என்பதை 
அறிய முடியவில்லை. ஆனால்‌ அந்த இரகசிய இடத்தி 
லிருந்து அபிஷேக நீர்‌ வெளி வரும்படியாகக்‌ கோமுகி 
ஒன்று வெளியே இருக்கிறது. முன்காலத்தில்‌ அவ்‌ 
விடத்தில்‌ விடங்கப்‌ பெருமானாகிய லிங்கத்தை 
வைத்துப்‌ பூஜை செய்திருப்பார்கள்‌ போலும்‌, 
தியாகேசர்‌ எழுந்தருளியுள்ள இடத்துக்குத்‌ தேவ 
சபை என்று பேர்‌. அங்கே சந்நிதி.பில்‌ நந்தி நின்ற 
கோலத்தில்‌ இருக்கிறது. 

தியாகப்‌ பெருமான்‌ திருமாலின்‌ இதய பீடத்தில்‌ 
எழுந்தருளிபதைக்‌ காட்டும்‌ ஓவியம்‌ ஒன்றை அப்‌ 
பெருமான்‌ கோயிற்‌ சுவரில்‌ அமைத்திருக்கிறார்கள்‌. 
.... அல்லியம்‌ பூங்கோதையாகிய நீலோற்பலாம்‌ 
பிகையின்‌ திருவருவம்‌ மிக அழகியது. ஆம்பிகையின்‌ 
அருகில்‌ இடப்புறத்தில்‌ ஒர சக்தி முருகனைத்‌ தன்‌ 
தோளில்‌ வைத்துக்கொண்டு நிற்கிறாள்‌. அம்பிகை 
தன்‌' இடக்கரத்தால்‌ முருகன்‌ கை விரலைப்‌ பிடித்துக்‌. 


நிறை . செல்வத்‌. திருவாரூர்‌  $63 


கொண்டிருக்கிறாள்‌. இந்தச்‌ சந்நிதியின்‌ வெளியே 
இந்தத்‌ தலத்தோடு தொடர்புடைய ஓவியங்களைத்‌ 
தீட்டியிருக்கிறார்கள்‌. கர்ப்பக்‌ கிருகத்தினுள்ளே 
- சென்று மூர்த்திகளின்‌ வடிவத்தைத்‌ தெளிவாகப்‌ 
பார்க்க முடியாவிட்டால்‌, இந்த ஓவியங்களைக்‌ 
கொண்டு அம்‌ மூர்த்திகளின்‌ கோலத்தைத்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌. தியாகேசர்‌,  நீலோற்பலாம்பிகை, 
கமலாம்பிகை பத அவகர ஓவியங்களை இங்கே 
"காணலாம்‌. 


கமலாம்பிகை பிராகாரத்தில்‌ தனிக்கோயில்‌ 
கொண்டு எழுந்தருளியிருக்கிறாள்‌. எம்பெருமானை 
நோக்கித்‌ தவம்‌ புரியும்‌ கோலத்தில்‌ அந்த அம்பிகை 
காட்சியளிக்கிறாள்‌. பாசம்‌, ருத்திராட்சமாலை, அபய 
முத்திரை, மலரம்புகள்‌ இவற்றைத்‌ ம்‌ ப திருக்‌ 
கரங்களோடு, ஒரு காலின்மேல்‌ மற்றொன்றைப்‌ 
போட்டு மடக்கிய கோலத்தில்‌ வீற்றிருக்கிறாள்‌. 
சக்திக்குரிய பீடங்களில்‌ இந்தச்‌ சந்நிதியும்‌ ஒன்று. 

திருக்கோயிலின்‌ உள்ளே சுந்தரமூர்த்தி நாயனா 
"ரம்‌, சேரமான்‌ பெருமாள்‌ நாயனாரும்‌ உற்சவமூர்த்தி 
களாக எழுந்தருளியிருக்கும்‌ ண ஒன்று இருக்‌ 
கிறது. 

இக்கோயிலில்‌ பஞ்சமுக வாத்தியம்‌ என்றும்‌ 
பஞ்சானன முரசு என்றும்‌ வழங்கும்‌ தோற்கருவி 
ஒன்று இருக்கிறது. பெரிய குடத்தில்‌ நடுவில்‌ ஒரு 
முகமும்‌ அதைச்‌ சுற்றி நான்கு முகமும்‌ உள்ள வாத்‌ 
தியம்‌ அது. அந்த ஜந்து முகங்களிலும்‌ தட்டி வாசிக்‌ 
கலாம்‌. அதைப்‌ பரம்பரை. ர பனக! வாசித்து 
- வருகிறவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 


166 வாருங்கள்‌ பார்க்கலம்‌ 


“திருவாரூரில்‌ பிறக்க முத்தி” என்று ஒரு :பழ 
மொழி வழங்குகிறது. இவ்வூரில்‌ பிறந்தவர்களுக்கு 
யமனுடைய தண்டனை இல்லையாம்‌. திருவாரூரில்‌ 
வாழ்பவர்கள்‌. எல்‌ £ேலேோ £ர ௨மே சிவகணங்களாகத்‌ . 
தோற்றமளித்தார்களாம்‌. அதனால்தான்‌ சுந்தரமூர்த்தி 
சுவாமிகள்‌, “திருவாரூர்ப்‌ பிறந்தார்கள்‌ எல்லார்க்கும்‌ 
அடியேன்‌”? என்று பாடினார்‌. பொதுவாக நவக்கதிரகங்‌ 
களில்‌ ஒவ்வொன்றும்‌ வெவ்வேறு திசையை நோக்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌. இத்தலத்தில்‌ அவை எல்லாம்‌ 
வரிசையாக இருக்கின்றன இந்தத்‌ தலத்ைத: 
அடைந்து வழிபட்டவர்களுக்குக்‌ கீரகங்களால்‌ துன்‌ 
பம்‌ உண்டாகாது என்ற குறிப்பை இந்த நிலை காட்டு 
கிறது. 

திருவாரூரில்‌ பிறந்தவர்களுக்கு யம வேதனை 
இல்லை என்பதை வேறு ஒரு வகையிலும்‌ நினைப்‌ 
பூட்டும்‌ சந்நிதி ஒன்று இங்கே இருக்கிறது. எல்லாக்‌ 
கோயில்களிலும்‌ சண்டேசர்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ 
இங்கும்‌ ஒரு விக்கிரகம்‌ இருக்கிறது. ஆனுல்‌ அவர்‌ 
வழக்கமான சண்டே சமூர்த்தி அல்ல. சடையுடனும்‌ 
முழங்காலில்‌ முகம்‌ வைத்தபடியும்‌ அமர்ந்திருக்கும்‌ 
ஓர்‌ உருவத்தைத்தான்‌ காணலாம்‌. அவன்‌ யார்‌ தெரி 
யுமா? அவன்தான்‌ யமன்‌. அவனுக்கு வேலை இல்லை. 
அதனால்‌ இங்கே முழங்காலில்‌ முகத்தைப்‌ புதைத்துக்‌ 
கொண்டு அமர்ந்திருக்கிறான்‌. சிவபெருமான்‌ .அவ' 
னுக்கு இரங்கி இயக சண்டேச பதவியை வழங்‌ 
கினாராம்‌. ப ப இ ப . 

கோயிலின்‌ உள்பிராகாரத்தில்‌ தனித்தனியே பல 
கோயில்கள்‌ இருக்கின்றன. கட்டு மலையின்மேல்‌ 
ஒரு கோயில்‌; அதற்கு ௮ நணுசலேசம்‌ என்று பேர்‌ 


கிறை செல்உத்‌ திருவாரூர்‌ 167 


திருவண்ணாமலையை நினைப்பூட்டுவது _ அது. பூமி 
மட்டத்துக்கும்‌ கீழே ஒரு மீகாயில்‌; அதற்கு ஆட ' 
கேசம்‌ என்று பேர்‌. முன்காலத்தில்‌ “இருந்த மன்னர்‌ 
களும்‌ பக்தர்களும்‌ ஆளுக்கு ஒரு கோயிலைக்‌ கட்டி 
வைத்திருக்கிறார்கள்‌. அசலேலேசம்‌ என்பது ஒரு 
கோயில்‌. திருவாரூர்‌ அரனெறி என்றும்‌ அதற்குப்‌ 
(பர்‌ உண்டு. அது தேவாரப்‌ பாடல்‌ பெற்றது. நமி 
.நந்தியடிகள்‌ என்ற நாயனார்‌ அங்கே வழிபட்டார்‌. 
தண்ணீரால்‌ விளக்கேற்றினார்‌. கழற்சிங்கர்‌ என்ற 
நாயனாரும்‌ செருத்துணை நாயனாரும்‌ அக்கோயிலுக்கு 
வந்து வழிபட்டிருக்கின்றார்கள்‌. அழகிய சிற்பங்கள்‌ 
அமைந்த கோயில்‌ அது. 
அந்தக்‌ கோயிலின்‌ நிழல்‌ கிழக்கே சாயுமேயன்றி 

“மேற்கே சாய்கிறதில்லை என்று சொல்கிறார்கள்‌. ப 


வடக்குப்‌ பிராகாரத்தில்‌ மேற்குப்‌: பார்த்த சந்நிதி 
ஒன்று இருக்கிறது. அதற்குச்‌ சித்தீசுவரம்‌ என்று 
பெயர்‌. அக்‌ கோயிலைச்‌ சார்ந்த தட்சிணாமூர்த்திக்குத்‌ 
துனியான சிறப்பு ஒன்று உண்டு. இப்போது தரம்‌ 
புரத்தில்‌ சைவத்தையும்‌ தமிழையும்‌ பாதுகாத்துப்‌ 
புகழ்‌ பெற்று விளங்கும்‌ ஆதீனத்தின்‌ மூல ஆசாரி 
4பருக்கு .- ஞானசம்பந்தர்‌ என்று திருநாமம்‌. அவரு 
டைய குரு ஞானப்பிரகாசர்‌ என்னும்‌ பெரியார்‌. அவர்‌ 
திருவாரூரில்‌ வாழ்ந்திருந்தார்‌. அப்பெரியாரின்‌ 
பெருமையையும்‌ . ஞானச்சிறப்பையும்‌ விளக்கும்‌ 
தமிழ்ப்பாடல்கள்‌ பல உண்டு. அவர்‌ சித்தீசுவரத்‌ 
தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ தட்சிணாமூர்த்தியை இடை 
விடாமல்‌ வழிபட்டார்‌. இப்போது அம்மூர்த்திக்குரிய 
பூசை முதலியன தருமபுர ஆதீனத்தின்‌ ஆதரவில்‌ 
நடைபெறுகின்றன. அதற்கென்றே ராஜாங்கக்‌ 


%6£ வாருங்கள்‌ பார்க்களாம்‌ 


கட்டளை என்ற அமைப்பும்‌ அதற்குரிய மடமும்‌ 
திருவாரூரில்‌ இருக்கின்றன. ப 
.... இவெளிப்பிராகாரத்தைக்‌ கடந்து இடைநிலைக்‌ 
கோபுரத்தின்‌ வழியே சென்றால்‌ அந்த இடை 
“கழியிலே தெற்குப்‌ பக்கத்தில்‌ வடக்கு தோக்கி அமர்ந்‌ 
"திருக்கும்‌ திருவுருவம்‌ ஒன்றைப்‌ பார்க்கலாம்‌. அவர்‌ 
விறன்மிண்ட நாயனார்‌. அவருக்கு இறைவனிடம்‌ 
உள்ள அன்பைக்‌ காட்டிலும்‌ அடியார்களிடம்‌ உள்ள 
“அன்பு மிகுதி. அடியார்களிடம்‌ அன்பு இல்லாதவர்‌ 
என்றால்‌ அத்தகையவரைக்‌ காணவும்‌ சகியாதவர்‌ 
அவர்‌, ப 

.. சுந்தரமூர்த்தி தாயனார்‌ திருவாரூர்த்‌ திருக்கோயி 
லுக்குள்‌ போகும்போது தேவாசிரய மண்டபத்தில்‌ 
உள்ள அடியார்களைத்‌ தரிசனம்‌ செய்து கொள்ளாமல்‌ 
போனார்‌. அதனால்‌ விறன்மிண்டருக்கு அவரிடம்‌ 
கோபம்‌ உண்டாயிற்று. அவரைப்‌ *புறகு' என்று 
சொல்லி விலகினார்‌. அத்‌ தகையவரை ஆட்கொண்ட 
ஆரூர்ப்‌ பெருமானும்‌ புறகு என்று இருந்து, பிறகு 
இறைவன்‌ திருவருளைப்‌ பெற்றர்‌. இறந்த அளவில்‌ 
தான்‌ அவருடைய கதை பெரியபுநாணத்தில்‌ இருக்‌ 
கிறது. ஆனை அவரைப்‌ பற்றிய வேறு கதை 
ஒன்றைத்‌ திருவாரூரில்‌ ஓர்‌ அன்பர்‌ சொன்னார்‌. 
பெரிய புராணத்தில்‌ காணாத பல கதைகள்‌ அந்த 
அந்த இடங்களில்‌ வழங்குகின்றன. அவற்றையெல்‌ 
.லாம்‌ தொகுத்துப்‌ பார்த்தால்‌: பல அரிய செய்திகள்‌ 
புலனாகும்‌. நான்‌ கேட்ட கதையைச்‌ சொல்கிறேன்‌. 

... இவரைச்‌ சாமான்ய மக்கள்‌ என்ன பெயரிட்டு 
வழங்குகிறார்கள்‌, தெரியுமோ?” என்று அன்பர்‌ கேட்‌ 
£டார்‌.- 


சிறை செல்வத்‌. திருவாரூர்‌ 169* 


“விறன்மிண்ட நாயனார்‌ என்ற இவர்‌ திருநாமற்‌5 
தான்‌ எனக்குத்‌ தெரியும்‌”? என்றேன்‌; “அவர்‌ 
அடியார்களை மதியாதவரிடம்‌ விறலுடன்‌ மிண்டு: 
செய்ததனால்‌ அந்தப்‌ பேர்‌ அவருக்குப்‌ 'பின்னால்‌- 
வந்திருக்க வேண்டும்‌?” என்றும்‌ சொன்னேன்‌. 
“அவருடைய முரட்டுத்தனத்தை விளக்குவது: 
போல அவர்‌ பெயரைச்‌ சிதைத்து வழங்குகிறார்கள்‌, 
வெறி முண்ட நாயனார்‌ என்று சொல்கிறார்கள்‌!” 
என்றார்‌ அன்பர்‌. பிறகு கதையைச்‌ சொன்னார்‌. 
அடியாரை மதியாத சுந்தரரை ஆண்டு கொண்‌! 
டவர்‌ ஆரூர்ப்‌ பெருமான்‌ என்ற எண்ணத்தால்‌ 
ஆரூரை மிதிப்பதில்லை என்ற விரதம்‌ பூண்டார்‌ விறன்‌ 
மிண்டர்‌. அவர்‌ மலைநாட்டில்‌ உள்ள செங்குன்றூரில்‌- 
பிறந்தவர்‌; பல தலங்களைத்‌  தரிசித்துக்கொண்டு 
(வந்தவர்‌, இவ்வூருக்கு வடக்கே இரண்டு மைல்‌ 
தாரத்தில்‌ தங்கியிருந்தார்‌. யாரேனும்‌ திருவாரூரி' 
லிருந்து வந்தவர்‌ என்று தெரிந்தால்‌ உடனே அவர்‌ 
காலை வெட்டிவிடுவாராம்‌. இந்த வெறியைப்‌ போக்க- 
இறைவன்‌ எண்ணினான்‌. ஓர்‌ அடியார்‌ ய 
வுருவத்தை எடுத்துக்கொண்டு விறன்‌ மிண்டரிடம்‌: 
(போனான்‌. வழக்கம்போல்‌ விறன் மிண்டர்‌ அடி யாரை, 
எந்த ஊர்‌??? என்று கேட்டாராம்‌. அடியார்‌,. 
“திருவாரூர்‌? என்று சொன்னதுதான்‌ தாமதம்‌, அவர்‌ 
காலை வெட்டக்‌: கோடரியை எடுத்தார்‌ விறன்‌ 
மிண்டர்‌. அடியார்‌ ஓட்டமெடுக்கத்‌ தொடங்கினார்‌. 
நாயனார்‌ அவரைத்‌. தொடர்ந்து ஓடினார்‌. பிடிக்க: 
முடியவில்லை. அவர்‌ ஓட இவர்‌ ஓடக்‌ கடைசியில்‌: 
அடியார்‌. திருவாரூர்‌ எல்லையை மிதித்து விட்டார்‌... 
அவரைத்‌ தொடர்ந்து வந்த நாயனாரும்‌ எல்லையை: 


“170 - வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


மிதித்தாராம்‌. அப்போதுசட்டென்று இறைவன்‌, “வந்‌ 
தோம்‌ இப்பாலே”” என்றானாம்‌. *நாம்‌ ஆரூர்‌ எல்லைத்‌ 
'குள்வந்துவிட்டோம்‌. உம்முடைய விரதம்‌ போயிற்று! 
“என்ற குறிப்போடு அப்படிச்‌ சொல்லவே, நாயனார்‌ 
பிரமிப்படைந்து நின்றார்‌. “இறைவன்‌ தன்‌ திருவுரு 
வத்தைக்‌ காட்டி அவருக்கு அருள்‌ செய்தானாம்‌. 

... இப்போது திருவாரூருக்கு அருகில்‌ வண்டாம்‌ 
பாலை என்று வழங்கும்‌ ஊர்‌ இருக்கிறது. “வந்தோம்‌ 
.இப்பாலே”? என்று இறைவன்‌ சொன்ன இடம்‌ அது 
வென்றும்‌, அத்தொடரே வண்டாம்‌ பாலை என்று 
மருவி வழங்குகிற தென்றும்‌ சொல்கீறார்கள்‌. 

இந்தக்‌ கதையைக்‌ கேட்டபோது எனக்கு 
அ. வே. ஸு ஐயரவர்கள்‌ வாழ்க்கை நினைவுக்கு 
“வந்தது. ஆங்கிலப்‌ போலீசார்‌ துரத்த ஓடிய ஜயர்‌ 
புதுச்சேரியில்‌ பிரெஞ்சு எல்லைக்குள்‌ புகுந்தவுடன்‌ 
தைரியம்‌ பெற்று, **இது பிரெஞ்சு எல்லை?” என்று 
எதிர்த்து நின்றாராம்‌. அடியாராக வந்த இறைவன்‌, 
வெறி மூண்ட விறன்மிண்டரிடம்‌ சொன்ன, 
“வந்தோம்‌ இப்பாலே'” என்றது போலவே இருக்‌ 
கிறது அல்லவா 2 விறன்மிண்ட நாயனார்‌ கையில்‌ 
'கோடரியோடு கோபுர இடைகழியி£ல்‌ அமர்ந்திருக்‌ 
கிறார்‌. ப ப 

திருக்கோயிலுக்கு மேற்கே கமலாலயம்‌ என்ற 
பெரிய திருக்குளம்‌ இருக்கிறது. இது ஐந்து வேலிப்‌ 
ரப்புள்ளது:; 64 கட்டங்களை உடையது. தேவ 
அர்த்தம்‌ என்றும்‌ ஒரு பெயர்‌ இதற்கு உண்டு. இதன்‌ 
அடகிழக்கு மூலையில்தான்‌ மாற்றுரைத்த விநாயகர்‌ 


கில 'செல்வத்‌ திருவாரூர்‌ ஆர 


.... இதன்‌ நடுவில்‌ ஒரு திட்டும்‌ அதில்‌ .ஓர்‌ அழகிய 
கோயிலும்‌ இருக்கின்றன. ஓடத்தில்‌ ஏறி அக்கோயி 
லுக்குச்செல்லலாம்‌. பூசைமுதலியவை அப்படித்தான்‌. 
நடைபெறுகின்றன. அந்தக்‌ கோயிலை நடுவ .நாமனார்‌ 
கோயில்‌ என்றும்‌ .நடுவணார்‌ கோயில்‌ என்றும்‌ நடு 
விலான்‌ கோயில்‌:என்றும்‌ வழங்குகிறார்கள்‌. அங்கே 
எழுந்தருளியிருக்கும்‌ பெருமான்‌ ' நாகநாதர்‌; அம்பிகை 
அவயோகாம்பிகை. ப 3 

கமலாலயத்தின்‌ மேற்குக்‌. கரையில்‌ ஒரு கோயில்‌ 
இருக்கிறது. தீர்த்தத்தினுள்ளே சிறிது இக்கோயில்‌ 
சென்றிருக்கிறது. இது யக்ஜஞேசுவரர்‌ கோயில்‌. 
.குமலாலயத்தின்‌ மேல்‌ கரையில்‌ நின்று. பார்த்தால்‌ 
அந்தக்‌ குளமும்‌ நடுக்கோயிலும்‌ எதிரே தோன்றும்‌ 
திருக்‌ கோயிற்‌ கோபுரங்களும்‌ கண்ணையும்‌ கருத்தை 
பும்‌. கவரும்‌ அழகிய காட்சியை அளிக்கும்‌. 

இவ்வூரில்‌ கிழக்கு . வீதியில்‌ துர்வாச நாயனார்‌ 
கோயில்‌ .என்ற பெயரோடு ஓர்‌ ஆலயம்‌ இருக்கிறது. - 
துர்வாசர்‌ பூஜை செய்த கோயில்‌ அது. அதைப்‌ 
 பரவையுண்‌ மண்டளி என்று தேவாரமும்‌ பெரிய 
புராணமும்‌ கூறுகின்றன. பரவை என்பது கடல்‌. 
மண்தளி என்றால்‌ மண்‌ கோயில்‌ என்று பொருள்‌. 
ஏதோ ஒரு காலத்தில்‌ கடலின்‌ நடுவிலே திட்டும்‌ 
' அதில்‌ சிவலிங்கப்பிரானும்‌ இருக்க, அப்‌ பெருமானை . 
இங்கே கொண்டு வந்து யாரேனும்‌ நிறுவியிருக்க 
ஸாம்‌. அல்லது கடல்‌ போல எங்கும்‌ நீர்‌ பரந்திருந்த 
“போது அந்த நீர்ப்பரப்பில்‌ மண்திட்டில்‌ இருந்த கடவு . 
.ளாகவும்‌ இருக்கலாம்‌. வருணன்‌ ஒருமுறை சினம்‌ 
மண்டு இவ்வூரை அழிக்கக்‌ கடலை ஏவினானாம்‌. கடல்‌ 
"பாங்கி வரவே இக்கோயிலில்‌ உள்ள சிவபெருமான்‌ 


172 "வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அதை வற்றச்செய்தாராம்‌. பரவையை உண்ட மண்‌: 
தளியாதலால்‌ பரவையுண்‌ மண்டளி என்று பெயர்‌ 
- வந்ததாம்‌, இப்படிப்‌ புராணம்‌ சொல்கிறது. 

இப்போது இது மண்‌ தளியாக இல்லாமல்‌ கல்‌ 
தளியாகவே இருக்கிறது. இங்குள்ள பெருமானுக்குத்‌. 
-தூவாயர்‌ என்று திருநாமம்‌. தூர்வாசேசுவரர்‌ என்பது: 
வடமொழி நாமம்‌. 

சுந்தரமூர்த்தி நாயனார்‌ திருவொற்றியூருக்கு வந்‌. 
தார்‌. அங்கே திருக்கோயிலில்‌ மாலை கட்டும்‌ திரும்‌ 
பணியில்‌ ஈடுபட்டிருந்த சங்கிலி நாச்சியாரைக்‌ 
கண்டபோது அவர்பால்‌ காதல்‌ உண்டாயிற்று.. 
"நாச்சியாரைக்‌ கல்யாணம்‌ செய்துகொள்ள நிச்சயித்‌ 
தார்‌. “என்னை விட்டுப்‌ பிரியாமல்‌ இருந்தால்‌. 
திருமணம்‌ செய்து கொள்வேன்‌! என்று சங்கிலி 
நாச்சியார்‌ சொல்லவே, நாயனார்‌ ஒப்புக்கொண்டார்‌. 
இறைவனுடைய சந்நிதியில்‌ உறுதிமொழிகூறவேண்‌் 
டும்‌ என்று நாச்சியார்‌ கூறவே, அப்படியே செய்‌. 
வதாகச்‌ சுந்தரர்‌ கூறினார்‌, தாம்‌ உறுதிமொழி: 
கூறும்போது மகிழ மரத்தடியில்‌ சென்று இருக்க 
“வேண்டும்‌ என்று அவர்‌ இறைவனிடம்‌ விண்ணம்‌: 
பித்துக்‌ கொண்டார்‌. இறைவன்‌ அவ்வாறே செய்வ: 
தாக அருளி வீட்டுச்‌ சங்கிலியார்‌ கனவில்‌, தான்‌ 
மகிழ மரத்தடியில்‌ இரக்கப்‌ போவதாகவும்‌, அம்‌. 
மரத்தடியில்‌ உறுதிமொழி வழங்கும்வண்ணம்‌ சொல்‌: 
லும்படியும்‌ அரளினன்‌. சங்கிலியார்‌ அப்படியே சுந்த. 
ரரிடம்‌ சொல்ல, வேறு வழியில்லாமல்‌ அவர்‌ ஒப்புக்‌. 
- கொண்டார்‌. ப 
திருமணம்‌ இறைவனருளால்‌ ' நிறைவேறியது... 
சில நாட்கள்‌ ஆன பிறகு சுந்தரருக்குத்‌ திருவாரூர்‌ 


நிறை செல்வத்‌ திருவாரூர்‌ 173. 


ஞாபகம்‌ வந்துவிட்டது. அங்கே நிகழும்‌ விழாவின்‌ 
.நினவும்‌ தியாகேசப்‌ பெருமானுடைய நினைவும்‌ 
உண்டாயின. “நான்‌ எவ்வாறு ஆருர்ப்‌ பெருமானைப்‌ 
க9ரிந்திருப்பேன்‌!”” என்று ஏங்கினார்‌. தாம்‌ சங்கிலி 
பாருக்கு அளித்த உறுதிமொழியைப்‌ புறக்கணித்து 
விட்டு, திருவாரூரை நோக்கிப்‌ புறப்பட்டார்‌. திரு 
வொற்றியூர்‌ எல்லையை நீங்கியவுடனே அவர்‌ கண்‌ 
கள்‌ இரண்டும்‌ ஒளியை இழந்தன. திருவொற்றியூர்ப்‌ 
பெருமானை எண்ணி இரங்கிய சுந்தரர்‌ ஆரூரின்‌ 
(மேல்‌ இருந்த பேரன்பினால்‌ புறப்பட்டுவிட்டார்‌. 
கண்‌ இல்லாக்‌ குரடராகச்‌ சில தலங்களின்‌ 
வழியே வந்த நாயனார்‌ காஞ்சீபுரம்‌ சென்று 
. இறைவனைப்‌ பாடி ஒரு கண்ணைப்‌ பெற்றார்‌. பிறகு 
- பல தலங்களைத்‌ தரிசித்துக்‌ கொண்டு திருவாரூரை 
அடைந்தார்‌. முதலில்‌ இந்தப்‌ பரவையுண்‌ 
மண்டளிக்கு. வந்து இறைவனை வழிபட்டார்‌. 
இறைவனே, உனக்குத்‌ தொண்டு பூண்டவர்‌ 
துக்கங்களைப்‌ போக்கிப்‌ பாதுகாக்க மாட்டாயா?” 
கான்று பாடினார்‌. 
தூவாயா! தொண்டுசெய்‌ வார்படு துக்கங்கள்‌ 
காவாயா? கண்டுகொண்‌ டார்ஐவர்‌ காக்கிலும்‌ 
. நாவாயால்‌ உன்னையே நல்லன சொல்லுவேற்கு : 
ஆவாஎன்‌, பரவையுண்‌ மண்டளி அம்மானே! 


[தூவாயன்‌ என்னும்‌ திருநாமம்‌ உடைய 
பெருமானே, உனக்குத்‌ தொண்டு செய்வார்கள்‌ படு. 
கின்ற துக்கங்களை . அவரை அடையா வண்ணம்‌ 
காக்க மாட்டாயா? என்னிடத்தே என்‌ பலவீனத்‌ 
“தைக்‌ கண்டு என்‌ அறிவைப்‌ பற்றிக்கொண்டு ஐந்து 


14ம்‌ வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


பொறிகள்‌ வேறு-ஒன்றும்‌ செய்ய விடாமல்‌. காவலாக. 
இருந்தாலும்‌, அவரையும்மீறி நாவினாலும்‌ வாயினாலும்‌ 
உன்னையே நல்ல வார்த்தைகளாற்‌ புகழ்ந்து பேசுகிற 
எனக்கு,” ஐயோ பாவம்‌!” என்று சொல்‌, பரவையுண்‌- 
மண்டளியில்‌ இருக்கும்‌ பெருமானே?! 

தூர்வாஸர்‌ என்பதே தமிழில்‌ தூவாயர்‌ என்று. 
வந்தது. ஆவா : இரக்கக்‌ குறிப்பு. ] 

இப்படித்‌ தொடங்கப்‌ பத்துப்‌ பாடலைப்பாடினார்‌.. 
ஒரு பாட்டில்‌, 

எண்தா?ன எழுத்தோடு 
சொற்‌ படர௬ுள எல்லாமுன்‌ 
கண்டானே! கண்தனைக்‌ 
கொொண்டிட்டுக காட்டாயே 

என்று வேண்டினார்‌. க 

அவர்‌ அப்‌3பாது பாடிய திநப்பதிகத்தை 7-ஆம்‌: 
திருமுறையில்‌ படித்து இன்புறலாம்‌. 

இக்‌ கோயிலில்‌ சடாமுடியோடு அமர்ந்த திருக்‌. 
கோலத்தில்‌. துர்வாசர்‌ வீற்றிருக்கிறார்‌. துர்வாசர்‌ 
என்றால்‌ கோபத்தின்‌ திரவுருவம்‌ என்பது எல்‌ 
லோருக்கும்‌ தெரியும்‌. அவருக்கு. ப்‌2பாதும்‌ மூக்குக்கு. 
மேல்‌ கோபம்‌ வரும்‌ என்று புராணக்‌ கதைகள்‌ சொல்‌: 
கின்றன அல்லவா ? யாரோ புண்ணியவான்கள்‌ 
துர்வாசர்‌. கோபத்தைப்‌ போக்க என்ன வழி என்று. 
பார்த்தார்கள்‌. மூக்குக்கு மேல்தானே கோபம்‌ வரும்‌? 
அந்த மூக்கை உடைத்து விட்டால்‌, கோபம்‌ வர 
இடம்‌ எங்க?” என்று எண்ணி இந்தத்‌ துர்வாசர்‌. 
மூக்கை உடைத்துவிட்டார்கள்‌.! தாம்‌ பூசித்த... 


- நிறை செல்வத்‌ திருவாரூர்‌ 1755 


இறைவன்‌ கோயிலில்‌. மூக்கை இழந்து துர்வரசர்‌" 
உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்‌. ப 


அவரா மூக்கை இழந்தார்‌ ? அவருக்கு அவ: 
மானம்‌ ஒன்றும்‌ இல்லை. கோயிலும்‌ கோபுரமூம்‌, 
விக்கிரகங்களும்‌ சிற்பங்களும்‌. தமிழ்நாட்டின்‌ தனிப்‌- 
பெருஞ்‌ செலவங்கள்‌. இவற்றை. உலகத்தில்‌ வேறு: 
எங்கும்‌ காணமுடியாது. இவற்றைப்‌. பக்தியுடனும்‌: 
கலை உணர்வுடனும்‌ சமைத்தார்கள்‌ முன்ஜேோர்கள்‌... 
இவற்றைப்போல. நம்மால்‌. அமைக்க முடியாவிட்டா 
லும்‌. இவற்றைப்‌ பாதுகாக்கும்‌ கடமையையாவது. 
நாம்‌ செய்துவரலாம்‌. ஆனால்‌ நம்முள்‌ சிலர்‌. 
துர்வாசர்‌ மூக்கை உடைத்துத்‌ தமிழர்‌ மூக்கையே- 
உடைத்துவிட்டார்கள்‌. ஆம்‌! இத்தகைய அற்புதப்‌ 
படைப்புக்களைப்‌ படைத்தவர்‌ பரம்பரையில்‌ வந்த 
நாம்‌ இவற்ற உடைக்கத்‌ தலைப்படுகீறோம்‌. இதைக்‌. 
காட்டிலும்‌ அவமானம்‌ வேறு உண்டோ? துர்வாசர்‌ 
மூக்கிழந்த நிலையில்‌ அமர்ந்து, நம்‌ முடைய மூக்குப்‌ 
போய்‌ அவமானம்‌ படைத்த நிலையைச்‌ சுட்டிக்‌. 
காட்டிக்‌ கொண்டிருக்கிறார்‌ ! 

திருவாரூருக்கு மேற்‌£க ஏழு மைல்‌ தூரத்தில்‌ 
கமலாபுரம்‌ என்ற ஊர்‌ இருக்கிறது. அது?வ சுந்தர 
ருடைய அன்னையாராகிய இசைஞானியார்‌ றக. 
ஊர்‌: என்று சொல்கிறார்கள்‌. 

திருவாரூர்த்‌ தேர்‌ மிகப்பெரியது; அசந்த ஆழித்‌ . 
தேர்‌ என்று பேர்‌. இங்கே எல்லாமே பெரியவை. 
கோயில்‌ ஐந்து வேலி குளம்‌ ஐந்து வேலி. தியா 
கேசருக்குக்‌ கழுநீர்ப்‌ பூமாலை சிறப்புடையது; அதற்‌: 
காகக்‌ கழுநீரை வயலில்‌ விசைத்தார்கள்‌; அந்தக்‌. 


19௨. வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


கழுநீர்‌ வயலும்‌ ஐந்து வேலி, தியாகேசர்‌ செய்த திரு 
.விளையாடல்களோ முந்நூற்றறுபது. இந்த ஊரைப்‌ 
பற்றிய நூல்கள்‌ பல, எதை என்று எடுத்துச்‌ சொல்‌ 
வது? “*நிறைசெல்வத்‌ திருவாரூர்‌”? என்று வாயாரப்‌ 
போற்றினார்கள்‌, இத்தலத்தை. திருமகள்‌ இங்கே. 
இருந்து தவம்‌ செய்தாள்‌. அதனால்‌ இந்த ஊருக்கே 
கமலாலயம்‌ என்றும்‌ கமலை என்றும்‌ பெயர்கள்‌ ஏற்‌. 
, பட்டன. 

தியாகராஜா எழுந்தருளியிருக்கும்‌ இந்தப்‌ பெரிய 
"நகரத்தைச்‌ சிவராஜதானி என்றே சொல்லலாம்‌. 


௨ திருவாரூர்‌ - சுந்தரர்‌, 
சேரமான்‌ 


பக்கம்‌ 165 








கொடுங்கோளூர்‌ -சண்டிகேசுவரி - தவிடு : 
அபிஷேகக்‌ கோலம்‌ பணி 
பக்கம்‌ 192 


881 _ ஆய்‌ யானம்‌. 


கந்தர மூர்த்தி சுவாமிகள்‌ திருவஞ்சைக்‌ 
களத்திலிருந்து இறைவன்‌ அனுப்பிய யானையின்‌ 
மேல்‌ ஏறித்‌ திருக்கைலாயம்‌ சென்றார்‌!” என்று பெரிய 
புராணம்‌ சொல்கிறது. திருவஞ்சைக்களத்துக்குப்‌ 
போய்‌ அங்குள்ள ஆலயத்தைத்‌ தரிசிக்க வேண்டும்‌ 
என்ற ஆசை உண்டாயிற்று. இப்போது, நினைத்தால்‌ 
எந்த ஊருக்கும்‌ சென்று விடலாமே! பழைய காலமா? 
கட்டுச்சோறு கட்டிக்கொண்டு காடும்‌ மலையும்‌ 
கடந்து பல நாள்‌ பிரயாணம்‌ செய்ய வேண்டிய 
அவசியம்‌ இல்லையே! 
ஆனாலும்‌ ஊர்‌ எங்கே இருக்கிறதென்று தெரிந்து 
கொள்ள வேண்டாமா? கேரள ராஜ்யத்தில்‌ 
திருவஞ்சைக்களம்‌ இருக்கிறது என்பது தெரியும்‌. 
திருவாங்கூர்‌, கொச்சி என்னும்‌ இரண்டு ராஜ்யங்‌ 
களில்‌ திருவஞ்சைக்களம்‌ எங்கே இருக்கிறது? 
அங்கே போய்ச்‌ சுவாமி தரிசனம்‌ -செய்து கொண்ட 
வர்கள்‌ சிலரே. ஆதலால்‌ வழி சொல்கிறவர்களைத்‌ 
தேடிப்பிடிக்க வேண்டியிருந்தது. “திருச்சூரில்‌ 
இறங்கி முப்பத்தைந்து மைல்‌ பஸ்ஸில்‌ போய்‌ 
ஓரிடத்தில்‌ கழியைத்‌ தாண்ட வேண்டும்‌. கழியைத்‌ 
தாண்டி.னால்‌ கொடுங்கோளுரை அடையலாம்‌. 
அதற்கு அருகே மூன்று மைல்‌ தூரத்தில்‌ திருவஞ்சைக்‌ 
களம்‌ இருக்கிறது. அங்கிருந்து பஸ்‌ போக்குவரத்து 
உண்டு”. என்று சிலர்‌ சொன்னார்கள்‌. சேக்கிழார்‌ 
என்ன சொல்கிறார்‌ என்பதையும்‌ தெரிந்து கொள்ள 


வா.பா. - 12, 


176 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


வேண்டாமா? அவர்‌, “மலைநாட்டில்‌ இருக்கிறது. 
கொடுங்கோளூர்‌. அதற்கு மகோதையென்றும்‌ ஒரு 
பெயர்‌ உண்டு. அதைதச்‌ சார்ந்ததுதான்‌ திருவஞ்சைக்‌ 
களம்‌. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தோழரும்‌ 
சேர மன்னருமாகிய சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ 
இருந்து அரசாண்ட இடம்‌ கொடுங்கோளூர்‌?” என்று 
சொல்கிறார்‌. 
மாவீற்‌ திருந்த பெருஞ்சிறப்பின்‌ 
மன்னும்‌ தொன்மை மலைநாட்டுப்‌ 
பாவீற்‌ றிருந்த பல்புசுழார்‌ 
பயிலும்‌ இயல்பிற்‌ பழம்பதிதான்‌ 
சேவீற்‌ நிருந்தார்‌ திருவஞ்சைக்‌ 
களமும்‌ நிலவிச்‌ சேரர்குலக்‌ 
கோவீற்‌ றிருந்து முறைபுரியும்‌ 
குல்க்கோ மூதூர்‌ கொடுங்கோளூர்‌ 
என்று பெரிய புராணத்தில்‌ அவர்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
திருவஞ்சைக்களத்தைத்‌ தன்‌ ஒரு பகுதியாகப்‌ 
பெற்றது, சேரர்‌ குலமன்னர்‌ பரம்பரை பரம்பரையாக 
இருந்து அரசாட்சி புரியும்‌ ஊர்‌ என்று இந்தப்‌ 
பாட்டுச்‌ சொல்கிறது அல்லவா தது 
திருச்சூர்‌ என்பதும்‌ ஒரு சிவஸ்தலம்‌ என்று 
கேள்வியுற்றிருந்தேன்‌. திருச்சிவப்‌3பரூர்‌ என்ற 
பெயரே குறைந்து திருச்சூர்‌ என்று வழங்குகிறது. 
சிவப்பேரூர்‌ வழியே கொடுங்கோளூரை அடைந்து 
அங்கிருந்து திருவஞ்சைக்களத்துக்குப்‌ போகலாம்‌ 
என்று எண்ணியிருந்தேன்‌. 
_ பழங்காலத்தில்‌--சுந்தரமூர்த்தி நாயனார்‌ கால 
மாகிய ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌--கேரளம்‌ தமிழ்‌. 
நாடாகவே இருந்தது. அப்புறமும்‌ சேக்கிழார்‌ 


படகுப்‌ பயணம்‌ 179 


வாழ்ந்திருந்த 12-ஆம்‌ நூற்றாண்டில்கூட அது தமிழ்‌ 
நாடாகவே இருந்திருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமி 
கள்‌ இரண்டு மூறை கொடுங்கோளூர்‌ போய்‌ 
வந்திருக்கிறார்‌. அவ்வளவு ஓட்டுறவோடு இருந்த 
பகுதி இப்போது விசாரித்தாலும்‌ விவரம்‌ தெரியாத 
இடமாகிவிட்டது. 

திருச்சூர்‌ வழியாகக்‌ கொடுங்கோளூர்‌ செல்ல 
லாம்‌ என்று எண்ணியிருந்தபோது இறைவன்‌ திரு 
வருள்போல எனக்கு எர்ணாகுளத்திலிருந்து ஒரு 
கடிதம்‌ வந்தது. எர்ணாகுளத்தில்‌ ஒரு தமிழ்ச்சங்கம்‌ 
இருக்கிறது. தமிழன்‌ எங்கே சென்று வாழ்ந்தால்‌ 
என்ன; தமிழை மறக்க முடியுமா £? எர்ணாகுளம்‌ 
தமிழ்ச்சங்கத்தின்‌ செயலாளர்‌ திரு நாகப்பன்‌ என்ற 
இளைஞர்‌ தமிழன்பும்‌, தெய்வபக்தியும்‌, நல்லொழுக்க 
மும்‌ உடையவர்‌. அவர்‌ எனக்கு ஒரு கடிதம்‌ எழுதி 
னார்‌. இந்தக்‌ கடிதம்‌ இரண்டு மாதங்களுக்கு 
முன்பே அவர்‌ எழுதியிருக்கலாம்‌ ; அல்லது இரண்டு. 
மாதங்களுக்குப்‌ பிறகு எழுதியிருக்கலாம்‌ ? நான்‌ 
திருவஞ்சைக்களத்துக்குப்‌ போக வழி விசாரித்துக்‌ 
கொண்டிருக்கிற சமயத்தில்‌ அவர்‌ கடிதம்‌ வந்தது ; 
அதைத்‌ திருவருட்‌ செயல்‌ என்று சொல்வதைவிட .: 
வேறு எப்படிச்‌ சொல்வது ? | 

அன்பர்‌ நாகப்பன்‌, என்னை எர்ணாகுளத்துக்கு 
வந்து திருவெம்பாவையைப்‌ பற்றி ஒரு சொற்பொழிவு : 
செய்ய வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ கடிதம்‌ எழுதி 
யிருந்தார்‌. அவர்‌ குறிப்பிட்ட நாளில்‌ என்னால்‌ 
போக இயலவில்லை. ஆனாலும்‌ மலைநாட்டில்‌ ஓரன்பர்‌ 
பழக்கம்‌ ஏற்பட்டது பற்றி மனமகிழ்ந்து அவருக்கு 
ஒரு கடிதம்‌ எழுதினேன்‌. “நான்‌ திருவெம்பாவை 


180 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


பற்றிப்‌ பேச இப்போது. வர இயலவில்லை. திரு 
வஞ்சைக்களத்துக்குப்‌ போய்த்‌ தரிசனம்‌ செய்து 
கொண்டு வர வேண்டும்‌ என்று விரும்புகிறேன்‌. 
அதற்குப்‌ போகும்‌ வழி என்ன?” என்று எழுதி 
னேன்‌. .இப்படி இப்படிப்‌ போக வேண்டும்‌ என்று: 
சா. விடை வருமென்று எதிர்பார்த்தேன்‌. 
ஆனால்‌--? 

உடனே கடிதம்‌ வந்தது. “நீங்கள்‌ எர்ணாகுளத்‌. 
துக்கு வந்துவிடுங்கள்‌. மற்றவற்றை யெல்லாம்‌ நான்‌ 
கவனித்துக்‌ கொள்கிறேன்‌. நான்‌ இவ்வளவு காலம்‌ 
இங்கே இருந்தும்‌ திருவஞ்சைக்களம்‌ போனதில்லை. 
உங்களோடு வந்து பார்க்க எண்ணுகிறேன்‌”? என்று 
நாகப்பன்‌ எழுதியிருந்தார்‌. பண்பாடு என்பது எப்படி 
எப்படியெல்லாம்‌ உருவெடுக்கிறது பார்த்தீர்களா 2 

்‌ எனக்குப்‌ பேரானந்தம்‌ உண்டாகிவிட்டது. ' 
உடனே போட்டோக்‌ கலைஞர்‌ திருரர்மகிருஷ்ண ச்‌ 
சென்னைக்கு வரச்‌ செய்தேன்‌. இருவரும்‌ கொச்சி 
எக்ஸ்பிரஸ்ஸில்‌ புறப்பட்டுவிட்டோம்‌. எங்கள்‌ 
வரவைப்பற்றி ஒரு கடிதம்‌ நாகப்பனுக்கு எழுதிப்‌ 
போட்டுவிட்டு, எப்படிப்‌ போகிறது, எது . வழி, 
எவ்வளவு காலம்‌ ஆகும்‌ என்ற கவலைகளையெல்லாம்‌ 
மறந்துவிட்டுப்‌ புறப்பட்டேன்‌. 

. நேரே எர்ணாகுளம்‌ போனேன்‌. கொச்சி, எர்ணா 
குளம்‌ என்ற இரண்டும்‌ அருகில்‌ இருப்பவை என்று 
அங்கே போன பிறகுதான்‌ தெளிவாகத்‌ தெரிந்தது. 
“அந்தப்‌ பக்கங்களில்‌ நூறு நூற்றைம்பது மைல்‌ நீளத்‌ . 
துக்குக்‌ கழிகள்‌ இருக்கின்றன. இருமருங்கும்‌' அழகிய . 
இயற்கை வளங்கள்‌ இருக்கின்றன” என்று யாரோ 


படருப்‌: பயணம்‌ 181 


மிசொால்லக்‌ கேட்டிருக்கிறேன்‌. அவர்கள்‌ சொன்ன 
வார்த்தைகள்‌ என்‌ உள்ளத்தே எந்த விதமான உரு 
வத்தையும்‌ பதிவு செய்யவில்லை, நேரே போய்ப்‌ 
பார்த்து இன்புற்றல்தான்‌ தெளிவாக அந்தக்‌ காட்சி 
கள்‌ உள்ளத்தே பதிகின்றன. எர்ணாகுளத்துக்கும்‌ 
கொச்சிக்கும்‌ நடுவே இருப்பது ஒரு பெரிய கழிப்‌ 
பகுதி. பாலத்துக்கும்‌ இப்பால்‌ எர்ணாகுளம்‌ ; அப்பால்‌ 
கொச்சி. 

போன அன்று திரு நாகப்பனுடைய உதவியால்‌ 
கொச்சியையும்‌ எர்ணாகுளத்தையும்‌. பார்த்தேன்‌. 
கொச்சியில்‌ இயற்கையாகவே கடற்‌ பகுதி வளைந்து 
கொடுத்து ஒரு பெரிய ஏரியைப்போல இருக்கிறது. 
இந்த இயற்கைத்‌ துறைமுகத்தில்தான்‌ கப்பல்கள்‌ 
வந்து தங்குகின்றன. கொச்சி நகரம்‌' கேரள அரசாங்‌ 
கத்தைச்‌ சார்ந்தது. இந்தத்‌ துறைமுகமும்‌ அதைச்‌ 
சார்ந்த காரியாலயங்களும்‌ சென்னை அரசாங்கத்தைச்‌ 
சார்ந்தன. அந்த அழகிய துறைமுகத்தைக்‌ கண்‌ 
டேன்‌. 

எர்ணாகுளத்துக்கு அருகில்‌ திருப்புனித்துறை 
என்ற ஊர்‌ இருக்கிறது, அவ்விடத்தில்‌ கொச்சி 
அரசர்களின்‌ அரண்மனை இருக்கிறது. அங்கே, 
மருமக்கள்‌ தாயமுறைதான்‌ இருந்து வருகிறது. 
அரச பதவிக்கு வரும்‌ உரிமையுடைய பலர்‌ கொச்சி 
யில்‌ இருக்கிறார்கள்‌. முதல்‌ உரிமை இரண்டாம்‌ 
உரிமை, மூன்றாம்‌ உரிமை என்று: அவர்களுடைய 
உரிமை எழுநூறு பேர்‌ வரையில்‌ இருக்கிறதாம்‌. அவர்‌ 
களைத்‌ தம்பிரான்கள்‌ என்று வழங்குகிறார்கள்‌. திருப்‌ . 
புனித்துறை என்ற ஊர்‌ பூர்ணா நதி என்ற ஆற்றங்‌ . 
கரையில்‌ இருப்பதால்‌ அதற்கு அப்‌ பெயர்‌ வந்ததாம்‌, 


362 வாரங்கள்‌ பார்க்களாம்‌ 


சங்க காலத்தில்‌ சேர அரசர்களுக்கு உரியதாகச்‌ 
சொல்லப்‌ பெறும்‌ பொருநை, ஆன்பொருநை என்‌ 
பதே அந்தப்‌ பூர்ணா நதி என்று சில ஆராய்ச்சியாளர்‌ 
கள்‌ சொல்வார்கள்‌. ப 

கேரள ராஜ்யத்து ஆலயங்களில்‌ தூய்மை 
அதிகம்‌. நான்‌ திருப்புனித்‌ துறையில்‌ உள்ள 
கிருஷ்ணன்‌ கோயிலுக்குச்‌ சென்றேன்‌. அரசரானா 
லும்‌ மேலே ஆடையோ சட்டையோ அணிந்து 
கொண்டு மீகாயிலுக்குள்‌ செல்லக்கூடாது. கோயில்‌ 
வாசலில்‌ நம்‌ நாட்டில்‌ உள்ளது போன்ற கோபுரத்‌. 
தைக்‌ காண இயலாது. தேதரின்‌ தட்டுப்‌ போலவும்‌ 
சீன தேசத்துக்‌ கட்டிடங்களைப்‌ போலவும்‌ மரத்‌ 
தினால்‌ அமைத்த ஒருவகையான கோபுரத்தைத்தான்‌ : 
காணலாம்‌ விமானமும்‌ மரத்தால்‌ ஆனதே. சில 
கோயில்களில்‌ விமானத்தைச்‌ செப்புத்‌ தகடுகளால்‌ 
வேய்ந்திருக்கிறார்கள்‌. உள்‌ பிராகாரம்‌ மரத்தாலான 
சுவர்களை உடையது. அந்தச்சுவர்‌ முழுவதும்‌ ஆயிரக்‌ 
கணக்கான இரும்பு அகல்‌ விளக்குகளை அடித்திருக்‌ 
கின்றனர்‌. உற்சவ காலங்களில்‌ அத்தனை விளக்கு. 
களையும்‌ ஏற்றுகிறார்கள்‌. ஒவ்வொரு கோயிலிலும்‌ 
சந்நிதிக்குமுன்‌ ஒரு மேடை இருக்கிறது. அதற்கு 
அப்பால்‌ துவஜஸ்தம்பமும்‌ அதற்கும்‌ அப்பால்‌ ஏழு 
அடுக்குள்ள பெரிய வெண்கலத்‌ தீபமும்‌ வைத்திருக்‌ 
கிறார்கள்‌. கோயிலைச்‌ சுற்றி வலம்வரும்‌ இடத்தில்‌ 
கருங்கல்லால்‌ தளம்‌ அமைத்திருக்கிறார்கள்‌. விடியந்‌ 
காலையிலேயே நீராடிவிட்டு ஆடவரும்‌ மகளிரும்‌ 
ஆலய தரிசனம்‌ செய்துகொள்கிறார்கள்‌. வரல்‌ 
குளரானாலும்‌ அதத்கு த்‌ 


படகுப்‌ பயணம 183 


அவர்களுடைய பக்தி பொதுவானது; சமரச நிலை 
யில்‌ உள்ளது. பலருக்கு விஷ்ணு, சிவன்‌ இரண்டு. 
மூர்த்திக்கும்‌ வேறுபாடு தெரியவில்லை. எநீதத்‌ 
தெய்வமானாலும்‌ அவர்களுக்கு அப்பன்தான்‌. காளி 
கோயில்களில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ அம்மையைப்‌ 
பகவதி என்று சொல்கிறார்கள்‌. மலையாள பகவதி 
என்று. இங்கே நாம்‌ சொல்லிக்கொள்கிறோம்‌ 
அல்லவா? மற்றப்படி எந்தச்‌ சாமியானாலும்‌ தனிப்‌ 
பேர்‌ இல்லை. திருப்புனித்துறைக்‌ கிருஷ்ணனுக்குத்‌ 
திருப்புனித்துறை அப்பன்‌ என்று பேர்‌; எர்ணாகுளத்‌ 
தில்‌ உள்ள சிவபெருமானுக்கு எர்ணாகுளத்தப்பன்‌ 
என்று பேர்‌; குருவாயூர்க்‌ கிருஷ்ணனைக்‌ குரு 
வாயூரப்பன்‌ என்றும்‌, வைக்கத்து மகாதேவனை 
வைக்கத்தப்பன்‌ என்றும்‌ வழங்குவது கேரள சம்பிர 
தாயம்‌. . ப 

திருப்புனித்துறைக்‌ கிருஷ்ணன்‌ வடிவழகு 
சொட்டும்‌ பெருமான்‌. திருமேனி முழுவதும்‌ தங்கக்‌ 
கவசம்‌ சாத்தியிருந்தார்கள்‌. திருமுகத்துக்குக்கூடக்‌ 
கவசம்‌ போடும்‌ வழக்கம்‌ மலையாள தேசத்தில்‌ இருக்‌ 
கிறது. ட்‌ ட்‌ 

நான்‌ போனபோது எர்ணாகுளத்தில்‌ உற்சவம்‌. 
உற்சவத்தில்‌ தேரோ, இறைவன்‌ பவனியோ இல்லை. 
வரிசையாக யானைகளை அலங்கரித்துக்‌ கொண்டு 
வந்து நிறுத்துகிறார்கள்‌. ஏராளமான பணச்‌ செலவில்‌ 
வெடியும்‌ வாணமும்‌ கொளுத்துகிறார்கள்‌. எர்ணாகுளம்‌ 
கோயிலில்‌ மரச்சுவரில்‌ பதித்திருந்த அத்தனை விளக்கு 
களையும்‌ ஏற்றியிருந்தார்கள்‌. ஒரே ஜோதிமயமாக 
இருந்தது அந்தக்‌ காட்சி, கோயில்‌ பிராகாரத்தில்‌ 
ஓரிடத்தில்‌ பாட்டுக்கச்சேரி நடந்துகொண்டிருந்தது. 


184 வாருங்கள்‌: பார்க்கலாம்‌ 


மற்றோர்‌ இடத்தில்‌ சிறுமியர்‌ கிளிப்பாட்டுப்‌ பாடிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. பின்னும்‌ ஓரிடத்தில்‌ ஒருவர்‌. 
தலையில்‌ பட்டுத்‌ தலைப்பாகையுடன்‌ கையை வீசிக்‌ 
* கொண்டு அங்கும்‌ இங்கும்‌ நடந்தபடியே கதாப்‌ 
பிரசங்கியைப்‌ போல ராகத்துடன்‌ கதை சொல்லிக்‌ 
கொண்‌ டிருந்தார்‌. பிரசாதமாகத்‌ தீர்த்தமும்‌ சந்தன 
மும்‌ கொடுக்கிறார்கள்‌. அந்தச்‌ சந்தனத்தை நெற்றி 
யிலே விபூதியைப்‌ போலத்‌ தீற்றிக்‌ கொள்கிறார்கள்‌. 
பிரசாதம்‌ தரும்‌ பூசகர்‌, கையில்‌ படாமல்‌ வீசி எறிகி 
ரர்‌. | 

எர்ணாகுளம்‌ கோயிலில்‌ மகாதேவர்‌ சந்நிதி மாத்‌ 
திரம்‌ உண்டு; அம்பிகையின்‌ சந்நிதி இல்லை. அந்தப்‌ 
பக்கங்களில்‌ எல்லாக்‌ கோயில்களிலும்‌ அப்பனைத்‌ 
தான்‌ தரிசிக்கலாமாம்‌; அம்மை அங்கே இருப்பதில்லை 
யாம்‌. அம்மைக்குத்தான்‌ தனியே கோயில்‌ கட்டிப்‌ 
பகவதி என்று வழங்குகிறார்களே! 

எர்ணாகுளத்துத்‌ தமிழ்க்‌ கோயிலையும்‌ பார்த்‌ தன்‌: 
தமிழ்ச்‌ சங்கத்தைத்தான்‌ சொல்கிறேன்‌. திருக்குறள்‌ 
வகுப்பை அன்று தொடங்கினார்கள்‌. நான்‌ ஒரு சொற்‌ 
பொழிவு ஆற்றினேன்‌. அமைதியான முறையில்‌ தமிழ்‌ 
அன்பர்கள்‌ இந்தத்‌ தமிழ்ச்‌ ப்ட்‌ தட்‌ வரு 
கிரர்கள்‌. 

மறுநாள்‌ காலையிலேயே கல்குளம்‌ புறப்‌ 
படுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்திருந்தார்‌ 
நாகப்பன்‌. தமிழ்ச்சங்கத்தின்‌ பாதுகாவலரில்‌ ஒரு 
வரும்‌ தமிழ்த்‌ தெய்வமாகிய மகாமகோபாத்தியாய 
டாக்டர்‌ ஐயரவர்களின்‌ உறவினருமாகிய திரு முத்து. 
சாமி ஐயர்‌ என்ற அன்பர்‌ எங்களுக்கு ட விருந்து, 
அளித்துத்‌ தூங்க வைத்தார்‌. 


படகுப்‌ படணம்‌ 185 


திருவஞ்சைக்‌ களத்துக்குக்‌ கழியில்‌ இருபது 
மைலுக்குமேல்‌ செல்ல வேண்டும்‌. திரு நாகப்பன்‌ 
இந்த யாத்திரைக்காகத்‌ தனியே ஒரு விசைப்‌ படகை 
ஏற்பாடு செய்திருந்தார்‌. அது மட்டுமல்ல. இரண்டு 
நாட்களுக்கு முன்பு அந்தப்‌ படகில்‌ ஏறித்‌ திருவஞ்‌ 
சைக்‌ களத்துக்குப்‌ போய்‌ விவரங்களை விசாரித்தும்‌ 
வந்திருந்தார்‌. 

ஆகவே மறுநாள்‌ காலை ஏழு மணிக்கு விசைப்‌ : 
படகில்‌ திரு நாகப்பனுடனும்‌ கலைமகள்‌ போட்டோக்‌ 
கலைஞர்‌ ராமகிருஷ்ணனுடனும்‌ வேறு சில நண்பர்‌ 
களுடனும்‌ புறப்பட்டேன்‌. நண்பகல்‌ உணவுகூட 
எங்களுடன்‌ வந்தது. அந்தப்‌ புளியோரையும்‌, 
தயிருஞ்சாதமும்‌ எங்கள்‌ பசிக்கு எவ்வளவு சுகமாக 
இருந்தன என்பதை அன்று நடுப்பகலில்‌ உணர்ந்‌ 
தோம்‌. 

- எர்ணாகுளத்தில்‌ கடலின்‌ பகுதி தேக்கமாக 
இருக்கிறது. அதிலிருந்து நீண்ட அகன்ற கழி மைல்‌ 
கணக்கில்‌ பிரிந்து செல்கிறது. வெவ்வேறு திசையில்‌ 
இந்தக்‌ கழிகள்‌ இருக்கின்றன. அந்தப்‌ பக்கங்களில்‌ 
பண்டங்களை மிக எளிதில்‌ மலிவாக இந்தக்‌ கழி 
களின்‌ வழியாகக்‌ கொண்டு வருகிறார்கள்‌. . நிலப்‌ 
பாதையைப்‌ போலவே இந்த நீர்ப்பாதையாகிய கழி 
கள்‌ பயன்படுகின்றன, விசைப்‌ படகுகளும்‌, பாய்‌ 
“மரப்‌ படகுகளும்‌, தோணிகளும்‌ இந்தப்‌ புனற்‌ சாலை 
யில்‌ எங்கே பார்த்தாலும்‌ ஓடிக்கொண்டிருக்கின்றன. 

நாங்கள்‌ ஏறின ' விசைப்‌ படகுக்கு அசோகா 
என்று பேர்‌. அது ஏழு குதிரையாற்றல்‌ உடையது. 
அதிக ஆழம்‌ இல்லாத இடங்களில்‌ அதைச்‌ செலுத்த 


180 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


முடியாது. படகு புறப்பட்டது. மணிக்கு' ஆறு மைல்‌ 
வேகத்தில்‌ சென்றது. சில இடங்களில்‌ இன்னும்‌ 
மெதுவாகச்‌ சென்றது. கீழ்ப்பக்கத்தில்‌ வானவெளி 
யில்‌ சூரியன்‌ தன்‌ யாத்திரையைத்‌ தொடங்கி யிருந்‌ 
தான்‌. அவனை ஆந்த நீர்ப்‌ பரப்பினிடையில்‌ இருந்து 
கொண்டு பார்ப்பதே ஓர்‌ ஆனந்தம்‌. கழியின்‌ இரு 
மருங்கும்‌ அடர்ந்த தென்னஞ்சோலைகள்‌. அங்கங்கே 
சிறிய சிறிய ஊர்கள்‌. தமிழ்நாட்டு நெய்தல்‌ நிலத்‌ 
தில்‌ அத்தகைய வளப்பத்தைக்‌ காண முடியாது, 
எங்கே பார்த்தாலும்‌ தென்னமரந்தான்‌. 

பெரிய கழியின்‌ இடையில்‌ சில திட்டுக்கள்‌ 
இருக்கின்றன. அவற்றைத்‌ துருத்தி என்று சொல்‌ 
கிறார்கள்‌. அது நல்ல தமிழ்ச்‌ சொல்‌. நாம்‌ அதை 
மறந்துவிட்டோம்‌; நம்முடைய மலைநாட்டுச்‌ 
சகோதரர்கள்‌ மறக்கவில்லை. ஆற்றுக்கு நடுவிலே 
உள்ள திட்டுக்குத்‌ துருத்தி என்று பெயர்‌. இலக்கியங்‌ 
களில்‌ இந்தச்‌ சொல்லைக்‌ காணலாம்‌. அதற்கு உரை 
யாசிரியர்கள்‌ “*ஆற்றிடைக்‌ குறை” என்று பொருள்‌ 
எழுதியிருப்பார்கள்‌. இங்கே கழிகள்‌, ஓடாத ஆறு 
களைப்‌ போல இருக்கின்றன. . அவற்றினிடையே 
உள்ள திட்டுக்களைப்‌ பழந்‌ தமிழ்ச்‌ சொல்லால்‌ 
துருத்தி என்று மலையாளிகள்‌ சொல்கிறார்கள்‌. 

சில இடங்களில்‌ பெரிய கழியிலிருந்து சிறிய கழி 
ஒன்று பிரிந்து வந்து சென்று மறுபடியும்‌ வந்து 
கூடுகின்றது. இதனிடையே பெரிய தீவு இருக்‌ 
கின்றது. 

இந்தக்‌ கழியில்‌ நடைபெறும்‌ மிகவும்‌ முக்கிய 
மான தொழில்‌ மீன்‌ பிடிப்பது, சில இடங்களில்‌ 
மிகவும்‌ உயரமான ஏற்ற மரத்தைப்‌ போலச்‌ சாய்வாக 


படகுப்‌ பயணம்‌ 187 


இரண்டு. மரங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள்‌. 
அந்த இரண்டுக்கும்‌ இடையிலே விரிவான 
வலையைக்‌ கட்டி யிருக்கிறார்கள்‌. அந்த மரங்களைத்‌ 
தாழ்த்தி மீண்டும்‌ மேலே எழச்‌ செய்யும்‌ வகையில்‌ 
அந்த அமைப்பு இருக்கிறது. மரங்களைத்‌ தாழ்த்தும்‌ 
போது அந்தப்‌ பெரிய வலை கழிக்குள்‌ அமிழ்ந்து விடு 
கிறது. சிலபோது அப்படியே விட்டுவைத்து மறு 
படியும்‌ மரத்தை நிமிர்த்துகிறார்கள்‌, வலை மேலே 
எழுகிறது. அதில்‌ பல மீன்கள்‌ அகப்படுகின்‌ றன. 
இந்தக்‌ குதிரை மர வலைகளைச்‌ சீனா தேசத்தில்‌ அதிக 
மாகப்‌ பயன்‌ படுத்துகிறார்களாம்‌ பெரிய படகுகளிய்‌ 
சென்றும்‌ சிறிய கட்டுமரத்தில்‌ சென்றும்‌ வலை வீசி 
மீன்‌ பிடிக்கிறார்கள்‌. அந்த வலைஞர்கள்‌ எவ்வளவு ' 
லாகவமாக வலையை வீசுகிறார்கள்‌! ஒரு சிறிய கட்டு 
மரத்தில்‌ தூண்டிலும்‌ கையுமாக அமர்ந்து பொறுமை 
யோடு காத்திருக்கும்‌ வலைஞர்களையும்‌ அங்கே காண 
லாம்‌. விளையாட்டாகச்‌ சிறிய பையன்கள்‌. கூட. ஒரு. 
தூண்டிலையும்‌ ஒரு கட்டுமரத்தையும்‌ எடுத்துக்‌ 
கொண்டு கிளம்யிவிடுவார்கள்‌ என்று தோன்றுகிறது. 
சில இடங்களில்‌ கழி சிறிய கால்வாயைப்‌ போல: 
இருக்கிறது. இரு மருங்கும்‌ உள்ள இென்னமரங்கள்‌ 
ஒன்றை ஒன்று தழுவிக்கொண்டு கழியின்மேல்‌ 
பச்சை விதானம்‌ அமைத்தாற்போல நிற்கின்றன. 
நெடுந்தூரத்துக்குத்‌ தென்னங்‌ குலைகளைக்‌. கட்டிப்‌ 
பச்சைப்‌ பந்தல்‌ போட யாரால்‌ முடியும்‌? நெய்தல்‌ 
நிலமகள்‌ அங்கே அத்தகைய அழகுப்‌ பந்தலைப்‌ 
போட்டுக்கொண்டு கொலு வீற்றிருக்கிறாள்‌. 


கழியில்‌ “ இக்கரையிலிருந்து அக்கரைக்குப்‌ 
போவது மிக எளிது. கார்களைக்கூட ஓடத்தில்‌ 


168 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


ஏற்றிக்கொண்டு வந்து விடுகிறார்கள்‌. ஒரு கரையி 
லிருந்து மறு கரையில்‌ உள்ள பள்ளிக்கூடத்துக்குச்‌ 
சின்னஞ்சிறு குழந்தைகள்‌ போகிறார்கள்‌. எப்படித்‌ 
தெரியுமா? சின்னக்‌ கட்டுமரம்‌; அதில்‌ ஒரு துடுப்பு. 
நாலு பையன்களாகச்‌ சேர்ந்து கொண்டு அதில்‌ 
ஏறிக்‌ கொள்கிறார்கள்‌. அவர்களே. துடுப்பினால்‌ 
ஓடத்தைத்‌ தள்ளிக்கொண்டு போய்‌ விடுகிறார்கள்‌. 
ஓடக்காரன்‌, காவற்காரன்‌ என்ற பேச்சே இல்லை. 
நமக்கோ அந்தக்‌ கழியைப்‌ பார்த்தால்‌ பாம்பு 
நடுவிலே கிடக்கிறது போலத்‌ தோன்றுகிறது. அவர்‌ 
களுக்கோ ஒரு வீதியிலிருந்து மற்றொரு வீதிக்குப்‌ 
போகிறது போல இருக்கிறது, கழியைக்‌ கடப்பது. 

படகுகளில்‌ எல்லாப்‌ பண்டங்களும்‌ வருகின்‌ றன. 
விசைப்‌ படகுக்குப்‌ பின்னாலே இரண்டு மூன்று பாரப்‌ 
படகுகளை இணைத்து அவற்றில்‌ பண்டங்களைக்‌ 
கொண்டு போகிறார்கள்‌. ப 

- நோக்கும்‌ நிதியம்‌ பலஎத்‌ தனையும்‌ 
கலத்தில்‌ புகப்பெய்து கொண்டேற நுந்தி 
ஆர்க்குங்‌ கடலங்‌ கரைமேல்‌ மகோதை 
அணியார்‌ பொழில்‌அஞ்‌ சைக்களத்‌ தப்பனே ! 

சன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ பாடுகிறார்‌. அந்தக்‌ 
காலத்தில்‌ இப்படித்தான்‌ பெரிய மரக்கலங்களில்‌ பல 
வகையான விலையுள்ள பண்டங்களைக்‌ கொண்டு 
போயிருக்க வேண்டுமென்று இந்தப்‌ பாட்டிலிருந்து 
தெரிகிறதல்லவா ? ன 

முதலில்‌ திருவஞ்சைக்களத்துக்குப்‌ போய்‌ 
விட்டுப்‌ பிறகு கொடுங்கோளூர்‌ போகலாம்‌ என்று 
எண்ணினோம்‌. ஆனால்‌ அப்படிச்‌ செய்ய முடிய 


படகுப்‌ பயணம்‌ 1$9: 


வில்லை. கழியில்‌ காலை நேரங்களில்‌ தண்ணீர்‌ சிறிது 
வடியும்‌. திருவஞ்சைக்‌ களத்துக்கு ஒரு கிளைக்‌ கழி 
பில்‌ போக வேண்டும்‌. அதில்‌ ஆழம்‌ போதாமை 
யால்‌ நேரே கொடுங்கோளைருக்குப்‌ போனோம்‌. 12 
மணிக்கு மேல்‌ கடல்‌ ஓதம்‌ மல்குமாகையால்‌ திரு 
வஞ்சைக்களத்துக்குப்‌ போவது எளிதாக இருக்கும்‌ 
என்று படகுக்காரர்‌ சொன்னார்‌. கொடுங்கோளூர்‌ தான்‌ 
சேரமான்‌ இருந்த இடம்‌. திருவஞ்சைக்களம்‌ அவ்‌ 
விராசதானியில்‌ உள்ள கோயில்‌. ஆகவே சேரமான்‌ 
ஊருக்குப்‌ போய்விட்டு அங்குள்ள ஆலயத்துக்குப்‌ 
போவதும்‌ ஒரு வகையில்‌ முறைதான்‌ என்று எண்ணி 
னோம்‌. பன்னிரண்டு மணிக்குக்‌ கொடுங்கோளூரை 
அடைந்தோம்‌. படகுப்‌. பிரயாணத்தின்‌ இன்பத்‌ 
தால்‌ ஊக்கம்‌ பெற்றுக்‌ கொடுங்கோளூர்த்‌ தரையில்‌. . 
சால்‌ வைத்தோம்‌. 


கே௱௫ுஙாம்காணாுளர்‌ 

அத ங்கிலத்தில்‌ முற்காலத்தில்‌ எழுதியுள்ள சரித்‌ 
திரப்‌ புத்தகங்களை எடுத்துப்‌ பார்த்தால்‌ போர்த்துக்‌ 
கீசியர்களும்‌ மற்றவர்களும்‌ இந்தியாவின்‌ மேல்கரை 
பிலே வந்து இறங்கின செய்தியைக்‌ காணலாம்‌. 
இந்தியாவை மேல்நாட்டினரின்‌ சந்தையாக்குவதற்கு 
அஸ்திவாரமாகக்‌ கப்பலில்‌ வந்து இந்நாட்டை 
அடைந்த வாஸ்கோடகாமா கேரள நாட்டில்தான்‌ 
வந்து இறங்கினான்‌. அந்தச்‌ சரித்திரங்களை வாசிக்‌ 
கும்போது கிராங்கனூர்‌, கிராங்கனூர்‌ என்ற பெயர்‌ 
அடிபடும்‌. அது இன்ன ஊர்‌ என்று தெரிந்துகொள்‌ 
ளாமல்‌ புத்தகத்தை மட்டும்‌ _ படிக்கிறவர்களுக்கு 
அது குரங்கனூரோ என்ற ஐயம்‌ தோன்றும்‌. 

மேல்நாட்டு மக்கள்‌ இந்த நாட்டுப்‌ பெயர்கள்‌ 
தம்‌ வாயில்‌ நுழையாமல்‌ மாற்றி வழங்கிய பேர்கள்‌ 
ஒன்றா இரண்டா? வெள்ளாக்காரத்‌ துரைமார்கள்‌ 
அப்படி மாற்றியது அதிசயமன்று. இந்த நாட்டில்‌ 
உள்ள கறுப்புத்‌ துரைகளும்‌ தங்கள்‌ ஊர்களின்‌ 
இயற்கையான பெயர்களை வெள்ளைத்‌ துரைகளைப்‌ 
'போல மாற்றிச்‌ சொல்வதில்‌ இன்பம்‌ கண்டார்கள்‌. 
தூத்துக்குடி இன்னும்‌  ட்யூடிகொரின்‌ என்ற 
திருநாமத்தை உதிர்க்கவில்லை. திருநெல்வேலி 
இன்னும்‌ சிலர்‌ திருவாக்கில்‌ டின்னவெல்லியாகவே 
இருக்கிறது. மெட்ராஸாுக்குப்‌ பக்கத்தில்‌ ஸெட்ராஸ்‌ 
என்ற ஊர்‌ இருக்கிறதே, அது உங்களுக்குத்‌ 
தெரியுமோ? பல பேருக்கு அப்படி ஓர்‌ ஊர்‌ 
இருப்பது தெரியாது. சதுரங்கப்பட்டணம்‌ என்று 


கொடுங்கோளூர்‌ $91 


மகாபலிபுரத்துக்கு அருகில்‌ ஓர்‌ ஊர்‌ இருக்கிறது. 
யாரோ ஒரு வெள்ளைக்காரன்‌ வாக்கில்‌ அது வர 
வில்லை. சதுரங்கப்பட்டணம்‌ என்ற நீண்ட பெயரை 
ஸட்‌, ஸட்‌, ஸட்‌ என்று திக்கித்‌ திக்கி உச்சரிக்க 
முயன்று தடுமாறியிருக்கிறான்‌. கடைசியில்‌ மெட்ராஸ்‌ _- 
பக்கத்தில்‌ இருப்பதால்‌ அதை ஸெட்ராஸ்‌ ஆக்கிவிட்‌ 
டான்‌. இன்றும்‌ அதை அப்படிச்‌ சொல்லும்‌ நாகரிகப்‌ 
பேர்வழிகள்‌ இருக்கிறார்கள்‌, 

கிராங்கனூர்‌ என்பதும்‌ அப்படித்‌ துரை மக்கள்‌ 
திருவாக்கில்‌ உருமாறிய பெயர்‌. அதைச்‌ சரியாகச்‌ 
சொல்ல வேண்டுமானால்‌ க்ராங்கனோர்‌ (ர ஊாராவு 
என்றுதான்‌ :சொல்ல வேண்டும்‌. பெரிய புராணம்‌ 
முதலிய தமிழ்‌ இலக்கிய நூல்களில்‌ வரும்‌ கொடுங்‌ : 
கோளூரைத்தான்‌' அப்படி வழங்கினார்கள்‌? இன்றும்‌ 
கறுப்புத்‌ துரைமார்‌ சிலர்‌ வழங்குகிறார்கள்‌. 

மலையாளிகள்‌ அதைக்‌ கொடுங்ஙலூர்‌ என்று 
சொல்கிறார்கள்‌. அவர்கள்‌ மெல்லினத்தில்‌ ஆசை 
யுடையவர்கள்‌. கொடுங்கல்லூர்‌ என்பதே அப்படி 
உச்சரிக்கப்‌ பெறுகிறது. கொடுங்கோளூர்‌ மாகாத்‌ 
மியத்தைப்‌ பார்த்தால்‌ அதைக்‌ கோடிலிங்கபுரம்‌ 
என்று சொல்லுகிறது. இப்படி வெவ்வேறு உருவத்‌ 
தில்‌ அந்த ஊருக்குத்‌ திருநாமம்‌ அமைந்தாலும்‌ அதன்‌ 
பழம்‌ பெயர்‌ கொடுங்கோளூர்‌ என்பதுதான்‌ $ அதற்கு 
மகோதை என்றும்‌ ஒரு பெயர்‌ உண்டென்று பெரிய 
புராணத்தால்‌ அறிகிறோம்‌. 

இந்தக்‌ கொடுங்கோளூர்தான்‌ சுந்தரமூர்த்தி 
சுவாமிகளுடைய தோழராகிய சேரமான்‌ பெருமாள்‌ 
"நாயனார்‌ இருந்து அரசாண்ட இடம்‌. அந்தக்‌ காலத்‌ 
தில்‌ இது பெரிய நகரமாக இருந்திருக்க வேண்டும்‌. 


192 வாருங்கள்‌ பார்க்கலஃம்‌ 


சேரமான்‌ வாழ்ந்த இடத்தில்‌ இன்றும்‌ இடிபாடுகள்‌ 
இருக்கின்றன. அவற்றைப்‌ பற்றிப்‌ பின்பு சொல்‌ 
கிழேன்‌. ப 
நாங்கள்‌ கொடுங்கோளூருக்குப்‌ போவது 
தெரிந்த அன்‌ பர்கள்‌, “கொடுங்கல்லூர்ப்‌ பகவதியைத்‌ 
தரிசிக்கப்‌ போகிறீர்களா 2 மிகவும்‌ சக்தியுள்ள தெய்‌ 
வம்‌?” என்று சொன்னார்கள்‌. அந்த ஊர்‌ சேரமான்‌ 
பெருமாள்‌ ஊர்‌ என்றோ, சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ 
- வந்து தங்கியிருந்த ஊர்‌ என்றோ அங்குள்ளவர்களுக்‌ 
குத்‌ தெரியாது. கொடுங்கோளூருக்கு இன்று உள்ள 
பெருமை அங்கே எழுந்தருளியிருக்கும்‌ பகவதியினால்‌ 
தான்‌. ஆகவே அந்தப்‌ பகவதியின்‌ திருக்கோயி 
லுக்குப்‌ போனோம்‌. அந்தக்‌ கோயிலும்‌ எர்ணாகுளத்‌ 
தில்‌ உள்ள கோயிலைப்‌ போலவே இருக்கிறது. பகவதி 
அமர்ந்த திருக்கோலத்தில்‌ எழுந்தருளியிருக்கிறாள்‌. 
சேவார்த்திகள்‌ கூட்டம்‌ கூட்டமாக வந்து செல்கிறார்‌ 
கள்‌. இந்தப்‌ பகவதியைப்‌ பற்றிப்‌ பல பாட்டுக்கள்‌ 
மலையாளத்தில்‌ இருக்கின்றன... முன்பு இங்கே 
பெளத்தர்களுடைய ஆதிக்கம்‌ அதிகமாக இருந்த 
தாம்‌. பிறகு ஹிந்துக்கள்‌ அவர்களை ஒட்டிவிட்டார்‌ 
கள்‌. பெளத்தர்களைப்‌ பச்சை பச்சையாகத்‌ திட்டும்‌ 
பாடல்களை முன்பு இங்கே பாடி வந்தார்களாம்‌. 
அரசாங்கத்தார்‌ அப்படிப்‌ பாடுவதை நிறுத்தி 
விட்டார்களாம்‌. 

பகவதியின்‌ சந்நிதிக்கு. முன்னே சண்டிகேசுவரி 
யின்‌ விக்கிரகம்‌ திறந்த வெளியில்‌ இருக்கிறது. அந்த 
உருவத்தின்மேல்‌ தவிட்டைப்‌ போட்டிருந்தார்கள்‌. 
- பகவதிக்கு உயிரோடு ஆடுகளை வாங்கிவிடுவது 
வழக்கம்‌. கோயிலில்‌ உள்ள ஆடுகள்‌ சண்டிகேசுவ 


.. கொடுங்கோளூர்‌ $93 


ரியின்‌ மேல்‌ அபிஷேகமாகும்‌ தவிட்டை நாவால்‌ வருடி 
உண்ணுகின்றன. அந்த அம்பிகைக்குத்‌ தவிட்ட 
பிஷேகத்தைவிட இந்த ஆடுகளுடைய நாக்கின்‌ 
பரிசம்‌ அதிக இன்பத்தை அளிக்குமென்று தோன்‌ 
றுகிறது. பகவதிக்கு அருகே இடப்பக்கத்தில்‌ ஏழு 
மாதாக்களுடைய சந்நிதி இருக்கிறது. அவர்களோடு 
விநாயகரும்‌ இருக்கிறார்‌. சந்நிதியில்‌ தெற்கு நோக்கிக்‌ 
கோடிலிங்கபுரேசர்‌ என்ற திருநாமத்தோடு சிவலிங்‌ 
கப்‌ பெருமான்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌. 

பகவதி எட்டுக்‌ கரங்களும்‌ மூன்று கண்களும்‌ 
கோரப்‌ பற்களும்‌ உடையவளாக வீற்றிருக்கிறாள்‌. 
அப்பெருமாட்டியின்‌ உருவத்துக்குக்‌ கீழே யந்திரங்‌ 
களும்‌ திருவாசியும்‌ வைத்து வழிபடுகிறார்கள்‌. வலப்‌ 
பக்கத்தில்‌ ஒரு கர்ப்பக்கிருகம்‌ இருக்கிறது. பகவதி 
பின்‌  கர்ப்பக்கிருகத்திலிருந்தேதே அதற்கு வாயில்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ அந்த வாயிலை அடைத்திருக்‌ 
கிறார்கள்‌. வாயிலுக்கு முன்‌ திருவாசியை வைத்திருக்‌ 
கிறார்கள்‌. பகவதியின்‌ கர்ப்பக்கிருகத்துக்கு வெளி 
யில்‌ மூடப்பட்டிருக்கும்‌ திருக்கோயில்‌ விமானம்‌ 
இருக்கிறது, அதனுள்‌ என்ன இருக்கிறதென்று 
தெரியவில்லை. ப ள்‌ 
ப அங்குள்ள மணியகாரரை விசாரித்தேன்‌. 
“இங்கே ஆதிசங்கராசாரியார்‌ வந்து ஒரு சக்கரத்‌. 
தைப்‌ பிரதிஷ்டை செய்தார்‌. அதைத்தான்‌ இதற்குள்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. அது மிகவும்‌ உக்கிரமாக : 
- இருந்ததனால்‌ வாயிலை அடைத்திருக்கிறார்களாம்‌”?? 
என்றார்‌. இப்படி, “அடைத்திருக்கிறார்களாம்‌!”, 
.“வைத்திருக்கிறார்களாம்‌'” என்று சந்தேகக்‌ குறிப்‌ 
பாகிய ஆம்‌ போட்டுச்‌ சொல்லும்‌ கக. 


_வா,பா. ௨ 13, 


194 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அப்படியே உண்மை என்று எடுத்துக்‌ கொள்ளவும்‌ 
முடியாது; எல்லாம்‌ பொய்‌ என்று தள்ளிவிடவும்‌ ' 
முடியாது. ஒருவர்‌ சொல்ல மற்றொருவர்‌ கேட்டுச்‌ 
சொல்ல வருகிற இத்தகைய செய்திகளையே 
கர்ண பரம்பரைச்‌ செய்திகள்‌ என்று சொல்வார்கள்‌. 
கண்ணினாலே காண முடியாமல்‌ காதினாலே 
கேட்டுக்‌ கேட்டு வருவன என்பதனால்‌ அப்படிச்‌ 
சொல்கிறார்கள்‌. 

“சண்டிகேசுவரிக்கு ஏன்‌ தவிட்டை அபிஷேகம்‌ 
செய்யவேண்டும்‌?'” என்று கேட்டேன்‌. 

“காச நோய்‌ உள்ளவர்கள்‌ இந்த அம்பிகையைப்‌ 
பிரார்த்தித்துக்‌ கொள்வார்கள்‌. நோய்‌ தீர்ந்தவர்கள்‌ 
தம்முடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவார்கள்‌. 
அதுதான்‌ இது'? என்றார்‌ மணியகாரர்‌. 

தவிட்டினால்‌ அபிஷேகம்‌ செய்வதாகவா 
பிரார்த்தனை செய்துகொள்வார்கள்‌??? என்றேன்‌. 

“ஆம்‌'” என்று விடை வந்தது. காச நோய்‌ 
தீர்ந்த பக்தர்கள்‌ இடும்‌ தவிடு அங்கே உள்ள ஆரு 
களுக்கு உணவாக உதவுகிறது. அன்பர்களுக்குக்‌ 
காசமும்‌ ஆடுகளுக்குப்‌ பசியும்‌ தீரும்படியாக அருள்‌ 
"செய்யும்‌ ஸ்ரீ சண்டிகேசுவரிக்கு ஒரு கும்பிடு போட்டு 
நகர்ந்தோம்‌. 

கோயில்‌ மணியகாரர்‌ மற்றொரு ர்கள்‌ 
- சொன்னபோதுதான்‌ சற்று என்‌ நினைவை இலக்க. 
உலகில்‌ புகுத்த வேண்டி வந்தது. 

-*இந்தப்‌ பகவதியைத்தான்‌ கண்ணகி என்று 
சொல்கிறார்கள்‌?” என்றார்‌ அவர்‌. .யாரோ தமிழ்‌ 
_நாட்டுக்காரர்களே அந்தச்‌ செய்தியை அவர்‌ காதில்‌ 


்‌ கொடுங்கோளூர்‌ ' 195 


போட்டிருக்க வேண்டும்‌. கண்ணகி காளியின்‌ 
அவதாரம்‌ என்று தமிழ்நாட்டுக்‌ கோவலன்‌ கதையும்‌, 
இலங்கை நாடோடிப்‌ பாடல்களும்‌ சொல்கின்‌ றன. 
இளங்கோவடிகள்‌ இயற்றிய சிலப்பதிகாரத்தில்‌ 
அப்படிச்‌ சொல்லாவிட்டாலும்‌ வேட்டுவவரியில்‌ ஒரு 
குறிப்பு வருகிறது. 
கோவலனும்‌ கண்ணகியும்‌ மதுரையை நோக்கி 

நடந்து வரும்போது இடையில்‌ பாலை நிலத்தின்‌ 
"வழியே செல்ல நேர்ந்தது. கடுவெயிலாக இருந்தமை 
யால்‌ அங்கே இருந்த துர்க்கை கோயிலின்‌ ஒரு பக்கத்‌ 
தில்‌ ஒதுங்கியிருந்தனர்‌. அப்போது அந்நிலத்தில்‌ 
இருந்த வேட்டுவர்‌ கூடித்‌ துர்க்கைக்குப்‌ பூசையிடத்‌ 
தொடங்கினர்‌. துர்க்கையைப்‌ பூசிக்கும்‌ பூசாரிச்சி 
- ஆவேசம்வந்து ஆடத்‌ தொடங்கினாள்‌. கணவனோடு 
-அங்கே தங்கியிருந்த கண்ணகியைக்‌ கண்டு, “இவள்‌ 
கொங்கச்செல்வி; மேற்கு மலைப்பகுதிகளசைன உடை 
யவள்‌; தென்றமிழ்த்தாய்‌ தவத்தால்‌ பெற்றவள்‌, 
என்று பாராட்டினாள்‌. ப 
ப சுணவனோடு இருந்த மணமலி கூந்தலை, 

*இவளோ, கொங்கச்‌ செல்வி, குடமலை யாட்டி, 

தென்றமிழ்ப்‌ பாவை செய்த ஐவக்கொழுந்து, 

ஒருமா மணியாய்‌ உலகுக்‌ கோங்கிய 

_ திருமா மணி” எனத்‌ தெய்வமுற்‌ றுரைப்ப 

என்று இளங்கோவடிகள்‌ சொல்கிறார்‌. இதன்‌ உரை 
யில்‌ அரும்பத உரையாசிரியர்‌, “மேற்பட்டு இவளைத்‌ 
"தெய்வமாகக்‌ கொண்டாடும்‌ இடம்‌ கூறினபடியாலே 
இவள்‌ துர்க்கையாகவே பிறந்தாள்‌ என்றவாறு! 
"என்று எழுதுகிறார்‌. இதனால்‌ கண்ணகி துர்க்கையின்‌ 


196 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அவதாரம்‌ என்ற ஒரு செய்தி அரும்பதவுரைகாரர்‌ 
காலத்தே வழங்கிய தென்பது தெரியவரும்‌. 

சேரன்‌ செங்குட்டுவன்‌ வஞ்சிமாநகரில்‌ கண்ண 
கிக்குத்‌ திருக்கோயில்‌ சமைத்தான்‌ என்று சிலப்பதி 
காரம்‌ கூறுகிறது. .வஞ்சி என்பது திருவஞ்சைக்‌ 
களம்‌, கொடுங்கோளூர்‌ முதலிய ஊர்கள்‌ சேர்ந்த 
பகுதியே என்று ஆராய்ச்சியாளர்‌ சொல்கின்றனர்‌. 
சேரர்‌ மரபில்‌ வந்த சேரமான்‌ பெருமாள்‌ இருந்து 
அரசாண்டது கொடுங்கோளூர்‌ என்று பெரிய புரா 
ணக்காரர்‌ சொல்கிறார்‌. அவர்‌ காலத்தில்‌ வஞ்சி 
என்ற வழக்கு மாறிவிட்டது போலும்‌. 

இலங்கையில்‌ பத்தினித்‌ தெய்வமாகக்‌ 
கண்ணகியை வணங்குகிறார்கள்‌; பெளத்தர்களும்‌ 
ஹிந்துக்களும்‌ வேறுபாடின்றி வழிபடுகிறார்கள்‌. 
கண்ணகிக்கு முதல்‌ முதலில்‌ கோயில்‌ கட்டியவன்‌ 
சேரன்‌ செங்குட்டுவன்‌. அதன்‌ பின்னரே கடல்சூழ்‌ 
இலங்‌ கைக்‌ கயவாகு என்னும்‌ அரசன்‌ கண்ணகியை 
வழிபட்டான்‌. அக்காலத்தில்‌ பெளத்தர்கள்‌ இலங்‌ 
கையில்‌ கண்ணகி வழிபாட்டை நடத்தியதோடன்றி 
மூலத்‌ திருக்கோயிலைப்‌ பார்க்கக்‌ கொடுங்கோளூருக் 
கும்‌ வந்திருக்கலாம்‌. அங்கே வந்து தங்கியபோது 
தம்‌ சமயப்‌ பிரசாரத்தையும்‌ செய்திருக்கலாம்‌. அது 
கண்டு வெறுப்புற்ற மலைநாட்டு மக்கள்‌ அவர்களை 
வைது பாடல்களைப்‌ பாடியிருக்கலாம்‌; . கேரளத்தில்‌ 
இன்னும்‌ அப்பாடல்கள்‌ வழங்குகின்றன. இப்போது 
பெளத்தர்களுக்கும்‌ கொடுங்கோளூருக்கும்‌ எந்த 
விதமான தொடர்பும்‌ இல்லை. அப்படியிருந்தும்‌ இக்‌ 
கோயிலுக்கு வருகிறவர்கள்‌ பெளத்தர்களைப்‌ பச்சை 
பச்சையாக வைவதற்குக்‌ காரணம்‌, அந்தப்‌ பழங்கால 
திகழ்ச்சிகளென்றே தோன்றுகிறது. த 


கொடுங்கோளூர்‌ 197 


கொடுங்கோளூர்ப்‌ பகவதி என்று இன்று வழி 
படும்‌ திருவுருவமே பழைய விக்கிரகமாக இருக்க 
வேண்டும்‌ என்பதில்லை. மூடிக்கிடக்கும்‌ அறையில்‌ 
அந்தப்‌ பழைய திருவுருவம்‌ இருந்தாலும்‌ இருக்கலாம்‌. 

பகவதியின்‌ கோயிலுக்குப்‌ புறம்பே ஒரு பக்கத்‌ 
தில்‌ க்ஷேத்திரபாலராகிய பைரவருடைய கோயில்‌ 
இருக்கிறது. மற்றொரு பக்கத்தில்‌  ஜ்வரமாலினி 
என்ற தேவதையின்‌ கோயில்‌ இருக்கிறது. தமிழ்‌ 
நாட்டு மாரியம்மனை ப்போல அம்மை நோய்‌ வந்தால்‌ 
அந்தத்‌ தேதேவதையை வழிபடுவார்களாம்‌. 

பாண்டி நாட்டில்‌ 'மழைவறங்‌ கூர்ந்து வறுமை 
எய்தி வெப்பு நோயும்‌ குருவும்‌ தொடரக்‌ கொற்கை 
யில்‌ இருந்த வெற்றிவேற்‌ செழியன்‌' கண்ணகியை 
வழிபட்டதாகச்‌ சிலப்பதிகாரம்‌ சொல்கிறது. வெப்பு 
நோய்‌ என்பது ஜுரம்‌; குரு என்பது அம்மை, வேர்‌ 
வையால்‌ தோற்றும்‌ சிறு கொப்புளத்தை வேர்க்குரு 
என்று சொல்கிறோம்‌. வேர்‌ என்பது வேர்வை; குரு 
என்பது நீர்க்‌ கொப்புளம்‌, அம்மையும்‌ கொப்புள 
மாதலால்‌ அதற்குப்‌ பழம்‌ பெயர்‌ குரு என்பது, 
கண்ணகி கோயிலுக்கும்‌ அம்மைக்கும்‌ தொடர்பு 
உண்டு என்ற செய்தியோடு, கொடுங்கோளூரில்‌ 
உள்ள வழக்கத்தையும்‌ ஒப்புநோக்கினால்‌ இங்கே 
கண்ணகியின்‌ திருக்கோயில்‌ இருந்திருக்கலாம்‌ என்ற 
கருத்து வலிமை பெறும்‌. 

வெகுதூரம்‌ ஆராய்ச்சி உலகத்துக்குப்‌ போய்‌ 
விட்டேன்‌. நாம்‌ இப்போது சுந்தரமூர்ந்திகளின்‌ 
வரலாற்றைஒட்டித்‌ தலயாத்திரைசெய்கிறோம்‌. ஆகை 
யால்‌ அதிகமான ஆராய்ச்சியில்‌ தலையிட்டுக்கொண் 
டால்‌ தலைவலிதான்‌ ஏற்படும்‌. 


19% வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


கொடுங்கோளூர்ப்‌ பகவதிக்கு அர்ச்சனை செய்து 
பிரசாதம்‌ வாங்கிக்கொண்டோம்‌. “தாயே, திரு 
வஞ்சைக்‌ களத்தைத்‌ தரிசிக்க வந்திருக்கிறோம்‌. 
நேரே அங்கே போக முடியாமல்‌ கழியில்‌ உள்ள நீர்‌ 
வற்றியிருக்கிறது. உன்‌ அருளால்‌ இணி நீர்‌ மல்க 
வேண்டும்‌. திருவஞ்சைக்களத்‌ தரிசனமும்‌ இனிது 
கிடைக்க வேண்டும்‌!” என்று வேண்டிக்கொண் 
டேன்‌. அர்ச்சனை செய்கிற அடிகள்‌ இருவரும்‌ 
மணியகாரரும்‌ திருவிழாவுக்கு வாருங்கள்‌ என்று 
சொன்னார்கள்‌. மணியகாரர்‌ தமிழ்‌ பேசுகிறவர்‌. அவர்‌ 
பல செய்திகளை எங்களுக்குச்‌ சொன்னார்‌. திருவொற்றி 
யூரில்‌ அம்மன்‌ கோயிற்‌ பூசகர்‌ நம்பூதிரி என்றும்‌, 
அவருக்கும்‌ இங்கே உள்ள நம்பூதிரிக்கும்‌ உறவுண்‌ 
டென்றும்‌ சொன்னார்‌. 

பூஜை செய்கிறவர்கள்‌ நம்பூதிரிகள்‌ $ நமக்காக 
அர்ச்சனை செய்கிறவர்கள்‌ அடிகள்‌. அவர்கள்‌ அப்‌ 
பாவிகள்‌ ; மலையாளம்‌ பேசுகிறவர்கள்‌. அவர்களை 
யும்‌ ஒரு படத்திற்‌ பிடித்துப்‌ போட்டுக்கொண்டு 
விடை பெற்றுத்‌ எனககக கன்‌ ன்‌ 
புறப்பட்டோம்‌. 


தரு லாளுசைக்களாம்‌ 
ர்‌ 
**ச,ந்தரமூர்த்திநாயனார்‌ அவிநாசியபிலிருந்து மடை 
நாட்டுத்‌ திருப்பதிகள்‌ வணங்கிவிட்டு வந்துகொண் 
டூருக்கிறார்‌”” என்ற சேய்தி கிடைத்தபோது சேரமான்‌ 
பெருமாளுக்கு ஒரே குதூகலம்‌ உண்டாகிவிட்டது. 
அவரோடு பல தலங்களுக்குச்‌ செசன்றும்‌, 
திருவாரூரில்‌ சுந்தரர்‌ வீட்டில்‌ தங்கியும்‌, அவரைத்‌ 
தம்‌ முடைய வஞ்சிமா நகருக்கு அழைத்து வந்து சில 
காலம்‌ பலவகை உபசாரங்களைச்‌ செய்து வைத்தி 
ருந்தும்‌ இன்புற்ற அவருக்கு மறுபடியும்‌ நம்பியாரூர 
ரோடு காலம்‌ கழிக்கலாம்‌ என்ற ஆர்வம்‌ பெருகியது, 
உடனே ஊராரெல்லாரூம்‌ அவரை மரியாதையோ௫ .: 
எதிர்‌ கொண்டு அழைக்க வேண்டும்‌ என்று ஏற்பாடு 
செய்தார்கள்‌. சேரர்‌ சுந்தரர்‌ வரவை முரசடித்துத்‌ 
இதரிவிக்கச்‌ செய்தார்‌. 
க்‌ செய்வ தொன்றும்‌ அறியாது ப 
சிந்தை மகிழ்ந்து களிகூர்ந்து, ““என்‌ 
ஐயன்‌ அணைந்தான்‌ ; எனை ஆளும்‌ 
அண்ணல்‌ அணைந்தான்‌ ; ஆருரிற்‌ 
சைவன்‌ அணைந்தான்‌ ; என்துணையாம்‌ 
தலைவன்‌ அணைந்தான்‌ ; தாணியெலாம்‌ 
உய்ய அணைக்தான்‌ அணைந்தான்‌ என்று 
ஓசை முரசம்‌ சாற்றுவித்தார்‌ ப 
என்று சேக்கிழார்‌. பாடுகிறார்‌. அமைச்சர்களோடும்‌ 
மணக ரகளை சுந்தரரை எத எனபன ர. 


200 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


வர ேவேற்றார்‌. தமிழின்‌ பெருமாளாகிய அவரைச்‌ 
சேரமான்‌ பெருமாள்‌ யானையின்‌ மேல்‌ ஏற்றித்‌. 
தாம்‌ பின்‌ அமர்ந்து குடை பிடித்தார்‌. என்ன 
அன்பு! ஊர்‌ முழுவதையும்‌ மக்கள்‌ அலங்கரித்திருந்‌. 
தார்கள்‌. எங்கும்‌ தோரணங்கள்‌; வாழை, கமுகு, 
முதலிய மரங்கள்‌; கொடிகள்‌ இருமருங்கும்‌ இசைக்‌ 
கருவிகள்‌ முழங்க, அந்தணர்‌ மறையொலி எழுப்ப... 
நடனமாதர்‌ நடமிட, சங்கும்‌ முரசமும்‌ முழங்கச்‌ 
சுந்தரர்‌ திருவீதி வழியே எழுந்தருளினார்‌. 

அவரை அரண்மனை வாயிலில்‌ இறக்கிக்‌ கை. 
லாகு கொடுத்து உள்ளே அழைத்துச்‌ சென்றார்‌ சேரர்‌ 
பிரான்‌. சிங்காதனத்தில்‌ அமரச்‌ செய்து உபசாரம்‌ 
செய்தார்‌. அவருடைய வருகையைக்‌ கொண்டாடிம்‌: 
பொன்னும்‌ மணியும்‌ வாரி வழங்கினார்‌. 

சுந்தரர்‌ வஞ்சியில்‌ தங்கி அப்‌ பகுதியிலுள்ள 
தலங்களுக்குப்‌ போய்த்‌ தரிசித்துக்கொண்டு வந்தார்‌. 
திருவஞ்சைக்களத்‌ திருக்கோயிலுக்கும்‌ சென்று வழி' 
பட்டார்‌. ப 

அவருக்கு உலக வாழ்க்கை இணிம்‌: 
போதும்‌ என்ற எண்ணம்‌ உண்டாயிற்று. இறைவ 
னுடைய கட்டளைப்படி இவ்வுலகில்‌ திருவவதாரம்‌ 
செய்தவர்‌ அவர்‌. இறைவன்‌ வரையறுத்த காலம்‌ 
நிறைவேறும்‌ சமயம்‌ வந்துவிட்டது. ஆகவே. 
திருவஞ்சைக்‌ களத்தில்‌ ஒருநாள்‌ தரிசனம்‌ செய்து. 
விட்டுத்‌ திருப்பதிகம்‌ பாடுகையில்‌ தம்‌ கருத்தை. 
வெளியிட்டார்‌. “இணி இங்கே மனை வாழ்க்கையை: 
மேற்கொண்டிருத்தலை வெறுத்தேன்‌. இவ்வாழ்க்‌. 
கையை இணி நிறைவுறுத்த வேண்டும்‌!” என்று 
குறிப்பை அமைத்துப்‌ பாடினார்‌. 


திருவஞ்சைக்களம்‌ 201 


*வெறுத்தேன்மனை வாழ்க்கையை விட்டொழித்தேன்‌;. 
கிளங்கும்குலழக்‌ காகடை வேதியனே ! 
இறுத்தாய்‌இலங்‌ கைக்கிறை யாயவனைத்‌ 
தலைபத்தொடு தோள்பல அற்றுவிழக்‌ 
கறுத்தரங்கடல்‌ நஞ்சமு துண்டுகண்டம்‌ 
கடுகப்பிர மன்தலை ஐந்திலும்‌ஒன்று 
அ றுத்தாய்கட லங்கரை மேல்மகோதை 
அணியபார்பொழில்‌ அஞ்சைக்‌ களத்தப்பனே!'? 
என்பது அப்பதிகத்தில்‌ ஒரு பாட்டு. 
அவருடைய விருப்பத்தை அறிந்த சிவபெருமான்‌ 
தேவர்களிடம்‌, “: நம்பியாரூரனை வெள்ளை யானையின்‌ 
மேல்‌ அழைத்து வாருங்கள்‌” என்று பணித்தான்‌... 
அவர்கள்‌ திருவஞ்சைக்களம்‌ சென்று திருக்கோயில்‌ 
வாயிலில்‌ நின்றனர்‌. சுந்தரர்‌ கோயிலிலிருந்து: 
வெளியே வரவும்‌, தேவர்கள்‌ இறைவன்‌ பணித்த. 
படியைச்‌ சொன்னார்கள்‌. அவர்‌ மீசரமான்‌ பெருமாளை 
நினைத்தார்‌. பின்பு யானையின்‌ மேல்‌ இவர்ந்து தேவர்‌ 
களுடன்‌ திருக்கயிலைக்குப்‌ புறப்பட்டுவிட்டார்‌. 
இந்தச்‌ செய்தியைக்‌ கேள்வியுற்ற சேரமான்‌ 
பெருமாள்‌ உடனே தம்‌ குதிரையின்மேல்‌ ஏறி மிக: 
விரைவாகத்‌ திருக்கோயிலை நோக்கி வந்தார்‌. சுந்தரர்‌" 
வான்வழியே. போவதை உணர்ந்து. தம்‌ குதிரையின்‌ 
காதில்‌ பஞ்சாட்சர மந்திரத்தை ஓத, அது வானில்‌. 
பறந்து செல்லத்‌ தொடங்கியது. விரைவாகச்‌ சென்று: 
சுந்தரமூர்த்தி நாயனார்‌ ஏறிச்‌ சென்ற யானையை வலங்‌: 
கொண்டு அதற்கு ழன்‌ செல்லலாயிற்று. 
... தயிலையை நோக்கிப்‌ போய்க்கொண்டிருந்த 
சுந்தரர்‌, “தான்‌ எனை முன்‌ படைத்தான்‌”? என்று ஒரு. 
பதிகம்‌ பாடினார்‌. அதில்‌ இறைவன்‌ வெள்ளை: 


202 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


பானையை அனுப்பித்‌ தம்மை அழைத்துக்கொண்ட 
3போருளைச்‌ சிறப்பித்துப்‌ பாடினார்‌. 
இந்திரன்‌ மால்பிரமன்‌ 
எழிலார்மிகு தேவரெல்லாம்‌ 
வந்தெதிர்‌ கொள்ளஎன்னை 
மத்தயானை அருள்புரிந்து 
மந்திர மாழுனியர்‌ 
இவன்‌ ஆர்‌ என எம்பெருமான்‌ 
நந்தமர்‌ ஊரன்‌ என்‌ றான்‌ 
நொடித்தான்டலை உத்தம€ூன”' 
அன்பது ஒரு பாட்டு, கயிலாய மலைக்கு தொடித்தான்‌. 
மலை என்பது ஒரு பெயர்‌. 


கயிலையை அடைந்த பிறகு யானையினின்றும்‌ 
இழிந்து சிவபிரான்‌ திருமுன்‌ சென்று விழுந்து பணிந்‌ 
தார்‌ சுந்தரர்‌. பல காலமாகப்‌ பிரிந்த பிரிவினால்‌ 
ஆராமை மீதூர நின்றார்‌. “ஊரனே ! வந்தாயா?” 
அன்று இறைவன்‌ அன்புடன்‌ கேட்டருளினான்‌. 

சுந்தரரூடன்‌ சென்ற சேரமான்‌ பெருமாள்‌ 
உள்ளே புக முடியாமல்‌ வாயிலில்‌ தடையுண்டு 
நின்றார்‌, சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ அவர்‌ அங்ஙனம்‌ 
நிற்பதை விண்ணப்பித்துக்கொள்ள, அம்‌ மன்னரை 
பும்‌ அழைத்துவரப்‌ பணித்தான்‌. கயிலைக்‌ கடவுள்‌. 
சேரமான்‌ வந்தவுடன்‌ இறைவன்‌ புன்முறுவல்‌ பூத்த 
படியே, “நாம்‌ அழையாமல்‌ இங்கே நீ ஏன்‌ வந்தாய்‌?” 
ன்று கேட்டான்‌. 

அரசர்‌ கைகுவித்து. “எம்‌ பெருமானே, அடியேன்‌ 
_ தம்பியாரூரரைப்‌ போற்றியபடியே அவர்‌. யானைக்கு 
ண்ட காத்‌ தேவரீர்‌. திருவருள்‌ என்னை 


திருவஞ்சைக்களம்‌ ட. 23 


இங்கே அழைத்து வந்துவிட்டது. மற்றொரு காரிய 
மம்‌ உண்டு. அடியேன்‌ திருக்கயிலாய உலா என்று 
ஒன்றைப்‌ பாடியிருக்கிறேன்‌. அதைத்‌ திருச்செவி 
சார்த்தியரள வேண்டும்‌. வன்றொண்டருடைய 
"கூட்டுறவு எனக்குக்‌ கிடைக்கும்படிசெய்த திருவருளை 
என்னென்று வாழ்த்துவேன்‌! என்‌ பாசம்‌ அகன்றது” 
என்று அன்பு பொங்கக்‌ கூறினார்‌, இறைவன்‌, 
--உலாவைச்‌ சொல்லுக? என்று கட்டளையிடச்‌ சேர 
மான்‌ அதை அங்கே அரங்கேற்றினார்‌. அதனைக்‌ 
கேட்டுத்‌ திருவுள்ளம்‌ மகிழ்ந்த இறைவன்‌, “நீ 
ஆலாலசுந்தரனுடன்‌ சேர்ந்து இருவரும்‌ நம்‌ கண. 
_நாதர்களாக இருப்பீர்களாக !** என்று அருள்‌ செய்‌ 
தான்‌... ப ட்டன 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ தாம்‌ அருளிய, “தான்‌ 
எனை முன்‌ படைத்தான்‌'? என்ற திருப்பதிகத்தைச்‌ 
சமுத்திரராஜனாகிய வருணனிடம்‌ அளித்துத்‌ திரு 
வஞ்சைக்களத்திற்‌ சேர்ப்பிக்கும்படி சொன்னார்‌. 
அந்தப்‌ பதிகத்தின்‌ இறுதிப்பாட்டில்‌ இந்தக்‌ குறிப்பு 
இருக்கிறது. ட 
“ஊழிதோ நாழிமுற்றும்‌ 
... உயர்பொன்‌ நொடித்‌ தான்மலையைச்‌ 
-சூழ்‌இசை இன்‌ கரும்பின்‌ . 
ச௬வைநாவல ஊரன்சொன்ன 
எழிசை இன்றமிழால்‌ 
ப இசைந்தேத்திய பத்திவையும்‌ 
- ஆழி சகடலரைய 
ள்‌ 2 அஞ்சையப்பர்க்‌ கறிவிப்பதே'” 
என்பது அந்தப்‌ பாட்டு... 
. சேரமான்‌.பெருமாள்‌ பாடிய திருக்கயிலாய ஞான 
.உலாவை அரங்கேற்றும்போது கேட்ட . சாத்தர்‌. 


204 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


(சாஸ்தா) அதை வாங்கிக்கொண்டு வந்து திருப்பிட 
வூர்‌ என்ற இடத்தில்‌ வெளிப்படுத்தினார்‌. சுந்தரர்‌ 
பழையபடியே சிவபெருமானுக்கு அணுக்கத்‌ 
தொண்டு புரியும்‌ ஆலால சுந்தரராகி சாஷ்யத்து 
இன்ப வாழ்வு பெற்றார்‌. 
பெரிய புராணத்தின்‌ இறுதிப்‌ பகுதியாகிய 
வெள்ளானைச்‌ சருக்கத்தில்‌ இந்த வரலாறு வருகிறது. 
சுந்தரர்‌ வெள்ளை யானையின்மேல்‌ கைலாயம்‌ சென்ற 
கதையைச்‌ சொல்வதனால்‌ அதற்கு வெள்ளானைச்‌ 
சருக்கம்‌ என்ற பெயர்‌: வந்தது. அதனோடு பெரிய 
புராணம்‌ நிறைவடைகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமி: 
களையே காப்பியத்‌ தலைவராக வைத்துப்‌ பாடிய நூலா 
தலின்‌ இப்படிப்பொருத்தமாக முடித்தார்‌ சேக்கிழார்‌. 
2 2 
௯ஈ டுங்கோளூர்ப்‌ பகவதியைத்‌ தரிசித்துக்‌. 
கொண்டு திரும்புகையில்‌ மணி பன்னிரண்டாகிவிட்‌ 
டது. நல்ல சிவயில்‌, நாங்கள்‌ கொண்டுபோயிருந்த 
புளியோரையையும்‌ தயிருஞ்சாதத்தையும்‌ சாப்பிட்‌. 
டோம்‌. அப்போது இருந்த பசியில்‌ அவை அமுத 
மாக இருந்தன. “இப்போது கழியில்‌ தண்ணீர்‌ 
உயர்ந்திருக்கிறது; திருவஞ்சிக்குள்ம்‌ போகலாம்‌?*: 
என்று படகுக்காரர்‌ சொன்னார்‌. நிரம்பின வயிற்றோடு- 
நாங்கள்‌ புறப்பட்டோம்‌. முன்னே சொன்னபடி குறு 
கலாக இருந்த ஒரு சிறு கழியின்‌. வழியே படகு சென்‌ 
றது. திருவஞ்சைக்களத்தை அடைந்து ஊருக்குள்‌ 
சென்றோம்‌. கொடுங்கோளூரிலிரு ந்து, திருவஞ்சைக்‌. 
களத்துக்குப்‌ பஸ்‌ போகிறது. சுகமாகப்‌ படகிலே : 
போவதை விட்டு, அந்தப்‌ பஸ்ஸில்‌ ரர ரகக. 
இலை ரான இல்லை, - 


திருவஞ்சைக்களம்‌. 905 


இப்போது திருவஞ்சைக்களம்‌ சிறிய கிராமமாக 
இருக்கிறது, திருவஞ்சிக்குளம்‌ என்றுதான்‌ யாவரும்‌ 
துதுனை வழங்குகிறார்கள்‌. களத்தைக்‌ குளமாக்கினார்‌ 
தளோ, குளந்தான்‌ களமாயிற்றோ தெரியவில்லை. 
எர்ணாகுளம்‌ என்ற பெயர்கூட க பள்‌ இருக்‌ 
கலாமோ என்னவோ ! 


கொடுங்கோளூர்‌, "திருவஞ்சிக்குளம்‌ இரண்டும்‌ 
மூன்று நான்கு மைல்‌ இடையிட்டிருந்தாலும்‌ பழங்‌ 
காலத்தில்‌ இவை வஞ்சிமாநகரத்தின்‌ பகுதிகளாகவே 
இருந்திருக்க வேண்டும்‌. அந்த ஊரில்‌ சுந்தரமூர்த்தி 
சுவாமிகளைப்‌ பற்றித்‌ தெரித்தவர்கள்‌ மிகவும்‌ குறைவு. 
ரெயில்‌ உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்றிருக்கும்‌ 
ராகவையர்‌ என்ற தமிழ்ப்‌ பிராமணர்‌ அங்கே இருக்‌ 
கிறார்‌. அவர்‌ கோயிலில்‌ புராணம்‌ சொல்கிறவராம்‌. 
புராண சாஸ்திரி என்று அடையாளம்‌ சொன்னால்‌ 
அவரை அடையலாம்‌.  கோயிலைப்பற்றி யாரிடம்‌ 
விசாரிப்பது என்று வழியிலே கண்டவர்களைக்‌ 
கட்டபோது ராகவ ஐயரிடம்‌ அனுப்பினார்கள்‌ அவர்‌ 
கள்‌. கோயிலுக்கு அருகில்‌ அவர்‌ குடியிஈக்கிறார்‌. 
நல்ல வெயிலில்‌ அவரைத்‌ தேடிக்கொண்டு 
'போஜேோம்‌. முதலில்‌ குளிர்ந்த நீர்‌ கொடுத்தார்‌. அப்‌ 
பால்‌ குளிர்ச்சியாகப்‌. பேசினார்‌ ஆண்டுதோறும்‌ 
.கோயம்புத்தாரிலிருந்து அன்பர்கள்‌ வந்து . இங்கே 
வழிபட்டுப்‌ போவதாகச்‌ சொன்னார்‌. தமக்குத்‌ 
தெரிந்த செய்திகளையெல்லாம்‌ கூறுவதாக அவர்‌ 
அபயம்‌ அளித்தார்‌. 

“முதலில்‌ இங்கே ஒரு பர்லாங்கு "தூரத்தில்‌ 
உள்ள சேரமான்‌. பறம்பைப்‌ போய்ப்‌ ட்டன பப்பு 
கள்‌"? என்றார்‌ ராகவையர்‌.. ட _ 


206 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அங்கே என்ன விசேஷம்‌?” என்று கேட்டேன்‌... 


*சேரமான்‌ பெருமாள்‌ அரண்மனை இருந்த இடம்‌. 
அது. அந்த இடத்தைச்‌ சேரமான்‌  கோயிலகம்‌: 
என்று சொல்வார்கள்‌”. ப ப 

நாங்கள்‌ சேரமான்‌ பறம்பை நோக்கிச்‌: சென்‌ 
றோம்‌, வெயில்‌ கொளுத்தும்‌ அந்த வேளையில்‌ 
நடந்தோம்‌. திருவஞ்சிக்குளத்துக்குத்‌ தெற்கே ஒரு. 
பர்லாங்கு நடந்து சேரமான்‌ பறம்பைக்‌ கண்டோம்‌. 
அங்கே வெறும்பொட்டல்வெளி இருக்கிறது. அரசாங்‌: 
கத்தார்‌ ஒரு கூம்பு போன்ற கட்டிடத்தை எழுப்பி 
அதில்‌ ஒரு கல்லைப்‌ பதித்திருக்கிறர்கள்‌. “சேரமான்‌ 
பறம்பு; சேரமான்‌ பெருமாள்‌ அரண்மனை இருந்த. 
இடம்‌'” என்று ஆங்கிலத்திலும்‌, “சேரமான்‌ பறம்பு” 
என்று மாத்திரம்‌ மலையாளத்திலும்‌ அந்தக்‌ கல்லில்‌ 
பொறித்திருத்கிறார்கள்‌. 

நாங்கள்‌ காலையில்‌ கழியில்‌ வந்தபோது, 
“இதோ இங்கேதான்‌. சேரமான்‌ அரண்மனை. 
கோட்டை எல்லாம்‌ இருந்தன”? என்று கழிக்கரையில்‌ 
இருந்த இடிபாட்டை உடன்‌ வந்தவர்கள்‌ காட்டினார்‌ 
“கள்‌. அந்த இடத்தைக்‌ கிருஷ்ணன்‌ கோட்டை 
என்றும்‌ கோட்டைமுக்கு என்றும்‌ வழங்குகிறார்கள்‌. 
அதற்கும்‌ நாங்கள்‌ இப்போது பார்த்த சேரமான்‌. 

பறம்புக்கும்‌ சிறிது தூரம்‌ இருக்கும்‌. கோட்டை 
முதலியவை விரிவாக இருந்திருக்க பவெண்டுகபிக்கு 
தோற்றியது. : 

சேரமான்‌ பறம்பைப்‌ பார்த்துவிட்டுத்‌ திருவஞ்சிக்‌ 
- குளத்தில்‌ . உள்ள. . ஆலயத்துக்குச்‌ . சென்றோம்‌. 
போகும்‌ வழியில்‌ கோயிலைச்‌ சார்ந்த தீர்த்‌ தம்‌-ஒன்று 


. திருவஞ்சைக்களம்‌ ப 207” 


இருந்தது. அப்போது கோயில்‌ சாத்தியிருந்தாலும்‌” 
தர்மகர்த்தரகள்‌ எங்களுக்காகத்‌ திறந்து: விட்டார்‌ 
கள்‌. 
கோயில்‌ வாசலில்‌ எர்ணாகுளம்‌ முதலிய இடப்‌: 
களில்‌ உள்ளது போன்ற கோபுரந்தான்‌ இருக்கிறது. 
அடிப்படை கருங்கல்லால்‌ இருப்பது ஒரு 
வித்தியாசம்‌. அதில்‌ சில சிற்ப வடிவங்களும்‌ இருக்‌ 
கின்றன. சேரமான்‌ பெருமாள்‌ குதிரையின்மேல்‌ : 
ஏறிக்கொண்டிருக்கும்‌ நிலையைப்‌ புலப்படுத்தும்‌. 
சிற்பமும்‌, சுந்தரர்‌ யபானையேறிச்‌ செல்வதைக்‌. 
காட்டும்‌ சிற்பமும்‌, வேறு சில உருவங்களும்‌ இருக்‌ 
கோயிலுக்குள்ளே புகுந்தவுடன்‌ முதலில்‌ காட்சி 
அளிப்பது ஏழு .அடுக்குள்ள பெரிய தீபஸ்தம்பம்‌. 
அது முழுவதும்‌ வெண்கலத்தால்‌ அமைந்தது. ப 
இங்கே சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ வந்து 
தரிசித்ததற்கு ஏதாவது அடையாளம்‌ உண்டோ??? 
என்று ராகவையரைக்‌ கேட்டேன்‌. ப 
“இங்கே அவர்‌ பூஜை செய்த நடராஜா இருக்‌: 
கிறார்‌. இந்தக்‌ கோயிலில்‌ மாசி மாதம்‌ கிருஷ்ண 
பட்சத்தில்‌ உல்ஸவம்‌ நடைபெறுகிறது. அமாவாசை 
ய்ன்று; பூர்த்தியாகிறது. ஏழாம்‌ நாள்‌ உல்ஸவத்தில்‌ 
சேரமான்‌. பறம்பில்‌ பரை வைத்துவிட்டு வருவார்‌ 
கள்‌.” ன ரர ப ரி 
அவர்‌ மலையாளிகள்‌ சொல்வதைப்‌ போல உத்ஸ 
வத்தை உல்ஸவம்‌ என்றே சொன்னார்‌. 
புரை வைப்பதா? அப்படி என்றால்‌ ?”?. 
“கூடையில்‌ அரிசி, பழம்‌, வெற்றிலை பாக்கூ.. 
தேங்காய்‌ எல்லாம்‌ கொண்டுபோய்‌ வைப்பார்கள்‌.” 


௮02 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


“ஏதற்காக?”? 

இங்கே நடக்கும்‌ உல்ஸவத்துக்குச்‌ சேரமான்‌ 
'இபருமாள்‌ பண்டங்களை அனுப்பி வந்தார்‌. அது 
பரம்பரை பரம்பரையாக நடந்துவந்தது. : இப்போது 
மகாராஜாவுக்குப்‌ பதிலாக ஒரு பரிசாரகர்‌ பரை 
வைத்துவிட்டு வருகிறார்‌?” என்று விளக்கினார்‌ 
புராண சாஸ்திரி, 
... மற்றொரு செய்தியையும்‌ அவர்‌ சொன்னார்‌. 
சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ தம்‌ காலத்தில்‌ 
சிதம்பரத்திலிருந்து சில உருத்திர கணிகையரை 
அழைத்துவந்து இந்தக்‌ கோயிலில்‌ திருத்தொண்டு 
செய்யும்படி ஏற்பாடு செய்தாராம்‌. மூன்று வீட்டார்‌ 
பல காலமாக இருந்துவந்தார்களாம்‌. இப்போது ஒரு 
.வீ௫ இல்லை. இரண்டு வீட்டார்‌ மட்டும்‌ இருக்கிறார்‌ 
கள்‌. ப ட 

“அவர்கள்‌ சிதம்பரத்திலிருந்து வந்தவர்கள்‌ 
என்று எப்படித்‌ தெரியும்‌???” என்று கேட்டேன்‌. 

“அவர்களே சொல்லிக்‌ கொள்கிறார்கள்‌. அது 
மட்டும்‌ அல்ல. பூஜையின்போது சுவாமிக்கு விளக்‌ 
கெடுக்கிறார்கள்‌ அல்லவா? மலையாளத்தில்‌ மற்ற 
இடங்களில்‌ எல்லாம்‌ ஆண்கள்‌ எ௫ப்பதுதான்‌ 
வழக்கம்‌. இங்கே ஆண்கள்‌ எடுப்பதோடு தமிழ்‌ 
நாட்டைப்‌ போலப்‌ பெண்களும்‌ எடுப்பார்கள்‌,” 
அப்போது எனக்குத்‌ தமிழ்நாட்டுக்‌ கோயிலில்‌ 
தீபமும்‌ தட்டும்‌ எடுக்கும்‌ உரிமை தளிப்‌ பெண்டு 

களாகிய -உருத்திரகணிகையருக்கு இருந்தது 

நினைவுக்கு வந்தது. 


அட்டதிக்‌ கும்புச ழும்‌ ஆலவாய்ச்‌ சொக்‌ கருக்குத்‌ 
ப்‌ தெடுக்கும்‌ தளியிலாள்‌ . 


திருவஞ்சைக்‌ களம்‌ 209 


என்ற விறலிவிடு தூதிலுள்ள கண்ணியும்‌ நினைவுக்கு 
வந்தது. 

“மலையாளத்தில்‌ மற்றக்‌ கோயில்களின்‌ அமைப்பு 
வேறு ;: இந்தக்‌ கோயிலின்‌ அமைப்பு வேறு. பரிவார 
தேவதைகளும்‌ .பிராகாரங்களும்‌ தமிழ்நாட்டுக்‌ 
கோயில்களைப்போல்‌ இருக்கும்‌? என்று சொல்லிய 
படியே எங்களை . வெளிப்‌ சராவரத்துக்குள்‌ 


எண்கள்‌ சென்ருர்‌ அந்த 5 


ஆரச்மை இஸ்லா ஆவ்ரான்‌ 
“சன்ன ஆச்சரியம்‌ * ! ஒருகாலத்தில்‌. தமிழ்‌ நாட்‌ 
டோடு தமிழ்‌ நாடாகச்‌ சேர்ந்திருந்த பகுதி இன்று 
வேறு மொழி வழங்கும்‌ நாடாகிவிட்டது. சேரமான்‌ 
பெருமாள்‌ நாயனார்‌ இருந்து அரசாண்ட இடத்தில்‌ 
மருந்துக்கு ஓரிரண்டு தமிழ்க்‌ குடும்பங்கள்‌ இருக்கின்‌ 
றன. மலையாளத்தில்‌ குழைத்த தமிழை அவர்கள்‌ 
பேசுகிறார்கள்‌. சேரமான்‌ பெருமாள்‌ சிறந்த தமிழ்ப்‌ 
புலமை உடையவர்‌. அவர்‌ இயற்றிய பொன்‌ 
வண்ணத்தந்தாதி, திரவாரூர்‌ மும்மணிக்‌ கோவை, 
திருக்கைலாய ஞான உலா என்ற மூன்று நூல்களும்‌ 
பதினோராந்‌ திருமுறையில்‌ சேர்ந்திருக்கின்‌ றன. அவ 
ருடைய வாக்கானது பழுத்த தமிழ்‌ வாக்கு. அவர்‌ 
இயற்றிய உலாவை ஆதி உலா என்றும்‌ சொல்‌ 
வார்கள்‌. முதல்‌ முதலாக உலா என்ற பிரபந்தம்‌ 
பாடினவர்‌ சேரமான்‌ பெருமாள்‌ நாயனாரே. 
அவர்‌ மாத்திரம்‌ புலமை பெற்று மற்றவர்கள்‌ 
தமிழைப்‌ புறக்கணித்தார்கள்‌ என்று சொல்ல முடி 
யாது. அவருடைய புலமை மற்றவர்களுக்கு இல்லா 
மல்‌ இருக்கலாம்‌. ஆயினும்‌ ஓரளவு தமிழ்ப்‌ புலமை 
யுள்ள அறிஞர்களும்‌ தமிழன்பு உடையவர்களும்‌ 
அக்காலத்தில்‌ அவரைச்‌ சூழ இருந்து கொண்டிருந்‌ 
தார்கள்‌ என்று சொல்வது பிழை ஆகாது. ஒன்ப 
தாவது நூற்றாண்டில்‌ அங்கே இருந்த னரன 
நாளடைவில்‌ மறைத்து போயிற்று. ப 
திருவஞ்சைக்களம்‌ - தேவாரம்‌ பெற்ற தலம்‌- 
ஆக்ட்‌ அந்தத்‌ தலத்‌ ச வழங்கவில்லை, 


அம்மை இல்லா அப்பன்‌ 211. 


தமிழ்‌ நாட்டிலேயே தேவாரம்‌ பெற்ற. தலங்கள்‌ சில. 
கவனிப்பாரற்றுக்‌ கிடக்கும்போது இதை ஒரு குறை. 
யாகச்‌ சொல்வதற்கு இல்லை. தேவாரம்‌ வழங்கா 
விட்டாலும்‌ கோயில்‌ நன்றாகத்‌ தான்‌ இருக்கிறது. 
ஆனால்‌ சுந்தரமூர்த்தி சுவாமிகளைப்‌ பற்றி அங்கே. 
யாருக்கும்‌ தெரியாது. சேரமான்‌. பெருமாளைப்பற்றிக்‌ 
கேட்டால்‌ ஆளுக்கு ஒன்று சொல்லுகிறார்கள்‌. 
புராணமும்‌ அல்லாமல்‌ சரித்திரமும்‌ அல்லாமல்‌. ஒரு 
புத்தகம்‌ மலையாளத்தில்‌ இருக்கிறதாம்‌. . அதற்குக்‌ 
*கேரளோல்பத்தி' என்று பெயராம்‌. அதில்‌ உள்ள 
செய்திகளைத்தான்‌ சொல்கிறார்களேயன்றி வேறு 
ஆதாரமுள்ளதாக ஏதும்‌ சொல்வதில்லை. _- 

- “சேரமான்‌ பெருமாள்‌ மெக்காவுக்குப்‌ போய்‌. 
இஸ்லாம்‌ மதத்தில்‌ சேர்ந்துவிட்டார்‌” என்று ஒருவர்‌ : 
ஓர்‌ அணுக்குண்டைப்‌ போட்டார்‌. “அவருடன்‌. 
போனவர்களில்‌ சிலர்‌ திரும்பி வந்தார்கள்‌? இஸ்லாமி 
யர்களாக வந்நார்கள்‌. அவர்களே கேரளத்தில்‌ 
வாழும்‌ மாப்பிள்ளைமார்கள்‌”” என்று அவர்‌ சொன்னார்‌. 
“டுகால்லம்‌ ஆண்டே சேரமான்‌ பெருமாளாலே 
ஏற்பட்டதுதான்‌”' என்றார்‌... அவரிடம்‌ பேசிக்‌ 
கொண்டே இருந்தால்‌ புற்றீசல்களைப்‌ போலப்‌ புதிய 
புதிய விசித்திரச்‌ செய்திகள்‌ கிளம்பும்‌ என்ற: அச்சத்‌ : 
தால்‌, “சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ சேரமான்‌ பெருமாள்‌ 
'நாயனாருக்குத்‌ தோழராக இருந்தாரே, அதைப்பற்றி 
உங்கள்‌ கேரளோல்பத்தி ஏதாவது சொல்கிறதோ. ர 
என்று. கேட்டேன்‌. 

“அப்படி ஒன்றும்‌ இல்லையே!” என்றார்‌ அவர்‌. 

“சேரமான்‌ பெருமாள்‌ அறுபத்துமூன்று நாயன்‌ 
மார்களில்‌ இருவர்‌... அவர்‌ இருககைலாபுத்துக்றுக்‌ 


212 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


சென்றார்‌. ஆதியுலா என்ற நூல்‌ அரங்கேற்றினார்‌. 
இந்தச்‌ செய்திகளில்‌ ஏதாவது அநீதக்‌ கேரளோல்‌: 
பத்தியில்‌ உண்மீடா?'” என்று மறுபடியும்‌ கேட்டேன்‌ ' 

“அப்‌ படியெல்லாம்‌ ஒன்னும்‌ கண்டிட்டில்லை”. ்‌ 
என்று அவர்‌ கூறினார்‌. 

“அப்படியானால்‌ உங்கள்‌ சேரமான்‌ பெருமாள்‌” 
மெக்காவிலேயே இருக்கட்டும்‌. இங்கே வரவேண்‌ 
டாம்‌. எங்கள்‌ சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ திருமுறை 
களில்‌ இன்னும்‌ வாழ்கிறார்‌. சேக்கிழார்‌ கூறும்‌ பெரிய 
புராண வரலாறு எங்களுக்குப்‌ போதும்‌” என்று.. 
சொல்லி அவரை அனுப்பினேன்‌, . ப 

ப திருவஞ்சைக்களத்தின்‌ திருவாசலில்‌ கற்சுவரில்‌ 
தலையில்‌ பாகையுடனும்‌ கையில்‌ வாளுடனும்‌ குதிரை: 
யின்மேல்‌ அமர்ந்த கோலத்தில்‌ காட்சி அளித்த... 
சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ திருவுருவத்தைப்‌: 
பார்த்தபோது, “நல்ல வேளை ! பெரியபுராணத்தைப்‌- 
படித்துச்‌ சேரமான்‌ பெருமாள்‌ குதிரையில்‌ ஏறிக்‌ 
கைலை சென்ற. வரலாற்றைத்‌ தெரிந்து கொண்டவர்‌” 
டகள்‌ இங்கே பிற்காலத்திலும்‌ இருந்திருக்கிறார்கள்‌.. 
அவர்கள்‌ அமைத்த திருவுருவம்‌ இதோ இருக்கிறதே!?” 
என்ற ஆறுதல்‌ பெற்றேன்‌. 
.. திருவஞ்சைக்களத்துக்‌ கோயிலுக்குள்‌. நடந்து. 
கொண்டிருந்தோம்‌.. ஆலயம்‌ பிற்காலத்தில்‌ கட்டப்‌ 
“பெற்ற பகுதிகளை .: உடையது. என்று 'நன்றாகத்‌, 
தெரிந்தது. எல்லாம்‌ மரத்தினாலே அமைந்த. பகுதி. 
கள்‌. மேலே. ஓட்டுவில்லை. சில. இடங்களில்‌. பெரும்‌ 
பாலும்‌, மரத்தினாலே. மேற்கூரையை அமைத்திருக்‌ 
-கிறாக்கள்‌.. -கர்ப்புக்கிருகத்தின்மேல்‌. உள்ள (விமானத்‌. 
தைச்‌ செப்புத்‌ தகடுகளால்‌. வேய்ந்திருக்கிறார்கள்‌. ர 





அம்மை இல்லா அப்பன்‌ 213 


புறத்திலே ஒரு பிராகாரமும்‌ உள்ளே ஒரு 
'யிரர்காரமும்‌ "இரண்டுக்கும்‌ நடுவிலே இடை கழியைப்‌ 
“போலக்‌ குறுகலான ஒரு சுற்றுப்‌ பிராகாரமும்‌ இருக்‌ 
கின்றன. கீழ்ப்புற்த்தில்‌ ஒரு வாசலும்‌ மேல்புறத்தில்‌ 
ஒரு வாசலும்‌ உள்ளன. சுவாமி கிழக்கு மே க எழுந்‌ 
_தருளியிருக்கிறார்‌ 
ப -வெளிப்பிரா.காரத்தில்‌ ஒவ்வொரு மூலையிலும்‌ 
தீர்த்தம்‌ - இருக்கிறது. கிழக்கு வாசலில்‌ புகுந்த 
வுடன்‌ தீபஸ்தம்பமும்‌ கொடி மரமும்‌ காட்சியளிக்‌ 
கின்றன. சுவரெல்லாம்‌ மரத்தால்‌ ஆனவை. சுவர்‌ 
முழுவதும்‌ இரும்பு அகல்‌ விளக்குகளை வரிசை 
.வரிசையாகஅடித்திருக்கிறார்கள்‌. இந்த அமைப்பைத்‌ 
தமிழ்நாட்டில்‌ காண முடியாது. விழாக்‌ காலங்‌ 
களில்‌ நாற்புறச்‌ சுவர்களிலும்‌ உள்ள ' விளக்குகளை 
அற்றிவிட்டால்‌ எங்கும்‌ சுடர்விளக்கு மயமாக இருக்‌ 
கும்‌. அத்தகைய காட்சியை எர்ணாகுளத்தில்‌ கண்‌ 
டேன்‌, அத்தனை விளக்குகளையும்‌ ஏற்ற' எண்ணெய்‌, 
திரி எவ்வளவு வேண்டும்‌ என்று நான்‌ நினைக்க 
வில்லை. *அவ்வளவையும்‌ ஏற்ற எவ்வளவு 
பொறுமை வேண்டும்‌! என்றுதான்‌ வியப்புற்றேன்‌. 

- வெளிப்‌ பிராகாரத்தில்‌ தெற்கே திரும்பினேன்‌. 
அங்கே ஒரு சிறிய சந்நிதி இருந்தது. “இது என்ன 
சந்நிதி??? என்று கேட்டேன்‌. :“இதுதான்‌ தக்ஷிணா 
மூர்த்தி” என்றார்‌ உடன்‌ வந்த புராண சாஸ்திரி. . 


“தக்ஷிணாமூர்த்தியா ? சந்நிதி கிழக்கு தொக்கி 
பல்லவா இருக்கிறது *'* என்றேன்‌. 


..... *அஇது என்னவோ தெரியாது. தக்ஷிணாமூர்த்தி 
என்று தான்‌ எல்லோரும்‌ சொல்கிறார்கள்‌"? என்றார்‌. 


214 உரருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


.. அப்போது எனக்கு ஒரு கதை. நினைவுக்கு 
வந்தது. தமிழ்‌. நாட்டில்‌ ஒருவர்‌ ஒரு பையனைக்‌ 
கோயிலுக்கு அழைத்துச்‌ சென்றார்‌. தென்முகக்‌ 
கடவுளைப்‌ பையனுக்குக்‌ காட்டி, “இந்தச்‌ 
சுவாமிக்குத்‌ தட்சிணாமூர்த்தி என்று பெயர்‌? என்றார்‌, 
பையன்‌ கொஞ்சம்‌ யோசித்தான்‌. “*தெக்கணு 
மூர்த்திதானே?””என்றுகேட்டான்‌. “ஆமாம்‌ *' என்றார்‌ 
பெரியவர்‌. சரி, இனிமேல்‌ மற்றச்‌ ்‌ சுவாமிகளை 
எனக்குச்‌ சொல்ல வேண்டாம்‌. எனக்கே தெரிந்து 
விட்டது!” என்று பையன்‌ உற்சாகமாகச்‌ சொன்னான்‌, 
பெரியவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. “உனக்கு, 
எப்படியப்பா தெரியும்‌ 2? என்று கேட்டார்‌. “இது 
சன்ன பெரிய ரகசியமா 2? இதோ இவர்‌ தெற்கே 
பார்த்த சாமி, தெக்கணாமூர்த்தி ; வடக்கே பார்த்த 
சாமி வடக்கணா மூர்த்தி ; கிழக்கே பார்த்தசாமி கிழக்‌ 
கணாமூர்த்தி; மேற்கே பார்த்த சாமி மேற்கணாமூர்த்தி'” 
என்றானாம்‌, அந்தக்‌ கூரிய அறிவுடைய பிள்ளை 
யாண்டான்‌ ! 


அவன்கூடத்‌ தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி 
யவர்‌ என்பதை உணர்ந்திருக்கிறான்‌. இங்கேயோ? 


..... அந்தச்‌ சந்நிதிக்குள்‌ நுழைந்தேன்‌. அங்கே 
மற்றோர்‌ அதிசயம்‌ காத்திருந்தது. கல்லால மரத்தின்‌ 
கீழ்‌ அமர்ந்திருக்கும்‌ தட்சிணாமூர்த்தியை அங்கே. 
காணவில்லை. சிவலிங்கந்தான்‌ இருந்தது! கிழக்கே 
பார்க்த சிவலிங்கத்துக்கும்‌ தட்சிணாமூர்த்திக்கும்‌ 
வித்தியாசம்‌ தெரியாத மக்களின்‌ நடுவே அஞ்சை : 
யப்பர்‌ ஸீற்றிருக்கிறார்‌!..அந்த ... இடம்‌ தெற்கே. 


௧) நாக்கிய சந்நிதியாக, தட்சிணாமூர்‌ த்தி. எழுந்தருளிய 





அம்மை...இல்லா. அப்பன்‌ 215 


இடமாக முன்பு இருந்திருக்கலாம்‌. . அந்தச்‌ 
சந்நிதிக்குப்‌ பிறகு அந்தத்‌ தெற்குப்‌ பிராகாரத்தில்‌ 
_ சாஸ்தா சந்நிதி ஒன்று இருக்கிறது. கோயிலும்‌ வாயி 
லும்‌ இருந்தாலும்‌ மேலே விதானம்‌ இல்லாமல்‌ சூரிய 
னும்‌ வருணனும்‌ நேரே தம்மைப்‌ பூசிக்கும்‌ நிலையில்‌ 
அவர்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌. “*திருக்கைலாயத்தில்‌ 
சேரமான்‌ பாடிய பாடல்களை உலகத்துக்கு எடுத்துக்‌ 
கொண்டு வந்த சாஸ்தா இவர்‌?” என்று புராண . 
சாஸ்தீரி கூறினார்‌. பெரியபுராணத்தில்‌, 
"சேரர்‌ காவலர்‌ விண்ணப்பம்‌ செய்தஅத்‌ 
திருவுலாப்‌. புறம்‌அன்று 
சாரல்‌ வெள்ளியங்‌ கயிலையிற்‌ கேட்டமா 
சாத்தனார்‌ தரித்திந்தப்‌ 
_ பாரில்‌ வேதியர்‌ திருப்பிட வூர்தனில்‌ 
-. வெளிப்படப்‌ பகர்ந்தெங்கும்‌ 
நார வேலைசூழ்‌ உலகினில்‌ விளங்கிட 

நாட்டினர்‌ நலத்தாலே 
என்ற பாட்டின்‌ வாயிலாக, -திருக்கயிலாயத்தில்‌ 
சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ அரங்கேற்றிய 
திருக்கயிலாய ஞான உலாவைக்‌ கேட்ட மாசாத்தனார்‌ 
அதனைத்‌ தாங்கி வந்து அந்தணர்‌ வாழும்‌ 
திருப்பிடவூர்‌ என்ற ஊரில்‌ வெளியிட்டு உலகமெங்கும்‌ 
- பரவும்படி. செய்தார்‌?” என்று தெரிவிக்கிறார்‌. 
அத்தகைய உபகாரம்‌ செய்த சாத்தனாராகிய 
சாஸ்தாவுக்குச்‌ சேரமான்‌ பெருமாள்‌ ஊரில்‌ ஒரு 
சந்நிதி இருப்பது பொருத்தந்தானே ? சாத்தனார்‌, 
ஐயனார்‌, சாஸ்தா,- ஹரிஹர புத்திரன்‌ என்பவை 
.ஐயப்பனுக்குரிய பெயர்கள்‌. ' ப 


216 வாருங்கள்‌ பார்க்க்லாம்‌ 


,வெளிப்பிராகாரத்தில்‌ மேல்பக்கம்‌ சில ௪ ந்‌ நிதிகள்‌ 
'இருக்கின்றன. ' துர்க்கையும்‌. முருகனும்‌ அங்கே 
எழுந்தருளியிருக்கிறார்கள்‌. மேற்குத்‌ திருவாசலில்‌ ' ஒரு 
மரக்கொட்டகை இருக்கிறது. அதை ஆனைப்பந்தல்‌ 
என்று சொல்கிறார்கள்‌. மலையாளத்தில்‌ கோயில்‌ விழா 
என்றால்‌ ஆனையை அலங்கரித்துப்‌ பவனிவரச்‌ 
செய்வது வழக்கம்‌. ஆனையைக்‌ கொண்டு வந்து 
நிறுத்தும்‌ இடமாதலால்‌ ஆனைப்‌ பந்தல்‌ என்று 
பெயர்‌ வந்தது. அது பத்து வருஷங்களுக்கு முன்‌ 
- கட்டப்‌ பெற்றது. கொல்லம்‌ ஆண்டு 1122 - இல்‌ 
அதனை எழுக லை ஒரு: குறிப்பு - ரகக்‌ 


இருக்கிறது. . 
வெளிப்பிராகாரத்தின்‌ வடப்‌ * பக்கத்தில்‌ இந்தத்‌ 


தலத்துக்குரிய விருட்சம்‌ இருக்கிறது. ஒவ்வொரு 
தலத்துக்கும்‌ ஒவ்வொரு தலவிருட்சம்‌ இருப்பதைத்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ பெரும்பாலான திருப்பதிகளில்‌ காண 
லாம்‌; திருவஞ்சைக்‌ "களத்தின்‌. தலவிருட்சம்‌ 
கொன்றை. அதைப்‌ பார்க்கையில்‌ பல ஆண்டு 
களாக இருப்பதென்று தோற்றத்தால்‌ தெரிகிறது, 
மரத்திற்கு அடியில்‌ மேடை போட்டிருக்கிறார்‌ கள்‌. 

.... ஒருவாறு வெளிப்‌ பிராகாரத்தைத்‌ தரிசித்துக்‌ 
கொண்டு மேற்கே உள்ள வாயில்‌ வழியே உள்‌ பிரா 
காரத்துக்குச்‌ சென்றேன்‌. சேரமான்‌ பெருமாள்‌ 
நாயனாரும்‌ சுந்தரமூர்த்தி நாயனாரும்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ சந்நிதியைக்‌' காண வேண்டும்‌ என்னும்‌ 
. ஆர்வம்‌ என்னை உந்தியது. திருவஞ்சைக்களத்‌ 
... துக்குச்‌ சென்று வந்தவர்கள்‌ இந்த இரண்டு நாயன்‌ 
மார்களும்‌ அங்கே எழுந்தருளியிருக்கிறார்கள்‌ என்று 
ரவு: மூல விக்கிரகங்கள்‌, உற்சவ 


அம்மை இல்லா' அப்பன்‌ அர 


மூர்‌ த்துகள்‌;' வாகன்‌ விசேஷ்ங்கள்‌ எல்லாம்‌ இருக்கும்‌ 
என்று அப்போதெல்லாம்‌ கற்பனை செய்து கொண்டி 
ருந்தேன்‌. : சுவாமிக்கே உற்சவமூர்த்தி இல்லை. 
வாகனங்கள்‌ இல்லை... நாயனாருக்கு எங்கே இருக்கப்‌ 
போகின்றன ? 
ப - கழறிற்றறிவாராகிய சேரமான்‌. பெருமாள்‌ 
நாயனார்‌ : செங்கேர்லோச்சிய இடம்‌ ஆயிற்றே! 
அவருக்காவது சிறப்புச்‌ செய்யக்கூடாதா? அவரும்‌ 
சுந்தரரும்‌ எந்த நிலையில்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌ 
களோ என்ற எண்ணந்தான்‌ இப்போது உண்டா 
யிற்று. எப்படியெல்லாம்‌ இருப்பார்களோ என்ற அதி 
சய உணர்ச்சி இல்லை. 

உள்ளே புகுந்தோம்‌. “மற்றச்‌ சந்நிதிகளைப்‌ 
அிிறகு பார்த்துக்‌ கொள்ளலாம்‌ $ முதலில்‌. சுந்தரர்‌ 
-சற்நிதிக்கும்‌ சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ சந்நிதிக்‌ 
கும்‌ போகலாம்‌!” என்றேன்‌. . 

“இரண்டு பேரும்‌ ஒரே இடத்தில்தான்‌ "இருக்‌ 
கிறார்கள்‌” என்றார்கள்‌. 

- அப்படியா ? தோழர்களாகிய அவ்விருவரையும்‌ 
பிரிக்காமல்‌ ஒன்றாகச்‌ சேர்த்து வைத்திருப்பது நல்லது 
தான்‌”. என்று சொல்லிக்கொண்டே. அந்தச்‌ சற்‌ நிதி 
யை அடைந்தேன்‌. -₹ ப 
... தமிழ்‌ மறந்த மலைநாட்டில்‌ ... தம்மை : இன்னு 
ரென்றே உணராதமக்களிடையே திருவஞ்சைக்களக்‌ 
கோயில்‌ உட்பிராகாரத்தில்‌ தென்‌ மேற்கு மூலையில்‌ 
புவிமன்னராகிய சேரமான்‌ பெருமாள்‌ நாயனாரும்‌ 
கவிமன்னராகிய சுந்தரரும்‌ காட்சியளித்தனர்‌. உற்சவ 
மூர்த்திகளையே அஷ்டபந்தனம்‌ சாத்திப்‌ பிரதிஷ்டை 


218 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


செய்திருக்கிறார்கள்‌. திருமுடியணிந்த கோலத்தில்‌. 
சேர அரசரும்‌, கொண்டையணிந்த கோலத்தில்‌. 
சுந்தரரும்‌ அருகருகே கிழக்குப்‌ பார்த்து நிற்கின்‌ றனர்‌. 
ஒன்றரை அடிஉயரமுள்ளவிக்கிரகங்கள்‌. ஆடிமாதம்‌. 
சுவாதி நட்சத்திரத்தில்‌ இங்கே அபிஷேகம்‌: 
முதலியன நடைபெறுமாம்‌. அந்த நாளே சுந்தரர்‌ 
திருக்கயிலைக்கு. எழுந்தருளிய நாள்‌. தமிழ்‌ நாட்டி 
லிருந்து சில அன்பர்கள்‌ வந்து அன்று குருபூசையை: 
நடத்தி வருகிறார்கள்‌. பெரியபுராணம்‌ முழுவதற்கும்‌. 
உரை எழுதிய பெரியார்‌ சிவக்கவிமணி திரு சி. கே. 
சுப்பிரமணிய முதலியாரவர்களே தமிழ்‌. நாட்டு 
மக்களுக்கு இத்தலத்தை நன்றாக அறிமுகப்படுத்தித்‌. 
தரிசித்து வழிபடும்படி செய்தார்கள்‌ என்று கேள்வி: 
யுற்றேன்‌. 

திருவாரூரில்‌ கந்தர்வள்த திக்குத்‌ தனிக்‌ கோயில்‌: 
இருப்பதைப்‌ பார்த்திருக்கிறேன்‌. அங்கே சேரமான்‌ 
பெருமாளுக்கும்‌ விக்கிரகமும்‌ வழிபாடும்‌ உண்டு. 
இங்கே அவர்‌ பிறந்த இடத்தில்‌ அவரை அடையாளம்‌: 
தெரிந்து கொள்வதற்கே ஆள்‌. குறைவு. காரணம்‌ 
என்ன? பக்தி குறைவா? இல்லை, இல்லை. நம்மைக்‌ 
காட்டிலும்‌ பக்தியிலும்‌ நம்பிக்கையிலும்‌ அங்குள்ள 
வர்கள்‌ சிறந்தவர்களென்றே சொல்ல வேண்டும்‌. 
ஆனாலும்‌ நாயன்மார்களைப்‌ பற்றியும்‌ தேவாரம்‌ 
முதலிய திருமுறைகளைப்‌ பற்றியும்‌ அவர்களுக்கு, 
ஒன்றுமே தெரியாது. அங்கே தமிழ்‌ நிலவாததுதான்‌ 
எல்லாவற்றுக்கும்‌ மூலகாரணம்‌. 

சிறிது நேரம்‌ அந்தச்‌ சந்நிதியிலே நின்று வழி 
பட்டேன்‌. உள்‌ பிராகாரத்தில்‌ தென்மேற்கில்‌ பள்ளி 


யறை இருக்கிறது. வட அழ்ப்புறத்தில்‌, நடராஜர்‌ 


. அம்மை இல்லா அப்பன்‌ ஆலு 


சந்நிதி இருக்கிறது. நடராஜர்‌ தெற்கு. நோக்கியே: 
இருக்கிறார்‌. அழகிய - மூர்த்தி. அதன்‌ பீடத்தில்‌, 
*திருவஞ்சிக்குளம்‌ சபாபதி'” என்று தமிழில்‌ எழுத்‌ 

துக்கள்‌ பொறிக்கப்‌ பெற்றிருக்கின்றன. **இந்த மூர்த்தி: 
சேரமான்‌ பெருமாள்‌ பூசை செய்த மூர்த்தி” என்று 

சொன்னார்கள்‌. அவர்‌ வழிபட்ட மூர்த்தியாக இருக்‌: 
கலாம்‌. இந்த.நடனப்‌ : பிரான்‌ கட்டுசடையை உடை 

யவர்‌. விரித்த செஞ்சடையாட நடமாடும்‌ கோலம்‌: 
ஒரு வகை. கட்டிய செஞ்சடையுடன்‌ கூத்தாடுவது 
ஒரு விதம்‌. பிண்ணு கட்‌ ரட்‌ கரி 

துக்‌ கொண்டேன்‌. 


சில. இடங்களில்‌ சுவர்களில்‌ னிய ஓவியங்‌ : 
களைத்‌ தீட்டியிருக்கிறார்கள்‌. ருத்திர தாண்டவத்தை. 
"விளக்கும்‌ ஓவியம்‌ ஒன்றைப்‌ படம்‌ எடுத்தோம்‌. வேறு: 
ஒரு பழைய ஓவியத்தை எடுக்க முடியவில்‌: 
_ திருக்கோயில்களில்‌ பழங்காலத்தில்‌ ஓவியங்களை 
எழுதுவது வழக்கம்‌ என்பது இலக்கியங்களாலும்‌,... 
இப்போது சிதைந்து காணப்படும்‌ ஓவியங்களாலும்‌ 
புலனாகின்றது. திருப்பரங்குன்றத்தில்‌ உள்ள முருகன்‌ 
கோயிலில்‌ பல ஓவியங்களைத்‌ தீட்டியிருந்த- 
மண்டபம்‌ ஒன்று பழங்காலத்தில்‌ _- இருந்தது. 
எழுதெழிலம்பலம்‌, எழுத்து நிலை மண்டபம்‌ என்று” 
அந்த மண்டபத்தை .வழங்கினர்‌. சங்க காலத்து: 
நூலாகிய பரிபாடலில்‌ இச்செய்தி வருகிறது, 
காஞ்சிபுரம்‌ கைலாசநாதர்‌ ஆலயத்தில்‌ பழைய 
சித்திரங்களின்‌ சிதைவை இன்றும்‌ காணலாம்‌. ட 


படத்தில்‌ எடுக்க முடியாத பழைய ஓவியத்தில்‌: 
இருந்த வண்ணங்கள்‌ : இன்னும்‌ "பொலிவுடன்‌ 


-220 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


பிளங்குவதைக்‌ கண்டேன்‌. அந்த ஓவியம்‌ எழுதிச்‌ 
.சில நூறு ஆண்டுகளாவது ஆகியிருக்க வேண்டும்‌. 


-திருவஞ்சைக்களத்தப்பனுடைய. சந்நிதி உட்‌ 
ணத்தன்‌ நடுவில்‌ .துண்டாகத்‌. தனியே.இருக்‌ 
கிறது. அதன்மேல்‌ விமானம்‌ மரத்தால்‌ அமைந்தது; 
தேரைப்‌ போல இருக்கிறது. அதில்‌ பலஉருவங்களைச்‌ 
சசெதுக்கியிருக்கிறார்கள்‌.. செப்புத்‌ தகட்டால்‌. வேய்ந்‌ 
. திருக்கிறார்கள்‌. ஒவ்வொரு மூலையிலும்‌ நாகத்தின்‌ 
உருவம்‌ இருக்கிறது. பெரும்பாலும்‌ . மலைநாட்டுக்‌ 
“கோயில்களில்‌ நாகம்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌, 
விமானத்திலும்‌ கீழே சுவரிலும்‌ மரத்தில்‌ பல பல. 
"வேலைப்பாடுகளையுடைய தூண்கள்‌ இருக்கின்றன. 
சந்நிதியில்‌ இரண்டு துவாரபாலகர்கள்‌ நிற்கிறார்கள்‌. 
கிழக்கு நோக்கி அஞ்சைக்களத்தப்பர்‌ எழுந்தருளி 
மிருக்கிறார்‌. சுந்தரமூர்த்தி சுவாமிகளால்‌ பாடப்‌ 
பெற்றவர்‌ அவர்‌. இப்பூவுலகத்தில்‌ திருவவதாரம்‌ 
செய்த சுந்தரர்‌ உலகினின்று விடைபெற்றபொழுது 
கடைசியில்‌ தரிசித்த மூர்த்தி அவர்‌. சேரமான்‌ 
பெருமாள்‌ நாயனாருடைய பேரன்புக்கு உரிய 
பெருமான்‌ 5; அவருடைய அன்பு மேன்மேலும்‌ ௨ வளர்‌ 
வத ற்குக்‌ காரணமான பிரான்‌. 

கேரள ராஜ்யத்துக்‌ கோயில்களில்‌ ஒரு வ்வு 

மான வேறுபாடு, சிவபெருமான்‌ மாத்திரம்‌ . கோயில்‌ 
ரவ தமிழ்நாட்டில்‌ எந்தத்‌ தலத்திலும்‌ 
சுவாமி சந்நிதியும்‌ அம்பிகை சந்நிதியும்‌ இருக்கும்‌. 
-2ரீமீனாட்சி சமேத சுந்தரேசுவர சுவாமி'” என்று 
"இருவர்‌ திருநாமங்களையும்‌ இணைத்துச்‌ சொல்வது 
பழக்கம்‌. ஆனால்‌ கேரள ராஜ்யத்தில்‌ உள்ள கோயில்‌ 
களில்‌ அம்பிகை க்‌ இருப்பதில்லை, தனியே 


அம்மை இல்லா” அப்பன்‌: 221. 


பகவதி கோயில்கள்‌. இருக்கின்றன... சிவாலயங்களில்‌ : 
அம்பிகை சந்நிதி இல்லை. 

. “வீட்டுக்கு உடையவள்‌ இல்லாத வீட்டில்‌. யார்‌ 
யார்‌ எப்படி எப்படி : இருக்கவேண்டுமோ : அந்த. 
முறை சரியாக இராது” என்று உலகியலில்‌ சொல்‌ 
வார்கள்‌. "இங்கே சண்டிகேசுவரரை நந்திகேசுவரர்‌ 
என்கிறார்கள்‌ ; கிழக்கே பார்த்த சிவலிங்கத்தைத்‌ 
தட்சிணாமூர்த்தி என்கிறார்கள்‌. அஞ்சைக்கள த்தப்ப 
னுக்கு மட்டும்‌ தனிப்பெயர்‌ ஒன்று இருக்க வேண்‌” 
டாமோ ? அப்பன்‌ என்ற பொதுவான பெயரைத்‌ 
தான்‌ கேட்கிறோம்‌. எல்லாம்‌ அம்பிகை இல்லாதத. 
னால்‌ வந்த தடுமாற்றமோ!' 

. அது கிடக்கட்டும்‌. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு: 
முதலில்‌ ஒரு திமணம்‌ நடக்க ஏற்பாடாயிற்று, அதைத்‌-. 
திருவெண்ணெய்‌ நல்லூர்ப்‌ பித்தன்‌ வந்து த௫த்‌- 
தான்‌. ஒரு மணத்தைத்‌ தடுத்ததற்காக இறவன்‌ ' 
இரண்டு கல்யாணம்‌. பண்ணி வைத்தான்‌, திருவா 
ரூரில்‌ பரவை நாச்சியாரையும்‌,: திருவொற்றியூரில்‌: 
சங்கிலி நாச்சியாரையும்‌ சுந்தரர்‌ மணக்கத்‌ துணை 
நின்றான்‌. சுந்தரர்‌ சங்கிலி நாச்சியாரோடு இணங்கி” 
வாழ்நீது. இன்புற்றார்‌. 'வசந்த விழாவின்‌ போது அவர்‌ 
தொண்டை. நாட்டை விட்டு மீட்டும்‌. திருவாரூருக்கு: 
வந்தார்‌.. "அங்கிருந்து மலைநாட்டுக்கு வந்தார்‌. திரு. 
.வஞ்சைக்களத்துக்கு வந்து 'இறைவனைத்‌: தரிசித்தார்‌.' 
அப்போது அவருக்கு மனை வாழ்க்கையில்‌ வெறுப்பு. 
வந்தது. 

**வெறுத்தேன்மனை வாழ்க்கையை விட்டொழிக்தேன்‌ 

விளங்குங்குழைக்‌. கோதுடை' வேதியனே! 


என்று பாடின்‌. 


227 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ . 


இங்கே வந்து அவருக்கு. மனைவாழ்க்கை 
'வெறுப்பதத்குக்‌ காரணம்‌ என்ன? இந்த ஊர்ப்‌ ப்‌ பதிகத்‌ 
பதில்‌ ஒரு பாட்டில்‌, 
கூடும்‌ மலைமங்கை ஒருத்தியுடன்‌ 
 சடைமேற்கங்கை யாளைச்‌ சூடிற்றென்னே ?” 
என்று கேட்கிறார்‌. இறைவன்‌ இரு மங்கைய 
-ரடன்‌ இருப்பவன்‌. சுந்தரரும்‌ இரு மங்கையரை 
..மணந்தவர்‌. ஆனால்‌ திருவஞ்சைக்களத்தில்‌ 
இறைவன்‌ எப்படி இருக்கிறான்‌? ஒரு மங்கையும்‌ இல்‌ 
லாமல்‌. தனியே இருக்கிறான்‌; அவனுக்கு மனை 
வாழ்க்கை வெறுத்து விட்டதுதான்‌ இதற்குக்‌ 
காரணமோ ? ப 
"சுந்தரர்‌, குர்து விட்டுத்‌ தனியே வாழும்‌ 
அஞ்சையப்பரைக்‌ கண்டு தாமும்‌ மனை வாழ்க்கை: 
“யை வெறுக்கும்‌ எண்ணம்‌ கொண்டு, 
“வெறுத்தேன்மனை வாழ்க்கையை . 
விட்டொழிந்தேன்‌''" 
என்று பாடினாரோ 2 
என்‌ சிந்தனை இப்படிச்‌ சென்றது. இதை ஏதோ. 
“பெரிய ஆராய்ச்சி என்று யாரும்‌ எடுத்துக்கொள்ள... 
வேண்டாம்‌... அம்மையும்‌ அப்பனுமாக... எழுந்தருளி 
யிருக்கும்‌ சிவாலயங்களையே தமிழ்‌ நாட்டில்‌. தரிசித்துப்‌. 
பழக்கமான. .எனக்கு அம்மையில்லா: . அப்பனாகத்‌ . 
திருவஞ்சைக்களத்தப்பன்‌ எழுந்தருளியிருப்பதைக்‌ . ப 
கண்டபோது இப்படியெல்லாம்‌. தோன்றியது. 
எங்களுடன்‌. வந்து: உதவி இசய்த. புராண 
சாஸ்திரி ஸ்ரீராகவையரை வணங்கினேன்‌... “று. 


அம்மை இல்லா அப்பன்‌ த்தர. 


படியும்‌ ஆடி மாசம்‌ வாருங்கள்‌”* என்றார்‌. ஆடிச்‌ 
சோதியில்‌ சுந்தரர்‌ திருநாள்‌ அல்லவா ? 
“நெடுந்நாரம்‌ நிலத்திலும்‌ கழியிலும்‌ வந்து 
. திருவஞ்சைக்களத்தைக்‌ கண்டு கொண்டோம்‌. 
அம்மை இல்லா அப்பனைக்‌ கண்டோம்‌. சரித்திரமும்‌ 
தோத்திரமூம்‌ காவியமும்‌ எழில்‌ செய்யும்‌ ஒரு புனிதத்‌ 
திருப்பதியைத்‌ தரிசித்தோம்‌'* என்ற . திருப்தியோடு 
"நண்பர்களுடன்‌ திருவஞ்சைக்களத்தினின்றும்‌ புறப்‌ 
பட்டேன்‌. : | கட. 


திரு வாதஷர்‌ 
"சதிரவன்‌ தன்‌ வெய்ய சுடர்களை வீசிக்‌ கொண்‌”. 
டிருந்தான்‌. படை பதைக்கும்‌. வெயில்‌. இந்த 
வெயிலில்‌ மதுரையிலிருந்து காரில்புறப்பட்டேன்‌. திரு, 
வாதவூருக்குச்‌ சென்று தரிசனம்‌ செய்யத்தான்‌. 
கிட்டத்தட்டப்‌ பதினாறு. மைல்‌. தூரம்‌ நம்முடைய 
வாழ்க்கையைப்‌ போல மேடும்‌ பள்ளமும்‌ குண்டும்‌ 
குழியும்‌ புழுதியும்‌ கரம்பும்‌ நிறைந்த பாதையில்‌ கார்‌. 
வந்துகொண்டிருந்தது. மிகவும்புழுக்கமாக இருந்தது. 
*திருவாசகத்துக்கு உருகாதார்‌ ஒரு வாசகத்துக்கும்‌ 
உருகார்‌” என்ற பழமொழி நினைவுக்கு வந்தது. “திரு 
வாதவூருக்குப்‌ போகும்போதே இவ்வளவு உருக்க 
மாக இருக்கிறதே ! அங்கே போய்விட்டால்‌ எப்படி 
யோ !*?? என்று உடன்‌ வந்த நண்பர்களிடம்‌: 
கூறினேன்‌. ப 
எப்படியோ திருவாதவூர்‌ வந்து சேர்ந்தோம்‌. 
வானத்துப்‌ பாஸ்கரன்‌ சுட்டுக்‌ கொண்டிருந்தாலும்‌, 
அவ்வூரில்‌ மற்றொரு பாஸ்கரனார்‌ எங்களைக்‌ குளிர்ச்சி' 
யுடன்‌ வரவேற்ரூர்‌. சிவதர்ம பாஸ்கரர்‌ என்ற பட்டம்‌: 
பெற்ற ஸ்ரீ ம. க. சுந்தரேச பட்டர்‌ திருவாதவூர்‌ உற்ச 
வத்தில்‌ காப்புக்கட்டிக்‌ கொண்டிருந்தார்‌. எனக்குத்‌. 
- திருவாதவூர்ப்‌ பெருமை முழுவதையும்‌ காட்டிவிடுவா 
தாகவும்‌ காப்புக்கட்டிக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌... 
இல்லாவிட்டால்‌ அந்த வெயிலில்‌ என்னுடன்‌ பல: 
இடங்களுக்கு அலைந்துவந்து, “இது இன்ன தீர்த்தம்‌, 
இது இன்ன இடம்‌” என்று சொல்லியதோடு நில்லா 
மல்‌ வாய்க்கும்‌ வயிற்றுக்கும்‌ இனிய விருந்தையளித்து 


ருவஞ்சைக்களம்‌ - சேரமானும்‌ சுந்தரரும்‌ பக்கம்‌ 217 
கீழ்‌ : சேரமான்‌ பறம்பு பக்கம்‌ 206 











(ருவாதவூர்‌ - ஆலயக்‌ 
கோபுரம்‌ 


பக்கம்‌ 225 





ருவாதவூர்‌ - மாணிக்கவாசகர்‌ 
“- (பழைய உருவம்‌) பக்கம்‌ 33 


திருவாதவூர்‌ ட 


அனுப்புவாரா? மதுரைத்‌... கோயில்‌ ஸ்தானிகரும்‌ 
பட்டருமாகிய ஸ்ரீசுந்தரேச பட்டரவர்களை ஸ்ரீமீனாட்சி 
தரிசனம்‌ செய்து கொண்டவர்கள்‌ அறிவார்கள்‌. 

.... 4*திருவாதவூருக்கு வந்து விட்டேன்‌: இனிமேல்‌ 
இங்கே உள்ள சிறப்புகளையெல்லாம்‌ காட்ட வேண்‌ 
டியது உங்கள்‌ கடமை'” என்று பாரத்தை அவரிடம்‌ 
ஒப்பித்து விட்டேன்‌. என்‌ அருகில்‌ தம்முடைய 
கருவிகளுடன்‌ போட்டோக்‌ கலைஞர்‌ ஸ்ரீராமகிருஷ்ணா 
அடிக்கடி வானத்தைப்‌ பார்த்துக்கொண்டே இருந்‌ 
தார்‌. 

- “என்ன; ஆகாசத்தைப்‌ பார்க்கிறீர்கள்‌? அந்தப்‌ 
பாஸ்கரன்‌ சுட்டெரிக்கிறானே எடு என்று கேட்‌ 
டேன்‌. 

*மமகம்‌ இருக்கிறதா என்று பார்த்தேன்‌”? என்றார்‌ 
*“ஏன்‌, மழை வந்து வீடுமோ என்ற்‌ பயமா??? என்று 
கேட்டேன்‌. 

“இல்லை இல்லை: க்ளெளட்‌ எஃபெக்ட்‌” (1௦ல்‌ 
வில்‌) வேண்டுமல்லவா?” 
“முதலில்‌ எங்கே போகலாம்‌? கோயிலுக்குள்‌ 
போகலாமா?”? என்று பட்டரவர்களைக்‌ கேட்டேன்‌. 

“வாருங்கள்‌, முதலில்‌ அந்த விஷ்ணு தீர்த்தத்‌ 
தைப்‌ பார்த்துவிட்டு வந்து விடலாம்‌.”?. 
கோயிலுக்கு எதிரே நின்றுகொண்டு பேசு 
கிறோம்‌ என்பதை அறிவித்துக்‌ கொள்க்றேன்‌. கோபுர 
“வாசலுக்கு அருகில்‌. ஒரு கொட்டகையில்‌ உற்சவ 
மூர்த்தி எழுந்தருளியிருந்தார்‌. அவரை முதலில்‌ 
'சேவித்துக்‌. கொண்டோம்‌. 

.. விஷ்ணு தீர்த்தம்‌. என்பது ஓர்‌ ஏரி; பாண்டி 
நாட்டு மொழியில்‌ கம்வாய்‌ என்று சொல்லவேண்டும்‌, 


வா,யா._. நீ5 


அதற்குத்தான்‌ . கேசவதீர்த்தம்‌, விஷ்ணு: தீர்த்தம்‌ 
என்று பெயர்‌ சொல்கிறார்கள்‌. 

மாணிக்கவாசகர்‌ கோயில்‌ தனியே இருக்கிற 
தாமே ; அங்கேயும்‌ போகவேண்டும்‌:” என்றேன்‌. 


 அவசரப்படாதீர்கள்‌. எல்லாம்‌ ஒவ்வொன்ருகப்‌ 
பார்க்கலாம்‌” என்றார்‌ பட்டர்‌. விஷ்ணு தீர்த்தக்‌ கரை 
வழியே சென்றேன்‌. நீருக்குள்‌ ஓரிடத்தில்‌ இரண்டு 
கற்கம்பங்களின்மேல்‌ ஒரு பெரிய கல்‌ விட்டமும்‌ 
ப அதன்மேல்‌ ஒரு பிம்பமும்‌ இருப்பதைக்‌ கண்டேன்‌. 
முகம்‌ மாத்திரம்‌ முனிவர்‌ முகம்‌, உடம்பு விலங்கின்‌ 
உடம்பு. அது புருஷாமிருகத்தின்‌ உருவம்‌. பாரதத்‌ 
தில்‌ ஒரு புருஷாமிருகம்‌ வருகிறது. தர்மபுத்திரர்‌ ராஜ 
சூய யாகம்‌ செய்வதற்கு முன்‌ யாக பூமியைத்‌ தெரிந்‌ 
தெடுத்தார்‌. அதைத்‌ தூய்மைப்படுத்த எண்ணித்‌ 
தம்‌ இளவலாகிய பீமனை அழைத்துப்‌ புருஷா. 
மிருகத்தை வருவிக்கச்‌ சொன்னார்‌. அப்படியே பீம 
னுடைய விருப்பத்தின்படி அது வேள்வி. நிலத்துக்கு 
வந்து அதைத்‌ தூயதாக்கியது. புருஷாமிருகம்‌ சிவ 
பக்தி நிரம்பியது: புருஷாமிருக தீபம்‌ என்பது சிவா. 
லயங்களில்‌ உள்ள தீபங்களில்‌ ஒன்று. ப 


ன கல்விட்டத்தின்மேல்‌ இருந்த புருஷாமிருகத்தைக்‌ 
கண்டேன்‌. அது அந்தத்‌ கீர்த்தத்துக்குக்‌ காவலாக 
நிற்கிறது. அதன்‌ கீழுள்ள. கற்கம்பங்கள்‌ தண்ணீரின்‌ 
மட்ட்த்தைக்‌ காட்டும்‌: வகையில்‌ இருக்கின்‌. றன. ப 
அப்போது. பலரைக்‌ ' கேட்டும்‌, பின்பு வடமொழி 
வாதவூர்‌ மாகாத்மியத்தின்‌ மொழிபெயர்ப்பைப்‌ படித்‌. 
தும்‌ அந்தப்‌ புருஷாமிருகத்தைப்‌ புற்றிய செய்திகளை. 
கரன்‌ தெரிந்து கொண்டேன்‌. 


- திருவாதவூர்‌... .. 23 


இந்தத்‌ தீர்த்தம்‌. உண்டான கதை விரிவாகப்‌ 
புராணத்தில்‌ இருக்கிறது. வேதத்தை இழந்த 
திருமால்‌ இந்தத்‌ தலத்தில்‌ இருந்த வேதநாயகனைச்‌ 
சுற்றி நீருருவமாக நின்று வழிபட்டாராம்‌, அதனால்‌ 
இதற்கு விஷ்ணு தீர்த்தம்‌ என்று பெயர்‌ வந்ததாம்‌. 
பின்பே கோயில்‌ முதலியவை ஏற்பட்டனவாம்‌. 

தர்மபுத்திரர்‌ யாகம்‌ செய்தபோது யாக பூமியைத்‌ 
தூய்மைப்படுத்திய அந்தப்‌ புருஷாமிருகமே கண்ண 
பிரானுடைய விருப்பத்தின்படி இங்கே வந்து இந்தத்‌ 
தீர்த்தத்ைத்‌ தூய்மைப்படுத்தியதாம்‌. இது 
புராண வரலாறு. இங்கே திருக்கோயிலில்‌ கோபுர 
வாசல்‌ நிலையிலும்‌ வடப்‌ பக்கத்து உச்சியில்‌ புருஷா 
மிருகத்தின்‌ உருவம்‌ இருக்கிறது. 3 

“இப்போது இதற்குப்‌ பூசை நடப்பதுண்டா : த்‌ 
என்று கேட்டேன்‌. 
... மழை இல்லாமல்‌ இருந்தால்‌ நூறு. தேங்காயை 
பும்‌ வேறு பொருள்களையும்‌ கருக்கி இந்தச்‌ சிலையின்‌ 
மேல்‌ பூசி விடுவார்களாம்‌. . இரண்டு மூன்று நாட்‌ 
களில்‌ மழை பெய்துவிடுமாம்‌. இப்போதும்‌ இந்த 
வழக்கம்‌ இருக்கிறதாம்‌. வானம்‌ கறுத்து மழை பெய்‌ 

வதற்கு இத்த வடிவம்‌ கறுக்கும்படி செய்கிறார்கள்‌ 


இந்த. ௨ஊரில்‌ உள்ள தீர்த்தம்‌. ஒவ்வொன்றும்‌. 
வெவ்வேறு வடிவமாக இருக்கி றது. ஏரி, குளம்‌, நடை 
- வாவி, கிணறு என்ற நான்கு வகை. ;நீர்நிலைகளும்‌ 
நான்கு தீர்த்தங்களாக . இருக்கின்றன... :ஏரிதான்‌ 
விஷ்ணு தீர்த்தம்‌. கோயிலுக்கு _ எதிரே”. ஒரு குளம்‌. 
இருக்கிறது. அதை அக்கினி ிர்த்தம்‌ என்கிறார்கள்‌. 
இிவளிப்‌ பிராகாரத்‌ திக அழைந்தவுடன்‌.. இதன்‌ பக்கத்‌ 


தந்‌ வாருங்கள்‌ பார்க்கலாம்‌: 


தில்‌ ஒரு நடைவாவி இருக்கிறது; அதற்குப்‌ 
பொற்றாமரை என்று பெயர்‌, ' வைரவ தீர்த்தம்‌ என்று 
புராணம்‌. அதற்குப்‌ பெயர்‌ வைத்திருக்கிறது. உள்‌ 
பிராகாரத்தில்‌ தென்‌ 'பக்கத்தில்‌ ஒரு கிணறு உண்டு; 
அது. கபில தீர்த்தம்‌. 

கோயில்‌ கிழக்கே நோக்கியது. இவண்‌ முன்னே 
'இருக்கிறது. இரண்டு . பிராகாரங்கள்‌. வெளிப்‌. 
பிராகாரத்தில்‌ தென்‌ பக்கத்தில்‌ இந்தத்‌ தலத்தின்‌ 
விருட்சமாகிய மகிழ மரம்‌ இருக்கிறது. அதற்கு, 
அருகில்தான்‌ முன்னே சொன்ன பொற்றாமரைத்‌ 
தீர்த்தம்‌ இருக்கிறது. வலப்பக்கத்தில்‌ நூற்றுக்கால்‌ 
மண்டபம்‌ ஒன்று இடிந்து கிடக்கிறது. இங்கே 
தான்‌ முதலில்‌ நடராஜர்‌ எழுந்தருளியிருந்தார்‌, 
மாணிக்கவாசகரே இம்‌ மண்டபத்தைக்‌ கட்டினாராம்‌. 
- அவருக்கு நடராஜப்‌ பெருமான்‌ தம்‌ பாதச்‌ சிலம்பின்‌ 
ஒலியைக்‌ கேட்கும்படி, திருவருள்‌ செய்தாராம்‌. “வாத 
ப வூரினில்‌ வந்தினி தருளிப்‌, பாதச்‌ சிலம்பொலி 
காட்டிய பண்பும்‌” என்று திருவாசகத்தில்‌ மணி 
வாசகப்‌ பெருமான்‌ அதைப்பற்றிப்‌ பாடியிருக்கிறார்‌...” 
விஷயம்‌ தெரிந்த ஓர்‌ இளைஞர்‌ ஒவ்வொன்றுகச்‌ செய்‌ 
-தியைச்‌ சொல்லிக்‌ கொண்டு வந்தார்‌. ப 

நம்பி திருவிளையாடல்‌ என்ற பழைய: திருவிளை. 
. பாடற்‌ புராணத்தில்‌ இரண்டு இடங்களில்‌ இந்தச்‌ 
சிலம்பொலி வருகி றது: 
'சோதிசேர்‌ வகுள நீழற்‌ 

சிலம்பொலி துங்கக்‌ காட்டும்‌: 
 8வேதநா யகஞர்‌ வாழும்‌ 

ரக்‌ வாதவூ. ரால்‌ 


திருவாதவூர்‌. 25 


என்பது ஓரிடம்‌. வகுளம்‌ என்றது. மகிழ மரத்தை 
வேதநாயகன்‌ என்பது இவ்வூர்‌ இறைவன்‌ திருநாமம்‌. 
திருமறை நாதர்‌ என்றும்‌ சொல்வதுண்டு. அம்பிகை 
கின்‌ திருநாமம்‌ ஆரணவல்லி, 
ஆதர.வடியார்‌ முற்றும்‌ ப 
ப அடிபணிந்‌ தேத்தப்‌ போந்து 
வாதையம்‌ புரத்து நண்ணி 
்‌ மணிச்சிலம்‌ மோசை காட்டத்‌ 
கதற ஆண்ட எந்தை: 
திருச்சிலம்‌ போசை என்றே. 
ஏதமா முனிவர்‌ தேறி 
இசைபடத்‌ துதிக்க. லுற்றார்‌ 
என்ற. பாட்டிலும்‌ இந்தச்‌ சிலம்பொலி வருகிறது. 
மாணிக்கவாசகர்‌ நடராஜப்‌. பெருமானுடைய சிலம்‌ 
பொலியைக்‌ கேட்டதாகச்‌ : சொல்லும்‌ அந்து 
மண்டபம்‌ இப்போது இடிந்து கிடக்கிறது. அதன்‌ 
_ சிற்ப அமைப்பும்‌, அழுக லட கக்‌ அழகாக இருக்‌ 
கின்றன. 
மாணிக்கவாசகர்‌ இந்த ஊரில்‌ பிறந்தார்‌. 
அவருக்கு வாதவூரர்‌ என்ற திருநாமத்தையே தாய்‌ 
. தந்தையர்‌ வைத்தார்கள்‌. இங்கே எழுந்தருளிய 
- இறைவன்‌ பெயரே அது. -வாதபுரேசர்‌ என்றும்‌ 
வழங்கும்‌. வாயு பூசித்த இடமாதலால்‌ "இதற்கு 
... வாதபுரம்‌,. வாதவூர்‌, சமீரபுரம்‌ என்ற பெயர்கள்‌ 


வந்தனவாம்‌.' இறைவனை இங்கே. வழிபட்டமையால்‌ ட 


- வாயுதேவன்‌ ஆஞ்சநேயனாகிய குமாரனைப்‌ பெற்ரு ்‌ 
னம்‌. 


"உட்பிராகாரத்துக்குள்‌ நுழைந்தேன்‌. மதுரையில்‌ 


ட்‌ இருப்பதுபோல இங்கே இறைகள்‌ திருக்கோயி 


230 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌: 


லுக்குத்‌ தெற்கே அம்பிகையின்‌ கோயில்‌ இருக்கிறது. 
பெரும்பாலான இடங்களில்‌ சிவபிரானுக்கு இடம்‌ 
'பக்கத்தேதே அம்மை எழுந்தருளியிருப்பது வழக்கம்‌. 
ஸ்ரீ மீனாட்சியம்மை வலப்‌ பக்கத்தே கோயில்‌ கொண்‌ 
டெழுந்தருளியிருக்கிறாள்‌. திருவாதவூரிலும்‌ வேத 
நாயகருக்கு வலப்பக்கத்தில்‌ ஆரணவல்லி கோயில்‌ 
கொண்டெழுந்தருளியிருக்கிறாள்‌. இப்படி உள்ள 
குலங்களில்‌ சக்திக்கு முதன்மை இருக்கும்‌” என்று 
பெரியவர்கள்‌ சொல்வார்கள்‌. 

வேதநாயகன்‌ திருக்கோயிலில்‌ மதன்‌ 
கிழக்கு மூலையில்‌ உள்ள கிணற்றைக்‌ கபில தீர்த்தம்‌ 
என்று சொல்கிறார்கள்‌. சகரர்களைத்‌ தம்‌ விழியால்‌ 
எரித்த கபிலமுனிவர்‌ இங்கே வந்து பூசித்து இந்தத்‌ 
தீர்த்தத்தை அமைத்ததாகப்‌ புராணம்‌ சொல்கிறது. 
..... கபில தீர்த்தம்‌ என்ற பெயரைக்‌ கேட்டவுடன்‌ 
என்‌ நினைவு சங்க காலத்தில்‌ வாழ்ந்த பெரும்‌ புலவ 
ராகிய கபிலரிடம்‌ சென்றது. அதற்குக்‌ காரணம்‌ 
உண்டு. 

திருவா தவூர்‌ மாணிக்கவாசகருடைய திரு. அவ 
தாரத்தலம்‌ என்ற பெருமையை உடையதோடு, அவர்‌ 
“தோன்றுவதற்கு முன்பிருந்தே. இதற்கு மற்றொரு 
சிறப்பும்‌ இருந்து வருகிறது. இப்போது கிடைக்கும்‌ 
கடைச்‌ சங்க நூற்பாடல்களில்‌ மற்ற எல்லாப்‌ புலவர்‌ 
களையும்விட மிகுதியான பாடல்களைப்‌ பாடியவரும்‌, 
பாரியின்‌. உயிர்‌ நண்பராக வாழ்ந்தவரும்‌, குறிஞ்சித்‌ 
திணையைப்‌ பாடுவதில்‌ வல்லவரும்‌, மற்றப்‌ புலவர்கள்‌ 
மிக. மதித்துப்‌ ட்டு. தின்மதிப்பைப்‌. பெற்றவரு 
மாகிய, கபிலர்‌ என்னும்‌ பெரும்‌ புலவர்‌. தோன்றிய 
களர்‌ இது என்று தெரியவருகிறது. 


திருவதஷர்‌: 234 


அப்பெருமான்‌ பிறந்து: பேசத்‌ தெரிந்தவுடனே 

கவிபாடும்‌ ஆற்றல்‌உடையவராக இருந்தாராம்‌. தமிழ்‌ 
நாவலர்‌ சரிதை என்ற .நூல்‌ அவர்‌ பச்சிளமையிலே 
பாடிய பாட்டு ஒன்றைக்‌ காட்டுகிறது. இருப்பைப்‌ 
பூவைப்‌.பற்றிய பாட்டு அது. இருப்பைப்‌ பூ வாடாமல்‌ 
இருந்தால்‌ பிடியின்‌ வாயில்‌ வெறும்‌ முளையாக உள்ள 
கொம்பைப்‌ போல இருக்குமாம்‌. வாடிவிட்டால்‌ 
உலர்ந்த இறாமீனைப்‌ போல ஆகிவிடுமாம்‌. 

கெட்டிலை இருப்பை வட்ட. வான்பூ 

வாடா தாயின்‌ ,. 

பீடுடைப்‌ பிடியின்‌. கோடுரய்க கும்மே; 

வாடி னோ 

பைந்தலைப்‌ பரதர்‌ மனைதொறும்‌ உணங்கும்‌ 

செந்தலை இறவின்‌ சீர்‌ஏய்க்‌ கும்மே. 


[நெடிய இலையையுடைய இருப்பை மரத்தின்‌ 
வட்டமாகிய வெள்ளைப்‌ பூவானது வாடாமல்‌ இருந்‌ 
தால்‌ பெருமையுடைய பெண்‌ யானையின்‌ கொம்பை 
ஒக்கும்‌; வாடிவிட்டாலோ பசிய தலையையுடைய 
வலையர்களுடைய வீடுதோறும்‌ உலரும்‌ செம்மையான்‌ 
தலையையுடைய இருமீனின்‌ இயல்பை ஒக்கும்‌. ] 

கவிகள்‌ உவமையில்‌ தம்முடைய சாமர்த்தி 
யத்தையெல்லாம்‌ காட்டுவார்கள்‌. சங்க காலத்துப்‌ 
புலவர்களோ இயற்கைப்‌ பொருள்களின்‌ இயல்பை 
நன்கு அறிந்து பாடுவார்கள்‌. அவர்களுடைய 
உவமையிலும்‌ அந்த இயற்கையைக்‌ கண்டு மகிழ 
லாம்‌. ' கபிலர்‌ இருப்பைப்‌ பூவையும்‌ பிடியின்‌ 
கொம்பையும்‌ இரறுமீணை யும்‌ கூர்ந்து கண்டிருக்கிறார்‌ 
அவற்றைப்‌ கட்டி அமைத்துக்‌ காட்டுகிறார்‌. 


232 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


மிக்க இளமையிலேயே இந்தப்‌ பாடலைப்‌ பாடிய 
தைக்‌ கண்டு வியந்த தமிழுலகம்‌, '*கபிலர்‌ பிறந்த: 
வுடனே பாட்டுப்‌ பாடிவிட்டார்‌!” என்று பாராட்டி 
யது, கருவிலே கவித்‌ திருவையுடைய அந்தக்‌ கபிலர்‌ 
இந்தத்‌ திருவாதவூரிலே பிறந்தவர்‌ என்று பழைய 
திருவிளையாடற்‌ புராணம்‌ சொல்கிறது. 

நீதிமா மதூக நீழல்‌ 
நெட்டிலை இருப்பை என்றோர்‌ 

காதல்கூர்‌ பனுவல்‌ பாடும்‌ 
கபிலனார்‌ பிறந்த மூதூர்‌ 

வேதநா யகனார்‌ வாழும்‌ 
வியன்திரு வாத வூரால்‌, 

[மதூகம்‌-இருப்பை. பனுவல்‌- பாடல்‌. 

கபிலனார்‌ பிறந்த பழைய ஊர்‌ என்று பாட்டுச்‌ 
சொல்கிறது. நெடுங்காலமாகவே மக்கள்‌ வாழும்‌ 
ஊர்‌ என்பது மாத்திரம்‌ அல்ல: நெடுங்காலமாகவே, 
பாட்டுப்‌ பிறக்கும்‌ வாயுடைய பெருமக்கள்‌ பிறந்த 
ஊராகவும்‌ இருந்து வருகிறது இது. 

“பழைய கபிலரை எல்லோரும்‌ மறந்து விட்டார்‌ 
களே ! அவர்‌ பெயரை நினைவூட்ட ஏதாவது செய்ய 
வேண்டாமா?” என்று யாமீரனும்‌ நினைத்திருக்கலாம்‌. 
அந்தக்‌ காலத்தில்‌ வாசகசாலையோ, சங்கமோ, 
மண்டபமோ கட்டூம்‌ நாகரிகம்‌ அவருக்குத்‌ தெரிந்‌ 
திருக்காது.. “இறைவன்‌ கோயிலுக்கு எல்லோரும்‌ 
தினமும்‌ வந்து வழிபடுகிறார்கள்‌. இங்கே கபிலர்‌ 
நினைவையூட்டும்‌ எதையாவது அமைக்கலாம்‌'* 
என்று தோன்றி இந்தக்‌ கிணற்றை வெட்டச்‌ செய்‌ 


திருவாதவூர்‌ 233 


தனரீ போலும்‌! புராணம்‌ கபிலமாமுனிவரை இந்த 
கருக்கு அழைத்து வந்து இந்தத்‌. தீர்த்தத்தை உண்‌ 
டாக்கச்‌ சொன்னதற்கு, தீர்த்தம்‌ சிறந்ததென்று. 
ய்ரவரும்‌ நம்பவேண்டும்‌ என்னும்‌ கருத்தே காரணம்‌ 
போலும்‌! எப்படியோ, திருவாதவூரில்‌ கபிலர்‌ பிறந்த 
தற்கு இந்தக்‌ கபில தீர்த்தத்தையே ஞாபகச்‌ சின்ன 
மாக வைத்துக்‌ கொண்டால்‌ யாருக்கும்‌ ஒரு பைசாச்‌ 
செலவில்லை அல்லவா ? 


வேதநாயகரை, வாதபரீசரை, பவனபுரப்‌ பரம 
ஊத்‌ தரிசித்துக்‌ கொண்டேன்‌. கோயிலுக்குள்‌ மணி 
வாசகப்‌ பெருமானுடைய உற்சவமூர்த்திகள்‌ இரண்டு 
உள்ளன. ஒரு திருமேனி பழையது; மற்றொன்று புதி 
யது. பழைய மாணிக்கவாசகர்‌ முழங்காலுக்குமேல்‌ 
கட்டிய தற்றாடையும்‌ குழைந்த உருவமும்‌ கொண்டு 
நிற்கிறார்‌. புதியவர்‌ கோவணம்‌ பூண்டு நிமிர்ந்து 
நிற்கிறார்‌. இருவர்‌ கரத்திலும்‌ திருவாசகச்‌ சுவடி 
ஒளிர்கிறது. இந்த இரண்டு திருவுருவங்களையும்‌ தரி 
.சித்துக்‌ கொண்டபோது எனக்குத்‌ திருவதிகையில்‌ 
குண்ட அப்பர்‌ வடிவங்கள்‌ நினைவுக்கு வந்தன. 
அங்கும்‌ பழைய அப்பர்‌ முழங்காலுக்கு மேல்‌ ஆடை 
யணிந்த கோலத்தில்‌ காட்சி தருகிறார்‌. புதிய அப்பர்‌ 
மீகோாவணமணிந்த கோலத்தில்‌ இருக்கிறார்‌. எதற்காக 
இப்படிப்‌ புதிய உருவக்தை வடிக்கிறவர்கள்‌ அவர்‌. 
களுடைய ஆடையைக்‌ குறுக்க வேண்டும்‌? துறவைப்‌. 
புறத்தே நன்றாகக்‌ காட்டவேண்டும்‌ என்ற. எண்ண 
மாக. இருக்குமோ? பழைய மணிவாசகர்‌ அன்பே 
உருவாக நிற்கிறார்‌ என்று எனக்குத்‌ தோன்றியது... 
பழமையை விரும்பும்‌ பைத்தியக்காரத்தனம்‌ என்று. 
இசால்லி விடாதீர்கள்‌. நீங்களே திருவதிகைக்கும்‌ 


234 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


திருவாதவூருக்கும்‌ போய்‌ அங்குள்ள பழைய விக்கிற 
கங்களையும்‌ புதிய விக்கிரகங்களையும்‌ பார்‌ எணக்கு 
பின்பு உங்கள்‌ கருத்தைச்‌ சொல்லுங்கள்‌. 

மாணிக்கவாசகப்‌ பெருமான்‌ குதிரை வாங்கி. 
வருவதாகப்‌ பாண்டியனிடம்‌ சொல்லித்‌ திருப்பெருந்‌. 
துறைக்குச்‌ சென்று திருப்பணி செய்தார்‌. அதனை 
யறிந்து பாண்டியன்‌ அவரை வருவித்து ஒறுத்தான்‌.. 
சுந்தரேசக்‌ கடவுள்‌ நரிகளைப்‌ பரிகளாக்கிக்‌ 
கொணர்ந்து கொடுத்தார்‌. மீண்டும்‌ பரிகள்‌ நரிகளா 
யின.. அது கண்டு பாண்டியன்‌ மீண்டுட்‌ மாணிக்க. 
வாசகரைத்‌ தண்டித்தான்‌. அவருடைய பெரு 
மையைக்‌ காட்டுவதற்காக இறைவன்‌ வையையில்‌.. 
வெள்ளம்‌ வரச்செய்து பிட்டுக்கு மண்‌ சுமந்து பிரம்‌ 
பால்‌ அடிபட்டான்‌. வந்தி தந்த பிட்டை உண்ட. 
இந்த விளையாடல்‌ மதுரையில்‌ பெரிய விழாவாக. 
நடைபெறுகிறது. ஒவ்வோராண்டும்‌ ஆவணி மாதத்‌ 
தில்‌ மூல நட்சத்திரத்தன்று இது நிகழும்‌. அந்த 
விழாவுக்குத்‌ திருவாதவூரிலிருத்து மணிவாசகப்‌ பெரு. 
மான்‌ எழுந்தருளுவார்‌. நான்கு நாட்கள்‌ அங்கே. 
தங்கியிருப்பார்‌. 

மார்கழி மாதம்‌ முதல்‌ பத்து நாள்‌ திருவாதவூரில்‌ 
திருவெம்பாவை உற்சவம்‌ நடைபெறுகிறது. ஒன்‌: 
வொரு நாளும்‌ மணிவாசகப்‌ பெருமான்‌ எழுந்தருளு. 
வார்‌. 

சுவாமி கோயில்‌ உட்பிராகாரத்தின்‌ நிருதி மூலை 
யில்‌ (தென்மேற்கு) மணிவாசகர்‌ சந்நிதி இருக்கிறது. 
வெளிப்‌ பிராகாரத்தில்‌ தென்‌ பக்கம்‌ ஆரணவல்லியம்‌. 
பிகையின்‌ கோயில்‌ தனியே இருக்கிறது. வேதநாயகி. 
என்றும்‌ அப்‌ எக்‌ திருநாமம்‌ வழங்க 


திருவாதவூர்‌. அந 


இறைவனைத்‌ தரிசித்துக்கொண்டு ஆரண 
வல்லியைத்‌ தரிசிக்க எண்ணி இறைவன்‌ கோயிலில்‌ 
தென்புறமுள்ள வாயில்‌ வழியே வந்தேன்‌. அந்த 
வாயிலுக்கு மேலே தாழ்வாரப்பத்தி அழகிய சிற்பங்‌: 
களுடன்‌ திகழ்ந்ததை அண்ணாந்து பார்த்தேன்‌. 
கலைத்திறம்‌ மலிந்த கம்பமும்‌ நுட்பத்‌ தொழிலின்‌ 
விளலவாகிய  கொடுங்கைகளும்‌ காட்சியளித்தன... 
அந்தக்‌ கொடுங்கைகளில்‌ சில சிதைந்திருந்தன. 
“நூற்றுக்கால்‌ மண்டபத்தைத்தான்‌ செப்பஞ்‌ செய்ய: 
வில்லை. இந்தக்‌ கொடுங்கைகளையாவது செப்பஞ்‌- 
செய்யக்கூடாதா?” என்று கேட்டேன்‌. 


“பதின்மூன்று முழ நீளம்‌ வரையில்‌ கொடுங்கை : 
கள்‌ இருக்கின்றன. சில சிற்பிகளை அழைத்துவந்து 
காட்டினார்கள்‌. நம்மால்‌ இந்தச்‌ சிதைவைத்‌ திருத்தி: 
வேறு கொடுங்கை செய்து பூட்ட முடியாது என்று 
சொல்லி விட்டார்கள்‌”' என்று ஒரு முதியவர்‌ சொன்‌ 
னார்‌. அது உண்மையோ, பொய்யோ தெரியாது. 
சிதைப்பது எளிது, பொருத்துவது மிக மிக அரிது: 
என்ற உண்மையை நினைத்துக்‌ கொண்டேன்‌. 


இறைவன்‌ வேதமே நான்‌ என்ற ஒலியைத்‌ ல்‌ 
மாலுக்கு உணர்த்தினமையால்‌ வேதநாயகன்‌ என்ற 
திருநாமத்தை உடையவனானான்‌ என்று புராணம்‌ 
சொல்கிறது. வேத ஒலி எப்போதும்‌ கேட்டுக்‌ கொண்‌ 
டிருந்த இடம்‌ இது ரகக்‌ அவ்வாறு ரல்‌ ்‌ 
காரர்‌ சொல்கிறாரோ 2 டு 

“மாணிக்கவாசகர்‌ பிறந்த வீடோ, அந்த வீடு 


இருந்த இடமோ இப்போது இருக்கிறதா ?” என்று: 
பட்டரவர்களைக்‌ கேட்டேன்‌. “மாணிக்கவாசகர்‌” 


236 வருப்க பார்க்கலாம்‌ 


கோயில்‌ என்று. தனியே ; ஒரு "கோயில்‌ உண்டு. அந்த 
இடத்தில்தான்‌ மாணிக்கவாசகர்‌ பிறத்த வீடு இருந்த 
"தாம்‌. ர. 
“அதற்கு என்ன ஆதாரம்‌ ?'* 
பல காலமாகச்‌ சொல்லிக்கொண்டு வருகிறார்‌ 
கள்‌. அதுதான்‌ ஆதாரம்‌. ப 
கோயிலிலிருந்து தெற்கே இரண்டு பர்லாங்கு 
தூரத்தில்‌ மாணிக்கவாசகர்‌ கோயில்‌ இருக்கிறது, 
சாலையின்‌ கீழ்ப்பக்கம்‌ கிழக்கு நோக்கிய சந்நிதியை 
பபுடையதாகச்‌ சிறிய மதிலும்‌ சிறிய விமானமும்‌ உடை 
பதாக அது காட்சி அளிக்கிறது. அந்த இடம்‌ முன்பு 
வெறும்‌ வெளியாகத்தான்‌ இருந்ததாம்‌. மாணிக்க 
-வாசகர்‌ வீடு இருந்த இடம்‌ என்று கர்ண பரம்பரை 
யாகச்‌ சொல்லிவந்தார்களாம்‌.. ஊரில்‌ உள்ளவர்கள்‌ 
பொருள்‌ திரட்டி அவ்விடத்தில்‌ கோயிலைக்‌ கட்டினார்‌ 
கள்‌. 1994-ஆம்‌ ஆண்டு இக்கோயில்‌ நிறைவேறிக்‌ 
கும்பாபிஷேகம்‌ நடைபெற்றது. கர்ப்பக்கிருகத்தில்‌ 
மாணிக்கவாசகர்‌ திருவுருவம்‌ இருக்கிறது. வெளியில்‌ 
. விநாயகரும்‌ சுப்பிரமணியரும்‌ இருக்கிறார்கள்‌. சில 
. காலம்‌ ஆதிசைவர்‌ பூஜை நடந்துவந்தது. இப்‌ 
போது வைதிக பூஜை நடந்துவருகிறது. 
மாணிக்க வாசகர்‌ ஆமாத்தியப்‌ பிராமண 
குலத்தில்‌ உதித்தவர்‌. பரம்பரை பரம்பரையாக 
அமைச்சராக இருந்துவரும்‌ குடும்பம்‌ அது 
அவருடைய முன்னோர்கள்‌ மானமங்கலம்‌ என்ற 
இளரிலிருந்து வந்து தபலா என்று இதரிய 
வருகிறது. 
மன்னும்‌ இர்‌ நகரி தன்னில்‌ 
மரனமங்‌ கலத்தா ராகும்‌ . 


திருவாதவூர்‌ 317 


- தொன்னெறி முனிவ ராம்‌ஆ 
மாத்தியர்‌ தொழுகு லத்து 
நன்னெறி விடையிற்‌ போந்தோர்‌ 
நன்கணத்‌ தலைவர்‌ நாமம்‌ 
இன்னெறி வாத வூரர்‌ 
என்னவந்‌ துதயம்‌ செய்தார்‌ 
என்று பழைய திருவிளையாடல்‌ கூறுகிறது. சிவ: 
கணத்தில்‌ ஒருவரே மாணிக்க வாசகராக அவதாரம்‌: 
செய்தார்‌ என்பது அந்நூலாசிரியர்‌ தெரிவிக்கும்‌ 
செய்தி. அவர்‌ நற்தியெம்பெருமானின்‌ திருவவதாரம்‌ 
என்றும்‌ சொல்வதுண்டு. வடமொழியில்‌ உள்ள 
மணிவாக்ய சரிதம்‌ என்ற நூல்‌ அவ்வாறு சொல்‌ 
கிறதாம்‌. 
மணிவாசகப்‌ பெருமான்‌ அவதாரம்‌ செய்த ஊ௪ர்‌ 
சிறந்த ஊர்‌. தீர்த்தச்‌ சிறப்புள்ள ஊர்‌, அவர்‌ 
பாருடைய அவதாரம்‌ ? இந்தக்‌ கேள்விக்கு விடை. 
காணவேண்டுமானால்‌ ஒரு பெரிய வாதம்‌ எழும்‌- 
மாணிக்கவாசகர்‌ மூவருக்கு முற்பட்டவரா, பிற்பட்ட 
வரா ₹--இது அதைவிடப்‌ பெரிய வாதம்‌. ஆனால்‌. 
இதுதான்‌ அவர்‌ பிறந்த இடம்‌ என்பதில்‌ எந்த: 
வாதமும்‌ இல்லை. அந்த வாதமில்லா ஊர்‌ வாதவூர்‌” 
மட்டுமன்று ; வேதவூர்கூட 1. 


மாதூாரசை ஒவியா கூனா 
1 


நரதுரை மாநகரம்‌ என்ற பெயர்‌ என்றும்‌ 
'இபருமைக்கு உரிய பெயர்‌; அன்றும்‌ சரி, இன்றும்‌ சரி, 
.அது மாநகரந்தான்‌. தமிழர்‌ சரித்திரத்தைக்‌ காண 
வேண்டுமானால்‌ மதுரையின்‌ சரித்திரத்தைப்‌ படித்‌ 
தாலே போதும்‌. தமிழர்‌ வளர்த்த கலைகளைப்‌ பற்றித்‌ 
-தெரிந்தகொள்ள வேண்டுமானால்‌ மதுரையிலே 
தெரிந்து கொள்ளலாம்‌. தமிழ்நாட்டின்‌ பக்தி ஓங்கி 
"வளர்ந்து நிற்கும்‌ வரலாற்றுக்கு மதுரை ஒரு தனித்‌ 
தம்பம்‌ போன்ற அடையாளம்‌. தமிழ்மொழி 
வளரும்‌ தாயகம்‌ மதுரை. மணிவாசகர்‌ வளர்ந்து 
. மதி மந்திரியாக வாழ்ந்து இறைவன்‌ திருவருளை 
வெளிப்படுத்தியது மதுரை. சரித்திர வரலாற்றில்‌ பல 
இடங்களில்‌ தன்‌ பெயரைத்‌ தோற்றிக்கொண்டு 
விளங்குவது மதுரை. தமிழ்‌ இலக்கியத்தில்‌ ஒளி 
-விளக்காகச்‌ சுடர்வது மதுரை. “*“உலகத்தை ஒரு 
தராசிலிட்டு மதுரையை மற்றொரு தராசில்‌ இட்டால்‌ 
மதுரைதான்‌ கனம்‌ மிகுதியாகக்‌ காட்டும்‌?” என்று 
சங்கப்‌ பரிபாடலில்‌ ஒரு பாடல்‌ உண்டு. 

தமிழர்‌ நாகரிக மேம்பாடு விளைந்த நிலம்‌ 

மதுரை; பக்திப்‌ பயிர்‌ விந்த ஊர்‌ மதுரை; 
இலக்கிய வளம்‌ விளைந்த நகர்‌ மதுரை. தமிழையே 
மதுரைக்குரிய தமிழ்‌ என்று பழம்புலவர்‌ பாடுகிறார்‌; 
-ச*துண்டாரான்‌ கூடல்‌ தமிழ்‌” என்பது அவர்‌ கூற்று. 


...ீமதுை ஓவியங்கள்‌ 2 இதன 


.. மதுரைக்குப்‌ புதிதாகப்‌ பெருமை-வரவேண்டும்‌ 
என்பது இல்லை, அதன்‌ பெருமையைப்‌ புதிதாக 
.நூலெழுதிப்‌ பரப்ப வேண்டுமென்ற. அவசியமும்‌ 
இல்லை. அப்படி அதன்‌ பெயர்‌ காவியத்திலும்‌ 
ஓவியத்திலும்‌ பல காலமாக இடங்கொண்டு நிமிர்ந்து 
நிற்கிறது. க 

மாணிக்கவாசகர்‌ ' பல ஆண்டுகள்‌ வாழ்ந்த 
தகரம்‌ ஆதலால்‌ இப்போது அதைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
சந்தர்ப்பம்‌ வந்திருக்கிறது. அவர்‌ திருவவதாரம்‌ 
செய்த திரூுவாதவூரைத்‌ தரிசனம்‌ செய்துகொண்டு 
சூட்டோடு சூடாக மதுரைக்கு முதல்‌ முறையாக 
வந்து திருக்‌ கோயிலைத்‌ தரிசிப்ப தாக எண்ண 
வேண்டாம்‌. எத்தனையோ முறை மதுரை மீனாட்சி 
பம்மையையும்‌ சொக்கநாதனையும்‌ ! வழி பட்டிருக்‌ 
கிறேன்‌. ஆனால்‌ இப்போது மாணிக்கவாசகரை 
முன்னிட்டுக்கொண்டு மதுரைக்‌ கோயிலை 
அணுகினேன்‌. பாண்டியன்‌. அரண்மனை இருந்த 
இடம்‌ இன்னதென்று இப்போது தெரிந்துகொள்ள 
இயலாது. அரசனது அரண்மனைக்கே அடையாளம்‌ 
இல்லையென்றால்‌ அமைச்சராகிய வாதவூரர்‌ வாழ்ந்த 
இடம்‌ எங்கே தெரியப்போகிறது ? 

... பழங்கால மன்னர்கள்‌ தாம்‌ வாழப்‌ பெரிய பெரிய 
அரண்மனைகளைக்‌ கட்டிக்கொள்ளவில்லை. சிவ 
.பிரானாகிய அரனுக்கு மனை கட்டினார்கள்‌. தாம்‌ வாழ 
- ஏதோ ஒரு வகையில்‌ மாளிகை: கட்டிக்கொண்டிருக்‌ 
குலாம்‌. **இடம்பட வீடு இடேல்‌” என்பது ஒளவைப்‌ 
பாட்டியின்‌ ஆணை. இறைவன்‌. திருக்கோயிலுக்கு 
மேற்பட்ட - வகையில்‌, மாடமோ “ மாளிகையோ 
சுட்டுவது பழங்கால.வழக்கம்‌ அன்று. ஆகையால்‌ சிறி 


246 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


தாகக்‌ கட்டிய அரண்மனையை இப்போது காண 
முடிவதில்லை; பெரிதாகக்கட்டிய அரனது மனையைக்‌. 
காண்கிறோம்‌... அரண்மனையும்‌ பெரிதாக உறுதியாக, 
"இருந்தால்‌ ஆலயங்களைப்போலவே அவைகளும்‌. 
இன்று நின்று விளங்க வேண்டுமல்லவா? . 

பாண்டியன்‌ அரண்மனையும்‌ மணிவாசகர்‌ 
மாளிகையும்‌ இல்லாவிட்டாலும்‌ அவர்கள்‌ 
எக்காலத்தும்‌ உள்ளத்தில்‌ நினைந்து வாழ்ந்த 
சொக்கநாயகன்‌ திருக்கோயில்‌ இன்றும்‌ மதுரையில்‌ 
"வழிபடும்‌ பேராலயமாக விளங்கி வருகிறது. “ஒரு, 
காலத்தில்‌ இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள்‌ வழீ 
புட்டார்கள்‌?”? என்று கதை பேச இடமாகவும்‌ பழஞ்‌. 
சின்னக்‌ காட்சிப்‌ பொருளாகவும்‌ இராமல்‌ இன்றும்‌. 
மக்கள்‌ உள்ளம்‌ தூய்மை பெறவும்‌ அன்புடையோர்‌ 
"இன்ப அநுபவம்‌ பெறவும்‌ ஏற்ற இடமாக அக்கோயில்‌: 
நிலவுகிறது. 

“இந்தக்‌ கோயிலில்‌ எங்கெங்கே மாணிக்க. 
வாசகரைக்‌ காணலாம்‌???” என்ற கேள்வியோது 
'கோயிலின்‌ பிராகாரங்களை வலம்‌ வந்தேன்‌. 


௮2 


ஜீருவாதவூரர்‌ இளமையில்‌ பேபேரறிவுடையவராக 
விளங்கியதைக்‌ கேள்வியுற்ற பாண்டிய மன்னன்‌ 
அப்பெருமானை வருவித்துத்‌ தனக்கு முதலமைச்ச 
ராக வைத்துக்‌ கொண்டான்‌. : அரசியல்‌ நூலும்‌. 
மனநாலும்‌ நன்கு தெரிந்தவராதலால்‌ திருவாதவூரர்‌ 
மீகச்சிறப்பாகத்‌ தம்‌ கடமையை ஆற்றிவத்தார்‌. 
பாண்டிய நாட்டிலும்‌ பிற நாட்டிலும்‌ உள்ளவர்கள்‌ 
பாண்டிய மன்னனிடம்‌. அன்பு பூண்டு பாராட்டும்‌ 


மதுரை ஒவியங்கள்‌ 547 


வகையில்‌ செயல்களைப்‌ புரிந்தார்‌. வேற்றுத்‌ தீவுகளி 
லுள்ள மன்னரும்‌ வந்து பாண்டியனுடன்‌ நட்புப்‌ 
பூண்டு இன்புற்றனர்‌. 
அமைச்சுத்‌ தொழிலில்‌ பேராற்றல்‌ உடையவராக 
இருந்தாலும்‌ அவர்‌ உள்ளத்தில்‌ ஞான வேட்கை 
தீவிரமாக உண்டாயிற்று. சிவஞானம்‌ பெற்று 
இறைவனருளுக்குப்‌ பாத்திரராக வேண்டும்‌ என்ற 
ஆவல்‌ தலைதூக்கி நின்றது. குருவின்‌ திருவருள்‌ 
இல்லாமல்‌ இத்தகைய பேறு கிடைப்பதரிது என்று 
உணர்ந்து, “நம்மை ஆண்டு அருள்‌ செய்யும்‌ 
குருநாதன்‌ எங்கே கிடைப்பான்‌!” என்று. அலமந்து! 
ஏங்கியிருந்தார்‌. யாரேனும்‌ பெரியவர்கள்‌ வந்தால்‌ 
அவர்ககசா அடைந்து வழிபட்டுத்‌ தமக்குத்‌ 
தோன்றிய ஐயங்களை அவர்கள்பாற்‌ கேட்டுத்‌ 
தெரிந்துகொள்ள முயல்வார்‌. பலரிடம்‌ இப்படிக்‌ 
கேட்டுக்‌ கேட்டுப்‌ பழகியும்‌ அவர்‌ உள்ளம்‌ அமைதி 
பெறவில்லை. அவர்‌ உள்ளத்தில்‌ தோன்றிய ஞான 
வேட்கை முறுகி வந்தாலும்‌, புறத்தே அமைச்சருக்‌ 
குரிய கடமைகளைச்‌ செவ்வையாகவே ஆற்றி வந்தார்‌. 
கள்ளக்‌ காதல்‌ னிடத்தன்பு 
கலந்துவைத்‌ தொழுகும்‌ 
உள்ளக்‌ காரிகை மடந்தைபோல்‌ 
உம்பரைக்‌ காப்பான்‌ 
பள்ளக்‌ காரிஉண்‌ டவனிடத்‌ 
துள்ளன்பு பதிந்து 
கொள்ளக்‌ காவல ஸிடைப்புறத்‌ 
தொழிலுமுட்‌ கொண்டார்‌* 
*காரிகை மடந்தை - அழகையுடைய பெண்‌. உம்பரைக்‌ குரப்‌ 


பான்‌ - தேவர்களைக்‌ காக்கும்பொருட்டு. , பள்ளக்காரி - கலில்‌ 
எழுந்த நஞ்சை. உண்டவன்‌ - சிவபெருமான்‌. ன்‌ 


வாயா, - 16 


247 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


என்று அந்த நிலையைத்‌ திருவிளையாடற்‌ புராணத்தில்‌ 
பரஞ்சோதி முனிவர்‌ கூறுகிறார்‌. 


இப்படி இருக்கையில்‌ ஒருநாள்‌ பாண்டிய அரச 
னது குதிரைப்‌ படைக்குத்‌ தலைவன்‌ மள்னனிடம்‌ 
வந்து, அரசே, நம்முடைய குதிரைப்‌ படை -வரவரக்‌ 
குறைந்து விட்டது”? என்றான்‌. “ஏன்‌?”? என்று 
காரணம்‌ கேட்டான்‌ பாண்டியன்‌. “*குதிரைகள்‌ வாங்‌ 
கிப்‌ பல காலமாகி விட்டமையால்‌ பல குதிரரகள்‌ 
இறந்துபோயின. எஞ்சியிருப்பவற்றில்‌ கிழட்டுக்‌ குதி 
ரைகள்‌ பல; நோயுற்றவை பல. அவற்றால்‌ ஒரு பயனும்‌ 
இல்லை'' என்றான்‌. புதிய குதிரைகளை வாங்கிக்‌ 
குதிரைப்‌ படையைப்‌ பெருக்க வேண்டும்‌ : என்ற 
எண்ணம்‌ பாண்டியனுக்கு உண்டாயிற்று. 


அவன்‌ திருவாதவூரரைப்‌ பார்த்து, “நமக்கு 
வேண்டிய குதிரைகளை ஆராய்ந்து. வாங்கும்‌ திறமை 
உமக்குத்தான்‌ உண்டு. நீர்‌ கடல்‌ துறைக்குச்‌ சென்று 
மேற்கு நாட்டிலிருந்து வந்து இறங்கும்‌ குதிரைகளில்‌ 
நல்லனவற்றைத்‌ தேர்ந்து வாங்கி வாரும்‌. "உமக்கு 
வேண்டிய பொருளை நம்‌ கருவூலத்திலிருந்து எடுத்துச்‌ 
செல்லும்‌” என்றான்‌. திருவாதவூரர்‌ அவ்வாறே 
பண்டாரத்தினின்று பல பெட்டிகளில்‌ நிதியை 
எடுத்து வைத்து ஆட்களைக்‌ கான்‌ தூக்கி வரச்‌ 
செய்தார்‌. 


தாம்‌ பயணப்படுவதற்கு ன்‌ - சொக்கேசன்‌ 
ஆலயம்‌ சென்று . அம்மையையும்‌ : அப்பனையும்‌ 
தொழுது வணங்கினார்‌. இறைவன்‌ சந்நிதியில்‌ 
தொழுதபோது அவருக்கு ஒரு நினைவு தோன்றிற்று. 
“இப்பொழுது பாண்டிய மன்னனுக்கு மற்ற மன்னர்‌ 


மதுரை ஓவியங்கள்‌ 243 


பாவரும்‌ நட்புடையவர்கள்‌. ஆகையால்‌ எந்தக்‌ கார 
ணத்தைக்‌ கொண்டும்‌ போர்‌ நிகழ வாய்ப்பில்லை, 
அப்படி இருக்க வீணே படையைப்‌ பெருக்கிக்‌ கொள்‌ 
வதனால்‌ என்ன பயன்‌? அதற்காக இந்தப்‌ பொருளைச்‌ 
செலவிடுவதைவிட இறைவன்‌ பொருட்டும்‌ அவன்‌ 
அடியார்பொருட்டும்‌ செலவிட்டால்‌ உலகில்‌ ஆன்ம 
“நேய ஓருமைப்பாடும்‌ அமைதியும்‌ உண்டாகுமே? 
படையைக்‌ கூட்டினால்‌ போரிடக்‌ கூட்டுகிறான்‌ 
என்ற எண்ணமே பிற மன்னர்‌ உள்ளத்தில்‌ உண்டா 
கும்‌. அதனால்‌ அவர்‌ அமைதி இழப்பர்‌. தாம்‌ போரில்‌ 
முந்திக்கொள்ள எண்ணி அவரும்‌ படையைப்‌ 
பெருக்க முற்படுவர்‌. இனிமேல்‌ போர்‌ வந்தால்‌ பாது 
காப்பாக இருக்கட்டும்‌ என்று : செய்யும்‌ . இந்தச்‌ 
மசசெயலே போருணர்ச்சியைத்‌ தூண்டி விடுவதாக 
. அமைந்துவிடுமே! இவ்வாறன்றிச்‌ சிவ புண்ணியச்‌ 
செயல்களில்‌ பொருளைச்‌ செலவிட்டால்‌ அன்பர்கள்‌ 
பெருகுவார்கள்‌. பகையும்‌ வெறுப்பும்‌ நீங்கும்‌. 
அவையே போருக்கு ,முளைகளாதலால்‌ அவை நீங்கி 
னால்‌ போர்‌ நிகழவே இடமிராது' என்று அவருடைய 
சாந்த மயமான உள்ளம்‌ எண்ணியது. அவர்‌ இவ்‌ 
.வெண்ணத்தில்‌ ஊன்றி நிற்கும்போது அர்ச்சகர்‌ 
அவர்‌ கையில்‌ திருநீறளித்தார்‌. “இறைவனே நம்மு 
டைய கருத்துக்கு இசைவு. காட்டுகிறான்‌; இதுவே 
அதற்கு: அறிகுறி? என்று அமைச்சர்பிரான்‌ உறுதி 
பூண்டார்‌. புளகம்‌ போர்ப்பக்‌ கண்ணீர்‌ வார அந்தத்‌ 
திருநீற்றை அணிந்து கொண்டார்‌. இறைவனிடம்‌ 
விடை பெற்றுப்‌ பொருட்சுமையோடு மதுரையை 
விட்டுப்‌ புறப்பட்டார்‌. த 


2௯4 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அப்போது இறைவன்‌ திருவாதவூரரை ஆட்‌ 
கொள்ளும்‌ பொருட்டுக்‌ குருநாதனாக வேடம்‌ பூண்டு 
கணத்‌ தலைவர்‌ மாணாக்கராக உடன்‌ வரத்‌ திருப்‌ 
பெருந்துறைக்கு வந்து ஆலயத்திலுள்ள குருந்த மரத்‌ 
தடியில்‌ எழுந்தருளி யிருந்தான்‌. திருவாதவூரரும்‌ 
முன்னை நல்வினையின்‌ ஆற்றலால்‌ அவ்வூருக்குப்‌ 
"போய்ச்‌ சேர்ந்தார்‌. அவ்வூரை அணுகியது முதலே 
அவருக்குத்‌ தம்மையும்‌ அறியாமல்‌ ஒருவித இன்ப 
உணர்ச்சி உண்டாயிற்று, மனம்‌ உருகியது. “என்னை 
ஆண்டளுரும்‌ குருநாதன்‌ இங்கேதான்‌ இருக்க 
வேண்டும்‌?” என்ற உள்ளுணர்வு தோன்றியது. ஆல 
யத்துக்குச்‌ சென்றார்‌. தீர்த்தத்தில்‌ நீராடி இறைவ 
னைத்‌ தொழுது வலமாக வந்தார்‌. அங்கே குருந்த 
மரத்தடியில்‌ குருமூர்த்தியாக எழுந்தருளியிருந்த 
இறைவனைக்‌ கண்டார்‌. 

இறைவனைச்‌ சூழ நின்ற அன்பர்கள்‌ ஞானம்‌ 
நிறைந்தவர்களாக விளங்கினார்கள்‌. விரதம்‌ இருந்து 
பக்குவம்‌ மீதூர்ந்தமையால்‌ விரதங்களை விட்டவர்‌ 
பலர்‌. ஆனந்தக்கூத்து ஆடுகிறவர்‌ பலர்‌. 
பாடுபவர்‌ பலர்‌. உலகம்‌ நகைக்கும்படியாகப்‌ பித்‌ 
-தரைப்போல இருப்பவர்‌ பலர்‌. அழுது கொண்டிருப்‌ 
பவர்‌ பலர்‌. சிரித்து நிற்பவர்‌ பலர்‌. தம்‌ அகக்‌ கண்‌ 
ணால்‌ இறைவன்‌ திருவுருவத்தைத்‌ தரிசித்துப்‌ புறக்‌ 
கண்ணாலும்‌ உலகம்‌ எங்கும்‌ அவனையே கண்டு, பிற 
வற்றைக்‌ காணாத குருடராக நிற்போர்‌ பலர்‌. ்‌ 

ஒழித்த கோன்பினர்‌, ஆடலர்‌, 
பாடலர்‌, உலகம்‌ 
பழித்த செய்கையர்‌, அழுகையர்‌, 
நகையினர்‌, பாசம்‌ 


மதுரை ஓவியங்கள்‌ 212." 


கழித்த கண்ணினால்‌ அரன்‌ உருக்‌ 
கண்டுகொண்‌ டுலகில்‌ 

விழித்த கண்குரு டாத்திரி 
வீரரும்‌ பலரால்‌, - 


இத்தகைய தொண்டர்‌ குழாத்திடையே எழுந்‌ 
தருளியிருந்த ஞானதேசிகனைக்‌ கண்டார்‌ திருவாத 
ஷூரர்‌. கண்டவுடனே விரைந்து சென்று அவன்‌ காவில்‌ 
விழுந்து எழுந்து கைதலைமேல்‌ ஏறக்‌ கண்ணீர்‌ வாரத்‌ 
துதித்தார்‌, குருமூர்த்தியாக வந்த சிவபெருமான்‌ 
அவரைக்‌ குளிர்ந்தபார்வையால்‌ நோக்கிக்‌ கையினால்‌ 
தலை. தீண்டியருளி நல்லுபதேசம்‌ புரிந்தான்‌. ரசவாதம்‌ 
செய்த தாமிரம்‌ பொன்னானாற்போலப்‌ புதிய இன்ப 
அநுபவத்தைப்‌ பெற்ற திருவாதவூரர்‌ அவ்வநுபவக்‌ 
கடலில்‌ ஆழ்ந்தார்‌. பின்பு அமூதமூண்டார்‌ ஏப்பம்‌ 
விடுவதுபோல அவருடைய திருவாக்கிலிருந்து அற்பு 
தமான பாடல்கள்‌ எழுந்தன. இறைவன்‌ திருவருளால்‌ 
மாணிக்கம்‌ போன்ற சொற்கள்‌ அமைந்த கவிகள்‌ 
புறப்பட்டன. அப்போது அவரையாண்ட ஞான 
தேசிகன்‌ மாணிக்கவாசகர்‌. என்ற நாமத்தை அப்‌ 
பெருமானுக்குச்‌ சூட்டினான்‌. இறைவன்‌ அருளாலே 
தம்முடைய கரணங்களெல்லாம்‌ அவனுக்கே அர்ப்ப 
ணமானதையும்‌, தம்‌ வாக்கு மணி வாக்கு ஆனதை 
யும்‌ மாணிக்க வாசகர்‌ திருவாசகத்தில்‌ ஓரிடத்தில்‌ 
சொல்கிறார்‌... 


சிந்தனைலின்‌ றனக்காக்கி நாயி னேன்றன்‌ 
கண்ணிணைறின்‌ திருப்பாதப்‌ போதுக்‌ காக்கி 
.. வந்தனையும்‌ அம்மலர்க்கே ஆக்கி வாக்குன்‌ 
மணிவரர்த்தைக்‌ காக்கிறம்‌ புலன்சு ளார 


246 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


வந்தனை ஆட்‌ கொண்டுள்ளே புகுந்த விச்சை 
மால்முதப்‌ பெருங்கடலே மலையே நின்னைத்‌ 

தந்தனை செந்‌ தாமரைக்கா டனைய மேனித்‌ 
தனிச்சுடரே இரண்டுமிலித்‌ தனிய ஸனேற்கே, 


மாணிக்க வாசகரை இன்னும்‌ சில காலம்‌ உலக 
வாழ்வில்‌ வைத்து அவரால்‌ உலகம்‌ பெரு நன்மையை 
அடையும்படி செய்ய வேண்டும்‌ என்பது இறைவன்‌ 
திருவுள்ளம்‌. ஆதலால்‌ அவரை ஆண்டுகொண்ட 
ஞானதேசிகன்‌, “இங்கே நீ செய்ய வேண்டிய 
கடமைகள்‌ சில உண்டு. இங்கே அதுவரையில்‌ இருப்‌ 
பாயாக!” என்று சொல்லித்‌ தன்னுடன்‌ வந்தவர்க 
ளோடும்‌ மறைந்தருளினான்‌. கனவு கண்டவன்‌ விழித்‌ 
துக்‌ கண்டனவெலாம்‌ பொய்யாகப்‌ போனதறிந்து 
வடுவை தட்டல்‌ மணிவாசகர்‌ வேதனைக்குள்‌ 
ளானார்‌. “இறைவன்‌ தனித்து வாழும்படி என்னை 
இங்கே இருத்திப்‌ போய்விட்டானே?” என்று வருந்‌ 
தினார்‌... 

“நாய்க்குச்‌ சேணம்‌ போட்டதுபோல எனக்குத்‌ 
திருவுருவத்தைக்‌ காட்டி ஆட்கொண்டு இப்போது 
மறை ந்தருளினாயே! உன்னுடைய அடியாருடன்‌ கூட்‌ 
டாமல்‌ என்னைத்‌ தனியே விட்டுச்‌ சென்றது நீதியா? 
வினைக்குக்‌ கொள்கலனாம்‌ இந்த உடலை நெருப்பிலி 
டாமல்‌ இருக்கிறேனே! மலையிலேறி உருண்டு மாய்க்‌ 
காமலும்‌ கத்தியால்‌ வெட்டி அழிக்காமலும்‌ இன்னும்‌ 
வாழ்கின்றேனே! நின்‌ உடைமை. இந்த. உடம்பு. 
இதைச்‌ சிதைப்பதற்கு என்க்கு ஏது அதிகாரம்‌ ? 
நின்னைப்‌ பிரிந்து வாழமாட்டேன்‌. நீ என்னை ஆண்டு 
்‌ கொண்ட அருமையை அறியாத இந்தப்‌ பேதையிடம்‌ 


மதுரை ஒவியங்கள்‌ 247 


என்ன குறையைக்‌ கண்டு அகன்றாய்‌ அப்பனே ! 
பிருதிவி முதலிய தத்துவங்களைத்‌ துழாவித்‌ தடுமாறி 
மனம்‌ புண்ணாகி யான்‌ இன்னான்‌ என்று ' அறியாமல்‌ 
திரிந்த என்னை, அருட்‌ கண்ணால்‌ நோக்கி மலம்‌ 
கரையச்‌ செய்து யான்‌ இன்னான்‌ என்பதை உணர்த்தி 
என்னையே எனக்குத்‌ தந்த பெருமானே ! நீ எங்கே 
போனாய்‌ 2?” என்று புலம்பினார்‌, 
மண்ணாதி ஆருறும்‌ 
மனந்து மாவித்‌ தடுமாறிப்‌ 
புண்ணாகி எனைக்காணா 3 
துழல்கின்‌ றேனைப்‌ போதஅருட்‌ 
கண்ணால்‌ அலைமுமுதும்‌ 
கரைய கோக்கி யான்யான்‌ என்‌ 
றெண்ணா எனைத்தந்தாய்‌! 
எங்குற்‌ டயோ எர்தாயே! 
இப்படிப்‌ புலம்பியபடியே கோபுர வாசலுக்கு 
வந்தவர்‌, மதுரையிலிருந்து தம்முடன்‌ வந்தவர்கள்‌ 
அங்கே நிற்பதைக்‌ கண்டு, *ஆடி மாதம்‌ கழிந்த 
பிறகு ஆவணியில்‌ குதிரைகள்‌ வரும்‌ என்று பாண்டிய 
மன்னனிடம்‌ போய்ச்‌ சொல்லுங்கள்‌” என்று சொல்லி 
அனுப்பினார்‌. அவர்கள்‌ அப்படியே மதுரைக்குப்‌ 
போய்ச்‌ சொல்லப்‌ பாண்டியன்‌ ஆவணி மாதம்‌ 
குதிரை வரும்‌ என்ற எண்ணத்தோடு இருந்தான்‌. 
மாணிக்கவாசகர்‌ திருப்பெருந்துறையில்‌ தங்கித்‌ 
தாம்‌ கொண்டு வந்த பொருளையெல்லாம்‌ சிவ 
பண்ணியச்‌ செயல்களில்‌ செலவிடத்‌ தொடங்கினார்‌. 
ஆலயத்‌ திருப்பணி செய்வித்தார்‌. பூசை முதலிய 
வற்றுக்குச்‌ செலவிட்டார்‌. அடியவர்களுக்கு விருந்‌ 
தளித்தார்‌. ன 


248... வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


ஆடி மாதம்‌ முடிந்து ஆவணி மாதம்‌ வந்தது, 
குதிரை வராதது கண்ட பாண்டியன்‌ திருவாத 
வூரருக்கு ஓலை போக்கினான்‌. அது கண்ட அவர்‌ 
திருப்பெருந்துறை நாயகனை அணுகி, “இனி என்‌ 
செய்வேன்‌?” என்று இரங்கித்‌ துதித்தார்‌. அப்போது 
அசரீரியாக இறைவன்‌ பணித்தபடி, ::விரைவில்‌ 
குதிரைகள்‌ வந்து சேரும்‌'? என்று ஓர்‌ ஓலை எழுதிப்‌ 
பாண்டியனுக்கு அனுப்பினார்‌. அன்று இரவில்‌ 
இறைவன்‌ மாணிக்கவாசகர்‌ கனவில்‌ தோன்றி, 
“நாம்‌ குதிரைகளுடன்‌ வருகிறோம்‌. நீ முன்னால்‌ 
மதுரை செல்வாயாக?” என்று பணித்தான்‌. 
அவ்வாறே திருவாதவூரடிகள்‌ காலையில்‌ எழுந்து 
இறைவனை வணங்கி விடைபெற்று மதுரைக்குச்‌ 
சென்றார்‌, சென்று பாண்டியனைக்‌ கண்டார்‌. 
பாண்டியன்‌ அவரை வரவேற்று, “எவ்வளவு பொன்‌ 
கொண்டு போனீர்‌? எவ்வளவு செலவு செய்தீர்‌? எவ்‌ 
வளவு குதிரைகள்‌ வாங்கினீர்‌2??” என்று கேட்டான்‌. 
நான்‌ கொண்டு சென்ற பொன்னுக்குக்‌ கணக்கே 
இல்லை. அப்படியே வரப்போகும்‌ குதிரைகளுக்கும்‌ 
கணக்கே இராது. இதோ அவை வரப்போகின்றன. 
நீயே கண்டு பெருமையடையலாம்‌'' என்றார்‌ 
மாணிக்கவாசகர்‌. ௩ 
. மின்பு அவர்‌ சொக்கநாதன்‌ திருக்கோயில்‌ 
சென்று வழிபட்டு வீடு சென்று இறைவன்‌ திருவரு 
ளால்‌ எல்லாம்‌ நன்கு நடைபெறும்‌ என்ற நம்பிக்கை 
யோடிருந்தார்‌. 
. அன்று குதிரை வரவில்லை. அடுத்த நாள்‌ 
பாண்டியன்‌ கேட்டபோது, “இன்னும்‌ மூன்று நாட்‌ ' 
ஈளில்‌ வந்துவிடும்‌?” என்றார்‌. குதிரைகள்‌ வந்தால்‌ 


மதுரை ஓவியங்கள்‌ 249 


கட்டுவதற்கும்‌ தண்ணீர்‌ காட்டுவதற்கும்‌ ஏற்ற 
அமைப்புகளைச்‌ செய்யும்படி மன்னனிடம்‌ சொன்னார்‌. 
அவ்வாறே அவன்‌ செய்தான்‌. மூன்று நாட்கள்‌ 
ஆயின. குதிரைகள்‌ வரவில்லை. 
பாண்டியன்‌ பொறுமையை இழந்தான்‌. இவர்‌ 
நம்மை ஏமாற்றுகிறார்‌, இவரைத்‌ தக்கபடி குண்‌ 
டித்து, எடுத்துப்‌ போன நிதியை மீட்டுத்‌ தரும்படி 
செய்யுங்கள்‌!” என்று தண்டம்‌ செய்வாரை அனுப்பி 
னான்‌. அவர்கள்‌ மாணிக்கவாசகரை அணுகி, 
“பொன்னுக்கு வழி சொல்லும்‌?” என்று சொல்லி அவர்‌ 
முதுகில்‌ கல்லேற்றி வைத்தார்கள்‌. கையிலும்‌ காலி: 
லும்‌ கிட்டி கட்டினார்கள்‌. அப்போதெல்லாம்‌ அந்த. 
மெய்ஞ்ஞானி இறைவனையே எண்ணியிருந்தார்‌. 
பின்பு இரவு வரவே அவரைக்‌ காவலாளர்‌ சிறையில்‌ 
அடைத்துவிட்டுச்‌ சென்றார்கள்‌. இரவெல்லாம்‌ 
அங்கே கிடந்த அவர்‌ விடிந்தவுடன்‌ திருக்‌ கோயிலில்‌ 
பூசை நடக்கும்‌ ஒலியைக்‌ கேட்டார்‌. உடனே இறை 
வனை நோக்கிப்‌ புலம்பினார்‌. “(யமன்‌ செய்யும்‌ கொடு 
மையிலும்‌ மிக்க கொடுமையினால்‌ நான்‌ வருந்து. 
வதைக்‌ காணவில்லையோ ! என்‌ முூறையீட்டைக்‌ 
கேட்கவில்லையோ ! நீ எங்கும்‌ செவியுடையவனா, 
யிற்ஜறே!?” என்று நைந்தார்‌. 
பொங்கும்‌ சினமடங்கல்‌ 
போன்றுருத்து வெங்கூற்றம்‌ 
அங்குப்‌ புரியா 
அருந்துன் பத்‌ தாழ்ந்துநான்‌ 
மங்கும்‌ படியறிந்தும்‌ 
வந்தஞ்சல்‌ என்கிலையால்‌; 
எங்கும்‌ செவியுடையாய்‌! 
கேளாயோ, என்னுரையே ? 


250 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


குழந்தையின்‌ அழுகையொலியைக்‌ கேட்ட தாய்‌ 
இறங்கி ஒடிவருவது போலத்‌ தன்னுடைய அன்பரர 
கிய மணிவாசகர்‌ புலம்புதலை யறிந்த பெருமான்‌ குதி 
ரைகளைக்‌ கொண்டுவர எண்ணினான்‌. தன்‌ கணங்‌ 
களைக்‌ குதிரை வீரர்களாக்கிக்‌ காட்டிலுள்ள நரிகளை 
யெல்லாம்‌ குதிரைகளாக்கினான்‌. அந்தப்‌ படைக்குத்‌ 
தலைவனாக நின்று, வேதமாகிய குதிரையின்மேல்‌ 
ஏறிக்கொண்டு வரலானான்‌. 

குதிரைப்படை வருவதை அறிந்த சிலர்‌ அச்‌. 
செய்தியை மாணிக்கவாசகரிடம்‌ தெரிவிக்க, அவர்‌ 
உடனே மன்னனை யணுகி அதைச்‌ சொன்னார்‌. 
மன்னன்‌ மன மகிழ்ந்து குதிரை வரவை எதிர்நோக்கி 
யிருந்தான்‌. சோதனை செய்வதில்‌ வல்லவனாகிய 
இறைவன்‌ மறுபடியும்‌ தன்‌ மாயையால்‌ சிறிது தாமதம்‌ 
செய்தான்‌. மறுபடியும்‌ மன்னனுக்கு ஐயம்‌ எழுந்தது, 
மீண்டும்‌ மணிவாசகர்‌ தண்டனைக்குள்ளானார்‌. இறை 
வனை நோக்கிப்‌ புலம்பினார்‌. அப்போது: உண்மை 
யாகவேகுதிரைகள்‌ மதுரைமா நகரில்‌ புகுந்துவிட்டன. 
அதனை அறிந்த மன்னன்‌ மாணிக்கவாசகரை விடு 
விக்கச்‌ செய்தான்‌, 

குதிரைகள்‌ பாண்டியன்முன்‌ வந்து நின்றன. 
கணக்கில்‌ அடங்காத குதிரைகளைக்‌ கண்டு அவன்‌ 
பிரமித்துப்‌ போனான்‌. குதிரைப்படைக்குத்‌ தலைவ 
னாக எழுந்தருளிய இறைவன்‌ எவ்வாறு வந்தான்‌ 
என்பதைப்‌ பரஞ்சோதி முனிவர்‌ அழகாகச்‌ சொல்‌ 
கிறார்‌. எல்லா அண்டங்களுக்கும்‌ ஆதாரமாக நின்று 
தாங்குகிறவன்‌' இறைவன்‌. அவனை வேதமென்னும்‌ 
பரி தாங்கி நின்றது. ஒரு காலத்தும்‌ அசைவில்லாத 
தாமரை போன்ற. திருவடி அசையக்‌ குதிரையின்‌ மேல்‌ 


மதுரை ஓவியங்கள்‌ 293 


ஏறினான்‌. பாசத்தை நீக்கும்‌ திருக்கரத்தால்‌ குதிரைப்‌ 
பாசமாகிய கடிவாளத்தைப்‌ பற்றி யிருந்தான்‌. இந்தக்‌ 
கோலத்தில்‌ அரசன்மூன்‌ வந்து, “மன்னா, எங்கள்‌ 
குதிரையேற்றத்தைச்‌ சிறிதளவு காண்பாயாக!” 
என்று கூறினான்‌. 
அண்ட மெல்லாம்‌ ஆதார மாகத்‌ தாங்கும்‌ 
ஆனந்தத்‌ தனிச்சோதி அண்டம்‌ தாங்கும்‌ 
சண்டமறைப்‌ பரிதனக்கா தார மாகித்‌ 
தரிக்கஒரு காலத்தும்‌ அசைவி லாத 
.. புண்டரிகத்‌ தாள்‌அசையப்‌ பாசம்‌ நீக்கும்‌ 
புனை கரத்தால்‌ பரிபூண்ட பாசம்‌ பற்றிக்‌ 
கொண்டரசன்‌ எதிர்போந்து மன்னா எங்கள்‌ 
குதிரையேற்‌ றம்சிறிது காண்டி என்றார்‌. 
இவ்வாறு சொல்லிக்‌ குதிரையைப்‌ பல கதியில்‌ 
விட்டுக்‌ காட்டினான்‌. பிறகு குதிரைகளின்‌ இலக்‌ 
கணங்களையும்‌ வகைகளையும்‌ எடுத்து விரிவாகச்‌ 
சொன்னான்‌. எல்லாவற்றையும்‌ கேட்ட மன்னன்‌ 
அளவில்லாத பேரின்‌ பத்தில்‌ மூழ்கினான்‌. 


எல்லாம்‌ கூறி முடித்தபிறகு குதிரை வீரனாக 

வந்து இறைவன்‌, 

ஈறில்புக ழாய்பொருந நிப்பரியைப்‌ 

பூசனம்செய்‌ திறைஞ்சிப்‌ பாசம்‌, மாறுவரால்‌ 
என்று கூறினானாம்‌. “முடிவில்லாத புகழை யுடைய 
வனே, வீரர்கள்‌ இந்தக்‌ குதிரைகளைப்‌ பூசை செய்து 
வணங்கிக்‌ கயிறு மாறுவார்கள்‌? என்று பொருள்படப்‌ 
பேசினான்‌. ஆனால்‌ அந்தப்‌ பேச்சில்‌ இரண்டு 
பொருள்‌ உண்டாகும்படி பரஞ்சோதி முனிவர்‌ 
அமைத்திருக்கிறார்‌. “*பொருநரிப்பரியைப்‌ பூசனம்‌ 


252 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


செய்து என்பதை. பொருநர்‌ இப்பரியைப்‌ பூசனம்‌ 
செய்து” என்று பிரித்தும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. 
“பொரு நரிப்பரியைப்‌ பூசனம்செய்து” என்று பிரித்தும்‌ 
பொருள்‌ கொள்ளலாம்‌. எதிர்த்து மோதும்‌ நரி 
களாகிய குதிரைகளைப்‌ பூசை செய்து” என்று 
உண்மையைச்‌ சொல்லும்‌ வகையிலும்‌ இத்தொடர்‌ 
அமைந்திருக்கிறது. 


பாண்டியன்‌ அவ்வாறே பூசை செய்து வழிபட, 
குதிரைப்படைத்‌ தலைவன்‌ சொக்கநாதர்‌ ஆலயத்தை 
நோக்கிக்‌ கைகுவித்து, வாழ்த்துக்‌ கூறிக்‌ கயிறு மாறிக்‌ 
குதிரைகளைப்‌ பாண்டியனுக்கு அளித்தான்‌. தான்‌ 
ஏறி வந்த வேதக்‌ குதிரை ஒன்று தவிர மற்ற எல்லாக்‌ 
குதிரைகளையும்‌ இவ்வாறு வழங்கப்‌ பாண்டியன்‌ 
பெற்றுக்‌ கொண்டான்‌. 


பின்பு பாண்டியன்‌ குதிரைத்‌ தலைவனுக்கும்‌ 
பிறருக்கும்‌ ஆடை நல்க அவற்றை வாங்கி யாவரும்‌ 
அணிந்து கொண்டனர்‌. பழைய திருவிளையாடலில்‌ 
இவ்‌ விடத்தில்‌ ஒரு சுவையான செய்தி வருகிறது. 


குதிரைப்பாகனாக வந்த இறைவனிடம்‌ பாண்டி 
யன்‌ அழகிய துகில்‌ ஒன்றைப்‌ பரிசாக அளித்தான்‌. 
இறைவன்‌ அதைக்‌ குதிரையின்மேல்‌ இருந்தவாறே 
தன்‌ சவுக்கால்‌ வாங்கித்‌ தன்‌ திருமுடிமேல்‌ அணிந்து : 
கொண்டான்‌. பாண்டியன்‌, ₹*நாம்‌ கொடுத்ததை 
மரியாதையின்றிச்‌ சவுக்கினால்‌ வாங்கினானே!? என்று 
- கண்‌ சிவந்தபோது, **இது குதிரைக்காரர்களுக்கு 
வழக்கம்‌?” என்று சொல்ல, அரசன்‌ அறிந்து அமைதி 
பெற்றானாம்‌. 


மதுரை ஓவியங்கள்‌ 253 


குதிரைகளைப்‌ பெற்ற அரசன்‌ மாணிக்க 
வாசகரைப்‌ போற்றிப்‌ பாராட்டி வழிபட்டான்‌. 
ஆனால்‌--2 

௮ 

££ஈதுரைக்‌ கோயிலில்‌ மாணிக்கவாசகப்‌ பெருமா 
னுடைய வரலாத்றோடு தொடர்புடைய சித்திரங்களும்‌ 
சிற்பங்களும்‌ எங்கேனும்‌ இருக்கின்றனவா என்று 
தேடினேன்‌. சொக்கநாதர்‌ கோயிலைச்‌ சுற்றி அறு 
பத்து நான்கு திருவிளையாடல்களையும்‌ சுதைச்சிற்ப 
மாக அமைத்திருக்கிறார்கள்‌. விஜயநகர அரசர்கள்‌ 
காலத்துக்கு முன்பே அமைந்தவை அவை என்று 
சொல்கிறார்கள்‌. அந்தச்‌ சுதைச்‌ சிற்பங்கள்‌ சற்றே 
சிதைவாக இருப்பினும்‌ மிகவும்‌ கவனமாகக்‌ கோயி 
லதிகாரிகள்‌ பாதுகாத்து வருகிறார்கள்‌.* வண்ணமும்‌ 
திண்ணமும்‌ உடைய அந்தச்‌ சிற்பங்களில்‌ மாணிக்க 
வாசகரைக்‌ கண்டேன்‌. குதிரைச்‌ சேவகர்‌ குதிரை 
களின்‌ இலக்கணங்களை மன்னனுக்கு எடுத்தியம்பும்‌ 
கோலத்தைக்‌ கண்டேன்‌. 

அடுத்த பிராகாரத்தில்‌ துவஜஸ்தம்பத்துக்‌ 
கருகில்‌ உள்ள தூண்களில்‌ கல்லிலே செதுக்கிய 
அழகுச்‌ சிற்பங்கள்‌ பல உண்டு. அவற்றிலும்‌ மணி 
வாசகர்‌ கதைப்‌ பகுதிகளைக்‌ கண்டேன்‌. இறைவன்‌ 
கயிறு மாறிப்‌ பாண்டியனிடம்‌ குதிரைகளை ஒப்பிக்கும்‌ 
காட்சியை ஒரு சிற்பம்‌ புலப்படுகிறது. 


பொற்றாமரைக்‌ குளத்தைச்‌ சுற்றியுள்ள தாழ்‌ 
வாரப்‌ பத்தியில்‌ வண்ண ஓவியங்கள்‌ பல "சுவரில்‌ 


* இப்போது இவற்றைச்‌ செப்பஞ்‌ செய்து அமைத்திருக்கிறார்‌.கள்‌. 


2254 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


உள்ளன. பழங்காலக்தில்‌ திருக்கோயில்களில்‌ 
எழுத்து நிலை மண்டபம்‌ என்றும்‌ எழுதெழிலம்பலம்‌ 
என்றும்‌ பெயர்‌ பெற்ற சித்திரசாலைகள்‌ இருந்தன 
வாம்‌. பொற்றாமரைக்குள த்தைச்‌ சுற்றியுள்ள சுவரில்‌ 
இருந்த ஓவியங்கள்‌ அந்தச்‌ செய்தியை நினைப்‌ 
பூட்டின.. 

அறுபத்து நான்கு தரண்க்வள் பக்‌ அவப்‌ சித்‌ 
திரத்தில்‌ அங்கே ஆமைத்திருக்கிறார்கள்‌. மூன்று 
சுவர்களில்‌ :' இவற்றைக்‌ காணலாம்‌. இவற்றைத்‌ 
தீட்டிய காலம்‌ 1584-ஆம்‌ ஆண்டு (ஜய 
கார்த்திகைமீ ) என்று அந்த ஓவியங்களின்‌ தொடக்‌ 
கத்தில்‌ குறித்திருக்கிறார்கள்‌. அறுபத்திரண்டு 
ஆண்டுகளுக்கு முன்‌ எழுதியவை அவை. ஆனால்‌ 
அதற்கு முன்பும்‌ அவ்விடத்தில்‌ ஓவியங்கள்‌ இருந்‌ 
தன. சுவரில்‌ ஓரிடத்தில்‌ இப்போதுள்ள ஓவியம்‌ 
சிதைந்து பொக்கையாக இருக்கிறது. அந்த இடத்‌ 
தல்‌ இந்த ஓவிபப்‌ படலத்துக்கும்‌ கீழே உள்ள 
ஓவியத்தின்‌ பகுதி தெரிகிறது. அதனால்‌ சுவர்‌ 
முழுவதுமே பழைய காலத்தில்‌ ஓவியம்‌ இருந்திருக்க 
வேண்டுமென்று தெரிகிறது. 

மாணிக்கவாசகர்‌ அமைச்சர்‌ கோலத்தோடு 
பெருந்துறை சென்று ஞானதேசிகனை வழிபடும்‌ 
கோலத்தை இந்தச்‌ சுவரோவியத்தில்‌ கண்டு இன்‌ 
புற்றேன்‌. குதிரை ராவுத்தனாக வந்த இறைவன்‌ 
கோலத்தைத்‌ தரிசித்தேன்‌. 

ஒவ்வொரு சித்திரமாக ஆழ்ந்து "கவனித்துப்‌ 
ப பார்த்தால்‌ நாள்‌ போவது. தெரியாது; மாதம்‌ போவ 
தும்‌ தண்‌ 


ஈகணை கா௨்ச மாகாண 
ந 


ஈஎதுரை மாநகரம்‌ முழுவதும்‌ இதுவே பேச்சு: 
பாண்டிய மன்னன்‌ எத்தனை செலவு செய்தாலும்‌ 
கிடைக்காத குதிரைகள்‌ அவனுக்குக்‌ கிடைத்திருக்‌. 
கின்றன என்று யாவரும்‌ வியந்தார்கள்‌. பாண்டி 
நாட்டையே விலையாகக்‌ கொடுத்தாலும்‌ அத்தகைய 
குதிரைகள்‌ கிடைக்குமா? என்ன அழகான. குதிரை 
கள்‌! கம்பீரமான குதிரைகள்‌! 


இறைவன்‌ தம்மைக்‌ கைவிடாமல்‌ காப்பாற்றி 
னான்‌ என்று மாணிக்கவாசகர்‌ அவனை நினைந்து உரு 
கினார்‌. “நாம்‌ கொண்டுபோன பொருள்‌ முழுவதை 
யும்‌ அன்பர்களும்‌ தானும்‌ ஏற்றுக்கொண்டு, நம்மை 
யும்‌ ஆட்கொண்டு துன்பத்தைத்‌ தீர்த்தான்‌. மிகவும்‌ 
சிறந்த குதிரைகவ£க்‌ கொணர்ந்து வழங்கி அரசனுக்‌ 
கும்‌ மகிழ்ச்சி பெருகும்படி செய்தான்‌. இனி நமக்கு. 
யாதொரு கவலையும்‌ இல்லை, அவனுடைய திருவரு 
ளால்‌ இன்ப அநுபவம்‌ பெறுவதற்கு ஏற்றபடி தவம்‌ 
செய்யும்‌ நிலையை நமக்கு இனி அருள வேண்டும்‌' 
என்று எண்ணி இன்புற்றார்‌. 

பாண்டிய மன்னனும்‌ மதுரைமா நகரத்தாரும்‌ 
மந்திரியினுடைய முயற்சியால்‌ அழகான குதிரைகள்‌ 
- வந்தன என அவரைப்‌ பாராட்டிக்‌ கொண்டிருந்தார்‌ 
கள்‌, அன்று பகலில்‌ இவ்வாறு எங்கும்‌ மகிழ்ச்சி 
ஆரவாரமே நிறைந்திருந்தது. 


226 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


பகல்‌ போய்‌ இரவு வந்தது. நட்சத்திரங்களாகிய 
எழுத்துக்களைப்‌ பொறித்த வானமாகிய ஏட்டை இரு 
ளென்னும்‌ மையைத்‌ தடவி நிலாவென்னும்‌ வெள்‌ 
சாத்‌ துணியால்‌ துடைப்பதற்குக்‌ கடல்மீதே எழுந்‌ 
தான்‌ சந்திரன்‌. 
சேய தாரகை வருணமாத்‌ 
தீட்டிய வானம்‌ 
- ஆய ஏட்டினை இருளெனும்‌ 
அஞ்சனம்‌ தடவித்‌ 
தூய வாள்நிலா என்னும்வெண் 
தூசினால்‌ துடைப்பான்‌ 
பாய வேலையில்‌ முளைத்தனன்‌ 
பனிமதிக்‌ கடவுள்‌. 


[சேய-தூரத்தில்‌ உள்ள. தாரகை. நட்சத்திரம்‌, 
வருணம்‌-எழுத்து. அஞ்சனம்‌-மை. வாள்‌-ஒளி, 
தூசு-துணி, பாய வேலையில்‌-பரந்த கடலில்‌.] 


பாண்டியனுடைய குதிரைப்‌ பந்தியில்‌ கட்டப்‌ 
பெற்றிருந்த நரிக்‌ குதிரைகள்‌ யாவும்‌ மீண்டும்‌ தரி 
களாகி விட்டன. இரவிலே மயங்கிப்‌ பகலிலே 
தெளிவு பெறுவது உலகியல்‌. இறைவன்‌ அருட்‌ 
செயல்‌ நேர்மாறாக விளைகிறது. பகலிலே உருமாறிய 
தரிகள்‌ இரவிலே சுய உருவங்களை எடுத்தன. அவை 
தமக்குள்ளே பேசிக்‌ கொண்டனவாம்‌. “நாம்‌ நம்‌ 
முடைய சொந்த இடத்தில்‌ எவ்வளவு சுகமாக 
வாழ்ந்துகொண் டிருந்தோம்‌! சுடுகாட்டில்‌ சங்கும்‌ 
பறையும்‌ ஒலிப்பது எவ்வளவு இனிமையாக இருக்கும்‌! 
பெண்கள்‌ அழுகுரலிசையைக்‌ கேட்காத காதும்‌ ஒரு 
காதா? இங்கே அந்தச்‌ சங்கீதங்களே இல்லை. மகா 


மதுரையில்‌ உள்ள 
மாணிக்கவாசகர்‌ உற்சவர்‌ 


பக்கம்‌ 254 


மதுரைக கோபுரம்‌ 
பக்கம்‌ 239 


துட்டன்‌ டம 


மட ரது பஇ 










மதுரை - மண்‌ சுமக்கும்‌ 
இறைவன்‌ 


பக்கம்‌ 270 


உ 


மதுரை--கற்சிற்பம்‌ 
கயிறு மாறு றல்‌ 
பக்கம்‌ 252 


* 


மண்‌ சுமந்த மதுரை 257 


மட்டமான குதிரைகளாகி நக்கியும்‌ சுமந்து 
கயிற்றாலும்‌ சங்கிலியாலும்‌ கட்டுண்டு சுதந்தரத்தை 
இழந்து விட்டோம்‌. மனிதன்‌ அடிக்கும்‌ படர 
வாங்கினோம்‌. பகலிலே பட்ட பாடு இனி ஏழேழு பிற 
விக்கும்‌ வேண்டாம்‌, இதுவரைக்கும்‌ இந்தத்‌ துன்‌ 
பத்தை அநுபவித்ததே இல்லையே! நம்‌ மேலே கயிற்றி 
னால்‌ உண்டான வடுவும்‌ சவுக்கால்‌ அடித்த தழும்பும்‌ 
பிறர்‌ பரிகாசம்‌ பண்ணும்படி இருக்கின்றன. போதும்‌ 
இந்த வாழ்வு. இந்த இடத்தை விட்டு, விடிவதற்கு : 
முன்னே போவதுதான்‌ நல்லது'” என்று. பேசிக்‌ 
கொண்டன. 


ப “சாப்பிடுவதற்கு ஏதாவது நல்ல ௦ பொருள்‌ இருக்‌. 
கிறதா?" நண்டு இல்லை; .நத்தை இல்லை; ஊன்‌ இல்லை; 
ஒன்றும்‌ இல்லை ; கடலையாம்‌, கொள்ளாம்‌, பயிரும்‌ ! 
இவற்றைக்‌ ' கொண்டுவந்து வைக்கிறார்கள்‌ சீ? 
இவற்றை யார்‌ ர்வ தரா 2”. என்று சில தறிகள்‌ 
பேசின. ப 


, உடனே நரிகள்‌ எல்லாம்‌ தம்‌ ' கட்டைஅவிழ்‌ த்துக்‌ 
கொ ண்டு புறப்பட்டன, போகும்போது சும்மா போகக்‌ 
கூடாதா:.? “நரி வலம்‌. போனால்‌ நல்லதா, இடம்‌ 
போனால்‌ நல்லதா?: என்று கேட்டவனுக்கு, ரக 
விழுந்து கடிக்காமல்‌ போனால்‌ . நல்லது”' . என்று, 
சொன்னவன்‌. பேச்சு, . .அநுபவத்திலை பிற ந்‌ த து. 
அல்லவா 2. இந்த நரிகள்‌ போகும்‌ போக்கில்‌ அங்கே, 
இருந்த உண்மையான குதிரைகளைக்‌ கடித்து ரத்தத்‌, 
தைக்‌ குடித்துச்‌ 6 சென்றன. விடுதலை பெற்ற மகிழ்ச்சி 
தாங்காமல்‌ ஊளையிட்டுக்‌? காண்டு ஓடின. கணக்‌. 
கில்லாத நரிகளாதலின்‌ ஊர்‌ முழுவதும்‌ ஊளையிட்டுக்‌' 
கெர்ண்டே ஓடும்போது மக்கள்‌ விழித்துக்‌ கொண்ட. 


வரபா, - 17 


258 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


டனர்‌. எங்கும்‌ ஒரே நரிக்‌ கூட்டம்‌. ஓரே ஊளையின்‌ 
ஓலி. மங்கல கீதமும்‌ வாத்திய நாதமும்‌ நிறைந்து 
விளங்கும்‌ மதுரையில்‌ நரியின்‌ ஊஃாயே எங்கும்‌ 
கேட்டது. 
கரியின்‌ ஓசையும்‌ பல்இய ஓசையும்‌ குடுந்தேர்ப்‌ 
பரியின்‌ ஓசையும்‌ இன் றமிழ்‌ ஒசையும்‌ பாணர்‌ 
வரியின்‌ ஓசையும்‌ நிரம்பிய மணிரகர்‌ எங்கும்‌ 
கரியின்‌ ஓசையாய்க்‌ கிடந்தது விழித்தது ஈரம்‌. 
[கரி-பானை. பல்‌ இயம்‌-பல வாத்தியங்கள்‌. வரி: . 
பாட்டு மணி- அழகு.] . 

. நரிகள்‌ குதிரைகளைக்‌. கடித்துக்‌ குதறிய 
- தோடன்றி ஈதிர்ப்பட்ட பேர்களையும்‌ கடித்து ஓடின. 
அவற்றைக்‌ கண்டு மக்கள்‌ ஓடினர்‌ ; ஒதுங்கினர்‌ ; 
ஒளிந்துகொண்டனர்‌. இரவெல்லாம்‌. இப்படி ஊர்‌ 

அல்லோலகல்‌லோலப்‌ பட்டது. _ 
மறுநாள்‌ விடிந்தவுடன்‌ குதிரைப்‌ பந்தியில்‌. 
இருந்தவர்கள்‌ அரசனிடம்‌ சென்று, இரவு புதிய 
குதிரைகள்‌ யாவும்‌ நரிகளாக மாறிப்‌ பழைய குதிரை 
களைக்‌ கடித்து விட்டுச்‌ சென்ற செய்தியை எடுத்‌ 
துரைத்தார்கள்‌. பாண்டியனுக்குக்‌ கடுஞ்சினம்‌ 
உண்டாகிவிட்டது. “*வாதவூரனாகிய கள்வன்‌ ஏதோ. 
மாயஞ்செய்து நரிகளையெல்லாம்‌ குதிரையாக்கிக்‌ 
கொண்டுவரச்‌ செய்திருக்கிறான்‌. இவ்வாறு செய்‌ 
தவனை என்னதான்‌ செய்யக்கூடாது 7?” என்று 
கண்ணில்‌ கனல்‌ பிறக்கப்‌ பேசிஞ்ன்‌. 


"அப்போது இரவில்‌ நடந்தது ஒன்றும்‌ அறியாத 
வராய்‌ மாணிக்கவாசகர்‌ அரசவை நோக்கி வந்தார்‌. 
அவரைக்‌ கண்டவுடன்‌ பாண்டியன்‌ கடுகடுப்போடு, 


மண்‌ சுமந்த மதுரை. 2.29 


“ஏராளமான பணத்தைக்‌ கொண்டுபோய்‌ நல்ல 
குதிரைகளாக வாங்கி அழகாகக்‌ கொண்டு .வந்தீர! 
உம்மைப்போல அரச காரியத்தைச்‌ செவ்வையாக 
நிறைவேற்றும்‌ மந்திரி யார்‌ உலகத்தில்‌ இருக்கப்‌ 
- போகிறார்கள்‌!” என்று ஏளனமாகக்‌ கேட்டான்‌... 
“குதிரைகளுக்குக்‌ குற்றம்‌ ஏதேனும்‌ உண்டோ??? 
என்று கேட்டார்‌ மணிவாசகர்‌. 
“குற்றம்‌ ஏது £ பாதி ராத்திரியில்‌ எல்லாம்‌ நரி 
ட அருகில்‌ இருந்தகுதிரைகளைக்‌ கடித்துக்‌ குதறிய 
தோடு எதிர்‌ வந்தவர்களையும்‌ கடித்து ஊர்‌ கலங்கும்‌ 
படி செய்து விட்டுக்‌ காட்டுக்கு ஓடிப்‌ போயின. உம்‌ 
முடைய குதிரைகளின்‌ அழகு . தெரிந்ததா 2?” என்று 
கூறிப்பிறகு, “*இவரை அழைத்துப்போய்த்‌ தண்டித்து 
இங்கிருந்து கொண்டு போன பொருள்‌ முழுவதையும்‌ 
வாங்குங்கள்‌!” என்று ஏவலாளருக்குக்‌ கட்டளை 
மீட்டான்‌ பாண்டியன்‌. அவர்கள்‌ அப்படியே மணி 
வாசகப்‌ பெருமானை அழைத்துச்‌ சென்று வெயிலில்‌ 
நிறுத்திக்‌ கையிலும்‌ நெற்றியிலும்‌ கல்லை ஏற்றித்‌ 
குண்டித்தார்கள்‌. 
மணிவாசகர்‌ இறைவனது : மாயத்‌ திருவிளை 
-யாடலை எண்ணி மனம்‌ வாடினார்‌. தண்டனை 
தாங்காமல்‌ . இறைவனை ட கதறத்‌ தொடங்‌ 
கினார்‌. 
நாதவோ 1 நாத முடிவிறந்த காடகஞ்செய்‌ 
பாதவோ ! பாதகளனாம்‌ என்னைப்‌ பணிகொண்ட்‌ 
வேதவோ !. ேத முடிவின்‌ விளைந்ததனிம்‌ 
போதவே ! போத கெறிகடந்த பூரணவோ ! 


(திருவிளையாடற்புரா ணம்‌) 


260 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


ன்‌ 


இவ்வாறு தன்‌ அன்பர்‌ கதறவே அவருடைய 
- பெருமையை உலகந்துக்கு வெளிப்படுத்த வேண்டு 
மென்று இறைவன்‌ கருதினான்‌. வையையாற்றில்‌ திடீ: 
ரென்று என்றும்‌ இல்லாதபடி வெள்ளம்‌ பெருகும்படி 
செய்தான்‌. இயற்கையாக உள்ள கரையை உடைத்‌ 
துக்கொண்டு வெள்ளம்‌ எங்கும்‌ பரவத்‌ தொடங்‌ 
்‌ கியது, கடை வீதியிலும்‌ மன்றங்களிலும்‌. யானை 
கட்டிய இடங்களிலும்‌ வெள்ளம்‌ பாய்ந்தது. 

நகர்‌ முழுவதும்‌ உள்ளவர்கள்‌ என்ன செய்வ 
தென்று அறியாமல்‌ அல்லோலகல்லோலமா$த்‌ தடு 
மாற, அதனை உணர்ந்த அரசன்‌ தன்‌ அமைச்சரை 

அழைத்து" “வெள்ளத்தைத்‌ தடுப்பதற்கு வேண்டிய 
காரியங்களை ச்‌ செய்யுங்கள்‌” என்று சொல்ல, அவர்‌ 
கள்‌ அவ்வாறே செய்யப்‌ புறப்பட்டார்கள்‌. 


- ஊரில்‌ உள்ளவர்களில்‌: ஒவ்வொருவரும்‌ இன்ன: 
இன்ன . இடத்தில்‌  - கரையை உயர்த்த வேண்டு: 
மென்று அளந்து வரையறை செய்தார்கள்‌. பறை. 
யறைந்து கூலியாட்களை வருவித்து, அவரவர்களிடம்‌ 
ஒப்பித் தார்கள்‌. அங்கங்கே அரசாங்க ஊழியர்களைக்‌, 
கொண்டு, நடக்கும்‌ வேலையை மேற்பார்வையிடச்‌ 
செய்தார்கள்‌. ஊருக்கே வந்த அபாயமாதலால்‌' 
எல்லோரும்‌ வேகமாக வெள்ளத்தைத்‌ தடுத்து 
நிறுத்‌ தப்‌ பாடுப்ட்டார்கள்‌. 


அந்த ஊரில்‌ பல, ஆண்டுகள்‌ மூத்துப்‌ புழுத்த 
கிழவி ஒ௫த்தி' இருந்தாள்‌... அவளைச்‌. - செம்மனச்‌ 


செல்வி என்றும்‌, வந்தியென்றும்‌ அழைப்பார்கள்‌. 
அவ்ள்‌ டட 2 தாறும்‌ மிட்‌ மச்‌ சுட்டு விற்பவள்‌. 


“மண்‌ சுமந்த மதுரை 261 


ஒவ்‌ வாருந ளும்‌ முதலில்‌ ரட்‌ தா கள நினை நீது 
நிவேதனம்‌ சேய்த பிறகே: வியாபாரம்‌ செய்யத்‌ 
தொடங்குவாள்‌. ப 


இந்த வந்திக்கும்‌ அரசாங்கத்தார்‌ எல்லை 
'கோலிக்‌ கொடுத்துக்‌ கரைபோடும்‌.படி சொன்னார்கள்‌. 
அவளுடைய பங்கை அடைப்பதற்குக்‌ கூலியாள்‌ 
யாரும்‌ கிடைக்கவில்லை. அதனால்‌ மிக வருந்திய 
கிழவி, “நான்‌. என்ன செய்வேன்‌! என்று வாடிச்‌ 
சொக்கநாதனை நினைந்து பிரார்த்தித்தாள்‌. “சுவாமி, 
பிட்டு விற்று ஜீவனம்‌ செய்யும்‌ இந்த ஏழையேன்‌ 

உன்‌ அருளால்‌ சிறிதும்‌ துன்பம்‌ இல்லாமல்‌ சூரியன்‌ 

எங்கே உதித்தால்‌ என்ன என்று சுகமாக வாழ்ந்‌ 
தேன்‌. இப்போது மன்னவன்‌ இட்ட கட்டளையினால்‌ 
என்க்கு (07 தொல்லை வந்திருக்கிறதே! எனக்குச்‌ 
_ சுஜ்றமோ, ஞூழந்தையோ, துணையோ, யாரும்‌ இல்லை. 
இந்த அகதிக்கு இந்தத்‌ துன்பம்‌ வருவது 'நியாயமா 
அப்பனே? என்‌ பங்கு அடைபடாமல்‌ இருந்தால்‌ 
காவலாளர்‌ வந்து சீற்‌ றங்கொண்டு ர கண்டிப்பார்களே! 
வேலை செய்பவன்‌ ஒருவனையும்‌ காணவில்லையே!” 
என்று: கண்ணீர்‌ வாரக்‌ கதறினாள்‌. 


அப்போது இறைவன்‌ அன்புடைய வந்திக்குத்‌ 
துணை செய்யும்‌ பொருட்டுக்‌ கூலியாளாய்ப்‌ புறப்பட்‌ 
பான்‌. இடையிலே அழுக்கேறிய பழைய துணி 
ஒன்றை : உடுத்து, தலையின்மேல்‌. அன்பர்‌ சாத்தும்‌ 
இண்டை மாலையைப்‌ போன்ற சும்மாட்டை வைத்து, 
அதன்மேல்‌ ஒரு கூடையைக்‌ கவிழ்த்து, திருத்‌ 
தோளின்மேல்‌ மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு 
புறப்பட்டான்‌. 


22 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


இந்தக்‌ கோலத்தோடு, “கூலியாளோ, கூலி 
யாள்‌!”? என்று கூவிக்கொண்டே வந்தி இருக்கும்‌ 
தெருவின்‌ வழியே வந்தான்‌ இறைவன்‌. அவன்‌ 
கூவியதைக்‌ கேட்டவுடன்‌ மகிழ்ச்சி மிகப்‌ பெற்ற 
வந்தி அவனை அழைத்து, “அப்பா, என்‌ பங்கை. 
நீ அடைத்துத்‌ தருவாயா??? என்று கேட்டாள்‌. 

அவன்‌, “அடைக்கிறேன்‌; நீ என்ன கூலி தரு. 
- வாய்‌?” என்று கேட்டான்‌. 


“பிட்டுத்‌ தருகிறேன்‌”? என்று கிழவி சொன்னாள்‌. 
அதற்கு ஒப்புக்கொண்ட இறைவனாகிய கூலியாள்‌, 
இப்போது எனக்கு மிக்க பசியாகவும்‌ களைப்பாகவும்‌ 
- இருக்கிறது. முதலில்‌ எனக்கு உதிர்ந்திருக்கும்‌ 
பிட்டைக்‌ கொடுப்பாயானால்‌ அதைத்‌ தின்று இளைப்‌ 
- பாறிவிட்டு உன்‌ கரையை அடைத்துத்‌ தருகிறேன்‌”? 
என்றான்‌. 

கிழவி பிட்டின்மேல்‌ மூடியிருந்‌ க பா நீக்கி, 
உதிர்ந்த பிட்டை அள்ளி எடுத்து அவன்‌ கையில்‌ 
அளித்து, “இதைச்‌ சாப்பிடு அப்பா?” என்று 
கொடுக்க, இறைவன்‌ தன்‌ வேட்டியை விரித்து 
வாங்கி அமுது செய்யலானான்‌. அதை உண்ணும்‌ 
போதே, “ஆ! ஆ! இது எவ்வளவு சுவையாக இருக்‌ 
கிறது! குழந்தைக்குத்‌ தாய்ப்பால்‌ எவ்வளவு இனிமை 
யாக இருக்குமோ, அப்படியல்லவா இருக்கிறது? இது 
மதுரைச்‌ சொக்கநாதனுக்கே அர்ப்பணம்‌!” என்று 
சொல்லிச்‌ சொல்லித்‌ வடடல. கொண்டு 
சுவைத்தான்‌. 

எனக்கு அம்மாவும்‌ இல்லை; அப்பாவும்‌ இல்லை. 
தனி ஆசாமி நான்‌. கூலி வேலை செய்யலாம்‌ என்று. 


மண்‌ சுமந்த மதுரை 263. 


வற்த எனக்குத்‌ தாயாக நின்று என்‌ களைப்பைப்‌ 
போக்கினாயே! இதோ நான்‌ மகிழ்ச்சியுடன்‌ வேலை 
செய்யப்‌ போகிறேன்‌?” என்று சொல்லிவிட்டு எழுந்‌ 
தான்‌. _ 
தந்தையொடு தாய்‌இன்றித்‌ 
தனிக்கூலி யாளாக 
வக்தஎனக்கு ஒருதாயாய்‌ 
அருள்சுரந்து மாறாத 
இந்தஇளைப்‌ பொழித்தனையே! 
இணனிவேலைத்‌ தலைச்சென்றுன்‌ 
சிந்தைகளிப்‌ பெழவேலை 
செய்வேன்‌ என்‌ நிசைத்தெழுந்தார்‌. 


ஆளாக வந்த ஆண்டவன்‌, வேலை செய்யும்‌ 
இடத்துக்குப்‌ போய்‌, “நான்‌ வந்தியின்‌ ஆள்‌”? என்று 
சொல்லிப்‌ பதிவு பண்ணிக்கொண்டு கரையடைக்கும்‌ 
வேலையைச்‌ செய்யத்‌ தலைப்பட்டான்‌. ஆனால்‌ 
ஒழுங்காக வேலை செய்யாமல்‌, மண்ணை வெட்டித்‌ 
தலைமேல்‌ வைப்பான்‌; “அடடா! பாரமாக இருக்‌ 
கிறதே!”” என்று கீழே கொட்டுவான்‌. பிறகு 
கொஞ்சம்‌ குறைவாக எடுத்துக்கொண்டு போவான்‌. 
சும்மாடு விழும்படி தட்டுவான்‌. கூடையை இறக்கி 
- வைத்துவிட்டு மறுபடியும்‌ சும்மாட்டைக்‌ கட்டுவான்‌. 
மீண்டும்‌ மண்ணச்‌ சுமந்து கொண்டுபோய்க்‌ கரை 
யில்‌ கொட்டுவான்‌. இப்படி ஓரிரண்டு முறை சுமந்து 
இளாத்துப்போய்‌ அருகில்‌ உள்ள மரத்தடிக்குச்‌ 
சென்று கூடையையே தலையணையாக வைத்துக்‌ 
கொண்டு படுத்துத்‌ துயில்வான்‌. சிறிது நேரம்‌ 
துயின்று மீண்டும்‌ கண்‌ விழித்தெழுந்து ஆடுவான்‌? 


264 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


பாடுவான்‌; கை கொட்டிச்‌ சிரிப்பான்‌; அங்கே வேலை 
செய்பவர்கள்‌ தம்‌ வேலையைச்‌ செய்யாதபடி 
வேடிக்கை காட்டுவான்‌; 6 குதிப்பான்‌; ஓடுவான்‌. 


மிகவும்‌ வேலை செய்து இளைத்தவனைப்போல்‌ 
உடம்பில்‌ வேர்வை ஒழுக இரைக்க இரைக்க மூச்சு 
விட்டுக்‌ கொண்டு, பசியுடைபவனைப்போல மறு 
படியும்‌ வந்தியினிடம்‌ வந்தான்‌. வந்து, “தாயே, 
கரை அடைபட்டுக்‌ கொண்டிருக்கிறது. இன்னும்‌ 


கொஞ்சந்தான்‌ ட னை எனக்கு அதற்தள்‌ 
_ மிகவும்‌ பசியாக இருக்கிறது பிட்டுத்‌ தா, சீக்கிரம்‌?” 
என்றான்‌. ன க 


அவள்‌ அப்போதுதான்‌ எடுத்த ஈட்டிலிருந்து 
சுடச்சுடப்‌ பிட்டைத்‌ தந்தாள்‌. : அதை அப்படியே 
சுடச்சுட வாயிற்‌ போட்டுக்கொண்டு, இரண்டு கடை 
வாயிலும்‌ ஒதுக்கீச்‌ சூடாற்றி மெல்ல மெல்ல உண்டு 
மறுபடியும்‌ வேலை செய்யப்‌ போனான்‌. 


- போய்‌ வாயை மென்று கொண்டே. இருப்பான்‌; 
மிகவும்‌ பலமுடையவனைப்போல மண்ண வெட்டு 
பான்‌. எடுத்த மண்ணைக்‌ கொண்டுபோய்‌ வேறு 
பங்கில்‌ கொட்டுவான்‌. உடைப்பு அடைபடுவதைக்‌ 
்‌- கண்டு தன்தோனைக்‌ ல ப்பட சத நின்று. 
வர்களைத்‌ துழுவபுவான்‌. 


ள்‌ ன க கூடையில்‌ எடுத்‌ து இடறி டவர்ஸ்‌ 
ஆற்றிலே. தடுக்கி விழுவான்‌. மறுபடியும்‌ நீந்திக்‌ 
கரைக்கு வந்து கூடையை அடித்தடித்து எரத்தைப்‌ 
போக்குவான்‌. அப்படி அடிப்பதனால்‌ அதில்‌ உள்ள்‌ 


மண்‌ சுமந்த மதுரை 265 


கட்டு அவிழ்ந்து போகும்‌, அதைக்‌ கட்டுவான்‌. 
மறுபடியும்‌ மண்ண வெட்டுவான்‌. மண்ணைச்‌ 
சுமந்து செல்வதும்‌, கூடையை உடைப்பில்‌ தவறிப்‌ 
போடுவதும்‌, எடுப்பவனைப்மீபாலத்‌ தண்ணீரில்‌ வீழ்‌ 
வதும்‌, ஒரு மரத்தைப்‌ பற்றிக்கொண்டு மிதப்பதும்‌, 
கரையிலைற முயல்வதும்‌, சுழியில்‌ அகப்படுவதுமாக 
இப்படிப்‌ பல விளையாடல்களைச்‌ செய்து கொண் 
டிருந்தான்‌. 

... அப்போது அரசனுடைய ஏவலாளர்கள்‌ வேலை 
ஒழுங்காக நடைபெறுகிறதா என்று பார்ப்பதற்காகப்‌ 
பிரம்பும்‌ கையுமாக வந்தார்கள்‌. அங்கங்கே வரை 
பறுத்தபடி பங்குகளெல்லாம்‌ அடை ந்து வருவதைக்‌ 
கண்டு ஒப்பிட்டுப்‌ பார்த்தார்கள்‌. அப்படி வரும்‌ 
போது வந்தியின்‌ பங்குக்கு வந்து பார்க்கையில்‌ அது 
அடை படாமல்‌ இருப்பதைக்‌ கண்டு சினங்கொண் 
டார்கள்‌. **இதை அடைக்கும்‌ ஆள்காரன்‌.யார்‌?'' 
என்று கேட்டு அறிந்துகொண்டார்கள்‌. மன்மதனைப்‌ 
போல நின்ற இறைவனைக்‌ கண்‌, “ஏண்டா, மற்றப்‌ 

ர டட அவர்கள்‌ அடைத்துவிட்டார்‌ 

நீ ஏன்‌ இன்னும்‌ இதை அடைக்காமல்‌ இருக்‌ 
திருப்‌? என்று கேட்டார்கள்‌. அதற்கு அந்த வேலை 
யாள்‌ ஒன்றும்‌ விடை சொல்லவில்லை. 


ப ஏவலாளர்கள்‌ அவனைப்‌ பார்த்து அவன்‌ மேனி 
வண்ணத்தில்‌ மயங்கி அவனைப்‌ பிரம்பால்‌ அடிக்கக்‌ 
கூசினார்கள்‌. . **இவன்‌ யார்‌? பித்தனோ? ஏமாற்றும்‌ 
.எத்தனோ? இந்திர சாலங்‌ காட்டும்‌ சித்தனோ? தேவ 
“லோகத்திலிரந்து வந்தவனோ? நன்றாக வாழ்ந்து 
கெட்ட குடும்பத்திலே பிறந்தவனோ? இவன்‌ 


266 .. வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


, உடம்பைப்‌ பார்த்தால்‌ கூலி வேலை செய்தே அறி 
யாதவன்‌ என்றல்லவா தோன்றுகிறது? கூலியையும்‌ 
வாங்கிக்கொண்டு வநீ்தியின்‌ ஆள்‌ என்று பதிவும்‌ 
செய்து கொண்டிருக்கிறான்‌. இதை நாம்‌ அரசனி 
டம்‌ போய்ச்‌ சொல்வோம்‌”? என்று எண்ணி அவர்‌ 
கள்‌ போய்விட்டார்கள்‌. அரசன்முன்‌ சென்று 
“ரன்னர்‌ . பெருமானே, ஊரில்‌ யாவரும்‌ தம்‌ பங்கை: 
அடைத்துவிட்டார்கள்‌. அந்தப்‌ பிட்டு வாணிச்சி 
பங்கு மாத்திரம்‌ அடைபடவில்லை. அவளுக்கு ஒரு 
கூலியாள்‌ வந்திருக்கிறான்‌. ஆளைப்‌ பார்த்தால்‌ 
மன்மதன்‌ மாதிரி இருக்கிறான்‌. அரசர்‌ குடியிற்‌ பிறந்த. 
செல்லப்பிள்ளைபோல விளையாடுகிறானேயன்றி வேலை 
ஒன்றும்‌ செய்யவில்லை.. அவன்‌ அழகைப்‌ பார்த்த. 
.டஒபோது அடிக்க மனம்‌ வரவில்லை. இங்கே வந்து 
“சொன்னோம்‌”? என்றார்கள்‌. 


“இது என்ன வியப்பாக இருக்கிறது 1 நான்‌ 
போய்ப்‌ பார்க்கிறேன்‌?” என்று பாண்டியன்‌ அமைச்சர்‌ 
களோடு புறப்பட்டு வையைக்‌ ' கரையை அடைந்‌. 
தான்‌. அங்கங்கே கரை : அடைபட்டிருப்பதைக்‌ 
கண்டு சென்றவன்‌ வந்தியின்‌ பங்கை அணுகிக்‌ 
கரை அடைபடாமல்‌, வெள்ளம்‌ ஓடுவதைக்‌ கண்டு. 
இந்தப்‌ பங்கின்‌ ஆள்‌ எங்கே 2?” என்று கேட்‌ 
டான்‌. அருகில்‌ இருந்த இறைவன்‌ கையைப்‌ 
"பிடித்திழுத்து வந்து, “இவன்தான்‌ வந்தியின்‌ ஆள்‌”” 
என்று சிலர்‌ காட்டினர்‌. 


அவனைக்‌ கண்டவுடன்‌ பாண்டியன்‌ சினம்‌ 
மூண்டு தன்‌ கையில்‌ இருந்த பொஜ்பிரம்பினால்‌ அண்ட 
மும்‌ அளவில்லாத உயிர்களும்‌ தன்‌ திருமேனியாகக்‌. 


மண்‌ சுமந்த மதுரை 267 


மகொண்டவன்‌ முதுகில்‌ அடித்தான்‌. அந்தக்‌ கணத்‌ 
தில்‌ மண்ணை உடைப்பிலே கொட்டீக்‌ கூடையை 
யும்‌ போட்டுவிட்டு இலை ஐவன்‌ மறைந்தான்‌. 
பாண்டியன்‌ அடித்த அடி பாண்டியனது 
முதுகிலே பட்டது; அவன்‌ மனைவிமார்‌ உடம்பிலே: 
பட்டது ; அமைச்சர்‌ மேனியிலும்‌ அரசிளங்குமரர்‌ 
மேலும்‌ வீரர்கள்‌ மேலும்‌ பட்டது. யானையின்‌ 
மேலும்‌ குதிரையின்‌ மேலும்‌ பட்டது. சூரிய சந்திரர்‌ 
களுக்கும்‌ மற்றக்‌ கிரகங்களுக்கும்‌ நட்சத்திரங்களுக்‌: 
கும்‌ ஜம்பூதங்களுக்கும்‌ அடி விழுந்தது. வேதமும்‌ 
ஆறு சமயக்‌ கடவுளரும்‌ தேவரும்‌ முனிவரும்‌ மதுரை 
நாயகன்மேல்பட்ட அடியைப்‌ பெற்றனர்‌. சராசரங்‌ 
கள்‌ எல்லாவற்றின்‌ மேலும்‌ பட்டது அந்த அடி. 
கருவில்‌ இருந்த குழந்தை மேற்பட்டது; உயிர்‌ 
இல்லாத ஓவியத்தின்‌ மேலும்‌ பட்டது. : 
ஒரு கூடை மண்‌ கொட்டியதும்‌ உடைப்பு 
அடைந்துவிட, ஆள்‌ மறைந்ததை உணர்ந்த 
ஏவலாளர்‌ வந்தியிடம்‌ போனார்கள்‌. அப்போது 
வந்தி, “நம்முடைய ஆள்‌ என்ன செய்தானோ ?”” 
என்று மதுரை நாயகனை நோக்கி இரங்கி நன்றாள்‌- 
அந்தச்‌ சமயத்தில்‌ சிவ கணங்கள்‌: விமானத்தோடு 
வந்து அவளை அழைத்துச்‌ சென்றனர்‌, ப 
_ எல்லோரும்‌, “அடி என்மேல்‌ பட்டது, என்மேல்‌ 
பட்டது'' என்று ஓ ருவருக்கொருவர்‌ சொல்லிக்‌ 
கொண்டு நின்றார்கள்‌. அப்போது அசீரியா 5. 
இறைவன்‌ யாவரும்‌ ே கேட்கும்படியாகக்‌ கூறலானான்‌: 
“பாண்டிய மன்னனே, உன்னுடைய செல்வம்‌ அற 
நெறியில்‌ ஈட்டியதாதலின்‌ புனிதமர்னது. அதனால்‌ 


265 _ வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 

_ நமக்கும்‌ நம்மைச்‌ சேர்த்தவர்களுக்கும்‌ அதை வாத 
வூரன்‌ ௨-தவினான்‌. அதனை அறியாமல்‌ நீ அவனை 
வருத்தினாய்‌. நரிகணாயெல்லாம்‌ கசூதிரையாக்கி நாமே 
கொண்டு வந்து வழங்கினோம்‌. அவை இரவில்‌ 
தரியாகிச்‌ ே சென்றன. அதனால்‌ நீ மறுபடியும்‌. அவனைத்‌ 
தண்டித்தாய்‌. அதைப்‌ பொறாமல்‌ வையையில்‌ 
வெள்ளம்‌ வரச்‌. செய்தோம்‌. வந்திக்கு ஆளாய்‌ 
வந்து. பிரம்படி பட்டு ஒரு கூடை மண்‌ போட்டுக்‌ 
கரையை உயர்த்தி மழைந்தோம்‌, இவ்வளவும்‌ 
செய்தது வாதவூரன்‌ பொருட்டாக. அந்த வித்தகன்‌ 
தன்மையைச்‌ சிறிதும்‌ நீ அறியவில்லை எம்மிடத்தில்‌ 
அன்புடைய அவன்‌ உ னக்கு இம்மைப்‌ பயனும்‌ 
மறுமைப்‌ பயனும்‌ தேடித்‌ தந்த உத்தம்ன்‌. அகப்‌ 
பற்றும்‌ புறப்பற்றும்‌. | கன்‌ அவனை அவன்‌ 
விருப்பம்‌ போல விட்டுவிட்டு நீ நீதிமுறை வழுவா 
மல்‌ செங்கோலோச்சி இன்புற்று . வாழ்வாயாக” 
கான்று ஓலி பிறந்தது. 


% 


அதனை இரு செவியும்‌ ஆரக்‌ கேட்ட பாண்டிய 
மன்னன்‌ அச்சமும்‌ உவகையும்‌: ,கொண்டான்‌ ; 
அதிசய வெள்ளத்தில்‌ ஆ ஆழ்ந்தான்‌. “அந்த அன்பர்‌ 
எங்கே இருக்கிறார்‌??? என்று தேடி. ஓடினான்‌. அவர்‌ 
மதுரைக்‌ திருக்கோயிலில்‌ இருக்கக்‌ கண்டு அவரை 

அணுகிக்‌ காலில்‌ வீழ்ந்து இ இறைஞ்சினான்‌. ப 


“ப பருமானே, அறியாமையினால்‌ "நான்‌ பல 
கொடுமை புரிந்தேன்‌... என்‌ தவப்பேறாக நீங்கள்‌ 
எனக்குக்‌ கிடைத்திருக்கிறீர்கள்‌. நான்‌ செய்த பிழை 
களையெல்லாம்‌ பொறுத்த தருளி  பன்போவ்‌ ஆட்சி 
செய்தருள வேண்டம்‌” என்று வேண்டிஞன்‌. 


மண்‌ சுமந்த மதுரை 260: 


_ மாணிக்கவாசகர்‌ புன்னகை பூத்தார்‌. “*நல்ல 
குலத்தில்‌ பிறந்தீர்‌, உம்மைச்‌ சார்ந்தமையால்‌ 
எனக்கு உலகிடலும்‌ வேத நீதியும்‌ தெரிந்தன. : சிவ 
பக்தி உண்டாயிற்று, இறைவன்‌. திருவருள்‌: 
கிடைத்தது, எம்பெருமான்‌ தில்லைக்கு வரும்படி: 
பணித்திருக்கிறான்‌. அதற்க நீரும்‌ இணங்கி விடை: 
தரவேவேண்டும்‌'!* ஈல்ற. சொல்லப்‌ பாண்டியன்‌, 
அவரை வணஙி்‌$ப்‌ பிரிய மாட்டாத உள்ளத்தோடு. 
விடை. கொடுத்தான்‌. 


வ. 

ஈர துரையில்‌ உள்ள வீதிகளும்‌ இறைவன்‌ விழாக்‌, 
கள நினைப்பூட்டும்‌. ஆடி வீதி என்பது ஒன்று ? அது. 
ஆடித்திருவிழாவை தினைப்பூட்டுகிறது. ஆவணி, 
மூலவீதி என்பது ஒன்று ? அது ஆவணி நலத்தில்‌ 
நடைபெறும்‌ பிட்டுத்‌ திருவிழாவை நினைப்புறுத்து. 
கிறது. வந்தி கைப்பிட்டுண்டு பாண்டியனால்‌ அடி, 
பட்ட இறைவ னுடைய திருவீகாயாடல்‌ நினைநீது, 
நினைந்து உருகும்‌ தன்மை வாய்த்த து. பாண்டியன்‌, 
திருவாலவாய்ச்‌ சோக்கணிடம்‌ சென்று துதித்ததாகப்‌, 
பரஞ்சோதி தி முனிவர்‌ பாடிய பாட்டில்‌ இந்த உருக்கத்‌ 
தைக்‌ காணலாம்‌. 


அடையாளம்‌ படஒருவன்‌ 
அடித்தகொடுஞ்‌ சிலைத்தழும்பும்‌ 
தொடையாக ஒருதொண்டன்‌ : 
தொடுத்தெறிந்த கல்லும்போல்‌ 
கடையானேன்‌ வெகுண்டடித்த 
கைப்பிரட்பூம்‌ உலகமெல்லாம்‌ 
உடையானே பெ-றுத்த?நா 
“உன்அருமைத்‌' திருமேனி ! 


௫ 


20 வாருங்கள்‌. பார்க்கலாம்‌ 


மதுரைத்‌ திருக்கோயில்‌ சுவரில்‌ உள்ள கதைச்‌ 
சிற்பங்களில்‌ வந்தியின்‌ வளைந்த திருமேனியைக்‌ 
கண்டாலே பக்தி உண்டாகும்‌. இறைவன்‌ கூலி. 
யாளாக வருவதும்‌, வேலை செய்யாமல்‌ படுத்துக்‌ 
கிடப்பதும்‌ அழகாக அமைந்திருக்கின்றன. பரி நரி 
யாகிப்‌ பழைய சூதிரைகளைக்‌ ' கடிப்பதையும்‌ 
சிற்பத்தில்‌ பார்த்தேன்‌. பொற்றாமரைக்‌ குளத்தைச்‌ 
சுற்றி உள்ள சுவர்களில்‌ அமைந்த துவது ௮! 
இந்தக்‌ காட்‌.சிக௯ை யெல்லாம்‌ கண்டேன்‌. 


முன்‌ மண்டபத்தில்‌ துவஜஸ்தம்பத்தைச்‌ சுற்றி 
யுள்ள தூண்களிலும்‌ வேறு தூண்களிலும்‌ சில: 
உருவம்‌ லாட்‌ கண்டேன்‌. இறைவன்‌ கூலியாளாகக்‌ 
கூடையீல்‌ மண்‌ சுமந்து நிற்கும்‌ கோலத்தில்‌ ஓர்‌ 
உருவம்‌ இருக்கிறது. இறைவனுக்குஅருகில்‌ பாண்டிய 
மன்னன்‌ நிற்கிறான்‌. *இணரைவன்‌ கூலியாளாய்‌ 
வந்தாலும்‌ அவன்தான்‌ பெரிய்வன்‌; மன்னன்‌ அவனை 
அண்ணாந்து - பார்க்கவேண்டும்‌; பாராளும்‌ மன்ன 
வஞனாலும்‌ இறைவன்முன்‌ சிறியவனே”? என்ற 
கருத்தை அந்தச்‌ சிற்பம்‌ புலப்படுத்துகிறது. , 


இப்படி மணிவாசகர்‌ வரலாற்றோடு சம்பந்த 
மூள்ள சிற்பங்களைப்‌ பார்த்து வருகையில்‌ ஒரு புதுவித 
மான சிற்பத்தைக்‌ கண்டேன்‌. முகம்‌ யானை முகம்‌; 
உடம்பு புலி; பெண்‌ உருவம்‌. வியாக்கிர சக்தி. 
விநாயகர்‌ என்று சொன்னார்கள்‌. விநாயகருடைய 
- கோலங்களில்‌ இதுவும்‌ ஒன்று. இதற்குத்‌ தியான 
சுலோகமோ, பகடு முறையோ, உருவ 
வருணணையோ எந்த ஆகமத்தில்‌ | ணன்‌ யார்‌ 


மண்‌ சுமந்த மதுரை 271 


அறிவார்கள்‌? நம்முடைய சமயநூல்களும்‌ உபாசனை 
வகைகளும்‌ எல்லையில்லாத கடலைப்போல அல்லவோ 
பரந்து கிடக்கின்றன? 

ஆவி மூலத்தன்று பிட்டுத்‌ திருவிழா மதுரை 
பில்‌ சிறப்பாக நடைபெறுகிறது. இறைவன்‌ வையைக்‌ 
கரைக்கு எழுந்தருளுவான்‌. அங்கே பிட்டுத்‌ 
திருமண்ட பம்‌ என்று ஓரிடமே இருக்கிறது. 

மாணிக்கவாசகரோடு தொடர்புடைய பிட்டுத்‌ 
திருவிழா இறைவன்‌ கருணையையும்‌ அன்பின்‌ 
உயர்வையும்‌ காட்டுகின்றது. இறைவன்‌ தொழிலாளி 
யாக வந்து திருவிளையாடல்‌ புரிந்து தொழிலின்‌. 
பெருமையை திலை நிறுத்தினான்‌. இது இந்தக்‌ 
காலத்துக்கும்‌ பொருத்தமான கதை அல்லவா? 





ஹ்டுய்கொருந்துூ நை 


ருவாசகத்தைப்‌ படிப்பவர்களுக்குத்‌ தொட்ட” 
இடமெல்லாம்‌ திருப்பெருந்துறை வருவது தெரிந்‌: 
திருக்கும்‌. திருவாதவூரரை மாணிக்கவாசகர்‌: 
ஆக்கியது அந்தத்‌ தலம்‌, 
இன்பம்‌ பெருக்கி 
இருள்‌அகற்றி எஞ்ஞான்றும்‌ 
துன்பம்‌ தொடர்வறுத்துச்‌ : 
. சோதியான்‌--அன்பமைத்துச்‌ 
சீரார்‌ பெருந்துறையான்‌ 
என்னுடைய சிந்தையே 
ஊராகக்‌ கொண்டான்‌ உவந்து 


என்று மாணிக்கவாசகர்‌ பாடுகிறார்‌. 


திருப்பெருந்துறை எங்கே இருக்கிறது? 
ஈரோட்டுக்கு அருகில்‌: பெருந்துறை என்ற ஊர்‌ இருக்‌ : 
கிறது. அது திருப்பெருந்துறை அன்று, திருப்‌ 
பெருந்துலற என்ற பெயரைச்‌ சொல்லிக்கொண்டு 
போனால்‌ அந்தத்‌ தலம்‌. இருக்கும்‌ இடம்‌ தெரியாது. 
ஆவுடையார்‌ கோயில்‌ என்றால்தான்‌ இந்தக்‌ காலத்‌ 
தில்‌ எல்லோருக்கும்‌ தெரியும்‌. கோயில்‌ கணக்கில்‌ 
ஆளுடையார்‌. கேோரயில்‌ என்று பதிவாகிறது. 
திருவாசகத்திலோ திருப்பெருந்துறை, சிவபுரம்‌ 
என்று பெயர்‌ பெற்திருக்கிறது. தேவாரம்‌, புராணம்‌ 
ஆகியவற்றைப்‌ புரட்டிப்‌ பார்த்தால்‌, “இதுதான்‌: 
ஆதிகைலாசம்‌; இதுவே குருந்தவனம்‌, சதுர்வேத 


திருப்பெருந்துறை 273 


புரம்‌, ஞானபுரம்‌, தேசுவனம்‌, யோகபீடபுரம்‌...”” 
என்று வரிசையாக அவை அடுக்குகின்றன. இவ்‌ 
வளவு இருந்தாலும்‌ ஆவுடையார்‌ கோயில்‌ ர்‌ ப 
எளிதில்‌ யாவரும்‌ தெரிந்து கொள்வார்கள்‌. 


ஆவுடையார்‌. கோயிலாகிய திருப்பெருந்துறை 
எங்கோ ஓரு மூலையில்‌ இருக்கிறது. அறந்தாங்கி 
ரெயில்வே ஸ்டேஷனில்‌ இறங்கி ஒன்பது மைல்‌ 
பஸ்ஸில்‌ போகவேண்டும்‌, பழைய நூல்களின்‌ படி 


. அது பாண்டி நாட்டில்‌ உள்ள தலம்‌. இன்றைப்‌ 


பிரிவின்படி சோழ க்கக்‌ தஞ்சை மாவட்டத்தில்‌ 
இருக்கிறது. 

.. ஒருமுறை இரவில்‌ முன்பு ஆவுடையார்‌ கோயில்‌ 
சென்று தரிசனம்‌ செய்திருக்கிறேன்‌. அது போதுமா? 
- நின்று நிதானமாகத்‌ தரிசித்துக்கொண்டு அங்குள்ள 
மூர்த்திகளையும்‌. சிற்பங்களையும்‌ பார்த்துப்‌ படம்‌ 
எடுத்துக்‌ கொண்டு வரவேண்டுமென்ற ஆவல்‌ 
"உண்டாயிற்று, மாணிக்கவாசகருடைய வரலாற்றைப்‌ - 
பின்பற்றிச்‌ செய்யும்‌ யாத்திரை அல்லவா இது ? 

, ஆவுடையார்‌ கேோயில்‌ திருவாவடுதுறை 
ஆதீனத்தைச்‌ சேர்ந்தது. சைவத்தையும்‌ தமிழை 
யும்‌ பிற கலைகளையும்‌ வளர்த்துப்‌ புகழ்‌ பெற்றது 
திருவாவடுதுறை யாதீனம்‌. ஒரு விதத்தில்‌ தமிழ்‌ 
உலகமே அந்த ஆதீனத்துக்குக்‌ கடமைப்‌ பட்டிருக்‌ 
கிறது என்று சொல்லிவிடலாம்‌. எப்படி என்றா கேட்‌ 
கிறீர்கள்‌ 2: 


இன்று தமிழ்‌ மந்தர்‌ பழஞ்‌ ட அத்தலததான்‌ 
பெருமை பெற்றிருக்கிறது. சங்க கால இலக்கியங்‌ 


களின்‌ ததத சகானா பழந்தமிழர்‌ வரலாறும்‌, அவர்‌. 


274. வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


களின்‌ உயர்‌ பண்பும்‌ தெரிய வருகின்றன. கண்டறி 
யாதன வெல்லாம்‌ கண்டு வியப்படைகின்றோம்‌. 
அந்தச்‌ சங்கநூற்‌ கருவூலத்தைச்‌ சில காலம்‌ தமிழ்‌ 
நாடு மறந்திருந்தது. அவை இருக்குமிடம்‌ தெரியாமல்‌ 
_ காண்பாரின்றி மறைந்திருந்தன. அவற்றை மீண்டும்‌ 
கண்டெடுத்துத்‌ துப்புத்‌ துலக்கி வெளியிட்ட பெரிய : 
வரை இன்று தமிழகம்‌ கொண்டாடிப்‌ போற்றுகிறது. 
மகாமகோபாத்தியாய டாக்டர்‌ ௨. வே. சாமிநாத 
ஐயரவர்களுடைய பேருழைப்பினாலும்‌ ஆராய்ச்சித்‌ 
. திறத்தாலும்‌ இன்று தமிழ்த்தாய்‌ புதைந்திருந்த அணி 
களையெல்லாம்‌ அணிந்து களிநடம்‌. புரிந்து விளங்கு 
கிறாள்‌. அந்தப்‌ பெரும்‌ பேராசிரியரைத்‌ . தமிழ்த்‌ 
தொட்டிலில்‌ வளர்த்துத்‌ தமிழ்ப்பால்‌ புகட்டிய திருக்‌ . 
கோயில்‌ தீருவாவடுதுறை யாதீனம்‌. ஐயரவர்கள்‌ பல: 
நூல்களில்‌ அந்த ஆதீனத்தைப்‌ பர்ராட்டி எழுதி 
யிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய குருவாகிய மகா 
்‌ வித்துவான்‌ மீனுட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ 
திருவாவடுதுறை யாதீனத்தில்‌ வித்துவானாக 
விளங்கியவர்கள்‌. நன்னூலின்‌ உரை, சிவஞானபோத 
பாஷ்யம்‌, காஞ்சிப்‌ புராணம்‌ முதலிய நூல்களை . 
- இயற்றிய சிவஞான முனிவரும்‌, ர்‌ புராணம்‌ 
முதலியவற்றை இயற்றிய கச்சியப்ப - முனிவரும்‌ 
அவ்வாதினத்தைச்‌ சார்ந்தவர்‌ கேளே. தமிழ்‌ 
வரலாற்றில்‌ திருவாவடுதுறை யாதீனத்துக்கு ஒ௫ 
சிறந்த இடம்‌ உண்டு... 


அத்‌ தகைய ஆதீனத்தைச்‌ சார்ந்த திருக்கோயில்‌ ப 
ஆவுடையார்‌ கோயில்‌. அக்கோயிலுக்குச்‌ சென்று 
தரிசிக்கவும்‌ படம்‌ எடுக்கவும்‌ அன்பர்களுக்கு அதைப்‌ 
பற்றிச்‌ சொல்லவும்‌ வேண்டுமென்று எண்ணிய 


திருப்பெருந்துறை 275 


போது ஆகீனத்‌ தலைவர்களுடைய ஆசிபெற்றுச்‌ 
செல்லவேண்டுமென்ற நினைவும்‌ உடன்‌ எழுந்தது. 
இப்போது ஆதீனத்‌ தலைவர்களாக எழுந்தருளி 
யிருக்கும்‌ ஸ்ரீலஸீ சுப்பிரமணிய தேசிக பரமர்சாரியார 
_ வர்கள்‌ நல்ல காரியங்களுக்குத்‌ துணை நிற்பவர்கள்‌ : 
.தமிழினிடம்‌ பேரன்பு பூண்டவர்கள்‌ ; தமிழ்ப்‌ புலவர்‌ 
களப்‌ பல வகைகயில்‌. ஆதரவளித்துப்‌ பாது 
காப்பவர்கள்‌. 


அவர்களைத்‌ தரிசித்துக்‌ கொண்டு ஆவுடையார்‌ 
கோயிலைச்‌ சார்ந்த அதிகாரிகளுக்கு ஒரு கடிதம்‌ 
வாங்கிச்‌ செல்லலாம்‌ என்பது என்‌ நினைவு, 
போட்டோக்‌ கலைஞர்‌ ராமகிருஷ்ணனையும்‌ உட 
னழைத்துக்கொண்டு திருவாவடுதுறை சென்றேன்‌. 
ஆதீனத்‌ தலைவரவர்களைத்‌ தரிசித்துஎன்‌ விருப்பத்‌ 
தைத்‌ தெரிவித்துக்கொண்டேன்‌. கடிதம்‌ கேட்டா ' 
லும்‌, யாரையேனும்‌ தக்க மனிதரை உடன்‌ அனுப்பக்‌ 
கூடும்‌ என்று என்‌ மனசுக்குள்‌ ஒரு நினைவு இருந்தது. 

அங்கே நிகழ்ந்ததைச்‌ : சொல்வதற்கு முன்‌ ஒரு 
கதையைச்‌ சொல்ல வேண்டும்‌. ஒளவையார்‌ த்ம்‌ 
மிடம்‌ வளர்ந்து வந்த இரண்டு பெண்களுக்குப்‌ பால்‌ 
- கொடுக்க ஓர்‌ ஆடு வேண்டுமென்று சேர்ணைக்‌ கேட்‌ 
“டார்‌. அவர்‌ கேட்டது ஆடு: சேரனோ ஆரு 
கொடுத்ததோடு ஒரு பொன்‌ ஆட்டையும்‌ வழங்கி 
னான்‌. ஒளவையார்‌ அவனுடைய வள்ளன்மையை 
உணர்ந்து, *“சேரா, உன்னாடு பொன்னாடு 1”? என்று 
வாழ்த்தினாராம்‌. அதற்கு; “உன்‌ நாடு பொன்‌ நாகு? 
என்ற பொருளும்‌ அமைந்திருக்கிறது. அதோடு ஒரு 
பாடலும்‌ பாடினார்‌ 


276 _ வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


சிரப்பால்‌ மணிமவுலிச்‌ . 
சேரமான்‌ தன்னைச்‌ 
சுரப்பாடு யான்கேட்கப்‌ 
பொன்‌ஆடொன்று ஈந்தான்‌ ; 
இரப்பவர்‌ என்பெறினும்‌ 
கொள்வர்‌ ; கொடுப்பவர்‌ 
தாம்‌அறிவர்‌ தம்கொடையின்‌ சீர்‌. 


இதுதான்‌ எனக்குத்‌ திருவாவடுதுறையில்‌ நினை 
வூக்கு வந்தது. இதைப்‌ பல அன்பர்களிடம்‌ சொல்லி 
என்‌ வியப்பை வெளிப்படுத்தினேன்‌. ட னு 
என்ன நடந்ததென்று . இன்னும்‌ சொல்ல 
வில்லையே.1 “போய்ச்‌ சாப்பிட்டு வாருங்கள்‌!?? என்று 
தலைவரவர்கள்‌ அன்புடன்‌ சொன்னார்கள்‌. உணவு 
உட்கொண்டு வந்தவுடன்‌, **நாமே ஆவுடையார்‌ 
'கோயிலுக்கு வருவதாக இருக்கிறோம்‌!” என்றார்கள்‌. 
அதைக்‌ கேட்டவுடன்‌ நான்‌ வியப்பில்‌ மூழ்கினேன்‌, 
“ஓவ்வொரு குருவாரமும்‌ ஆவுடையார்‌ கோயிலுக்குப்‌ 
போய்த்‌ தரிசனம்‌ செய்து வருவது வழக்கம்‌. இந்த ... 
வாரம்‌ போகவில்லை. இப்போது ஒரு சந்தர்ப்பம்‌ 
கிடைத்திருக்கிறது”” என்று அவர்கள்‌ சொன்னபோது 
அவர்கள்‌ பெருந்தன்மையே எனக்குப்‌ புலளுயிற்று, 
அன்று சனிக்கிழமை. வியாழக்கிழமையன்று போகர்‌ 
விட்டால்‌ வெள்ளிக்கிழமை போவார்களென்றும்‌ 
இல்லையானால்‌ திங்கட்கிழமை போவார்களென்றும்‌ 
பிறகு தெரிந்து கொண்டேன்‌. அன்று அவர்கள்‌ 
புறப்பட்டது, சேரன்‌ காட்டிய வண்மையோடு சேர்ப்‌ 
பதற்குரியது என்பதை நான்‌ தெளிவாக உணர்ந்து 
கொண்டேன்‌... இ இ ப 


திருப்பெருந்துறை 277 


திருவாவடுதுறையிலிருந்து ஆவுடைடயார்‌ 
கோயில்‌ 180 மைல்‌ தூரத்தில்‌ இருக்கிறது. நான்‌ 
என்‌ போக்கில்‌ போயிருந்தால்‌ மறுநாள்‌ ஞாயிற்றுக்‌ 
கிழமைதான்‌ அங்கே போயிருக்க முடியும்‌. ஆதீனத்‌ 
தலைவர்கள்‌ உடன்‌ இரண்டு ஓதுவார்களையும்‌ - 
அழைத்துக்கொண்டு பெரிய காரில்‌ புறப்பட்டார்கள்‌. 

்‌- திருப்பெருந்துறை யாத்திரை இவ்வளவு சிறப்‌ 
பாக நிறைவேறுமென்று நான்‌ எண்ணவே இல்லை. 
திருவாவடுதுறையிலிருந்து புறப்பட்டு எழுபத்தைந்து 
மைலில்‌ அக்கினியாற்றங்‌ கரையில்‌ உள்ள எடுத்‌ 
தணி வயல்‌ என்ற இடத்தில்‌ சிறது தங்கினோம்‌. 
ஆதிீனத்துக்‌ கிராமம்‌ அது. அங்கே காடும்‌ வயலும்‌ 
- கலந்திருந்தன. இப்போது கா௫ திருத்தி நாடாக்கித்‌ 
தொழிலாளர்களுக்கு வேண்டிய வசதிகளையும்‌ வீடு 
-குளையும்‌ கட்டிக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. முதல்‌ 
காரியமாக ஸீ பஞ்சாட்சர விநாயகர்‌ என்ற 
சமர்த்தியைப்‌ பிரதிஷ்டை செய்து ஒரு கோயிலைக்‌ 
கட்டியிருக்கிறார்கள்‌. அந்தக்‌ கோயிலைத்‌ தரிசித்துக்‌ 
கொண்டேன்‌. “விநாயகப்‌ பெருமானே, திருப்பெருந்‌ 
துறையில்‌ நான்‌ நினைத்த காரியம்‌ செவ்வையாக 
நிறைவேற வேண்டும்‌” என்று பிரார்த்தனை செய்து 
கொண்டேன்‌. . 


பிறகு அங்கிருந்து புறப்பட்டு ஆவுடையார்‌ 
கோயிலை அடைந்‌ தோம்‌. அப்போது மாலை ஏழு மணி. 


திருக்கோயில்‌ சென்று சுவாமி தரிசனம்‌ செய்து 
கொண்டோம்‌... ஆலய நிர்வாகிகளிடம்‌, எனக்கு 
வேண்டிய உதவிகளைச்‌ செய்யும்படி மகாசந்நிதானம்‌ 
அவர்கள்‌ உத்தரவிட்டு விட்டுத்‌ திருவாவடு 
துறையை நோக்கிப்‌ புறப்பட்டார்கள்‌. ப 


278 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அவர்களுடைய பேரன்பை நினைத்துக்‌ 
கொண்டே இருந்த என்னைச்‌ சுற்றி ஆலயத்தைச்‌ 


ப சார்ந்தவர்கள்‌ சூழ்ந்துகொண்டார்கள்‌. ஆசார உப 


சாரம்‌ செய்து விருந்து அளித்‌ தார்கள்‌. திருப்பெருந்‌ 
துறையில்‌ , மாணிக்கவாசகரையும்‌ அவரை ஆட்‌ 
கொண்ட பெருமானையும்‌ தரிசிக்க வந்ததற்குக்‌ கை 
மேல்‌ பலன்‌ கிடைத்தது. - 

“நாளைக்கு உங்களுக்கு நிறைய வேலை இருக்‌ 
கிறது?” என்று அன்பர்‌ ராமகிருஷ்ணனிடம்‌ சொன்‌ 
னேன்‌. 
“இப்போதே நிறைய - இருக்கிறது. ல்க 


அளிக்கும்‌ விருந்தை உண்ணுவதே பெரிய வேலை, 


யாக இருக்கும்போல்‌ இருக்கிறதே ! ்‌”” என்று பிரழித்‌ 
துப்‌ போனார்‌ அவர்‌, 
த 

ஞுஈயிற்றுக்கிழமையன்று திருப்பெருந்துறையில்‌ 
கதிரவன்‌ உதயமானான்‌. எங்கும்‌ உதயமானான்‌. 
ஆனால்‌ அன்று அங்கே தன்‌ கதிர்களை நன்றாகப்‌ 
பரப்பிக்கொண்டு உதயமானான்‌.. திடீர்‌. திடீரென்று 
மேக மூட்டமும்‌, மழையும்‌ உண்டாகும்‌ இந்தப்‌ 
பக்கத்தில்‌ படம்‌ எடுக்கிறவர்களுக்குச்‌ சூரியன்‌ 
நன்றாக ஒளிவிடாமல்‌ போனால்‌ . என்ன செய்வது 
என்ற பயம்‌ இருக்குமல்லவா 2 அந்த அச்சத்துக்கே 


இடமின்றி அன்று கதிரவன்‌ . கருணை செய்தான்‌. 


நாங்கள்‌ சுறுசுறுப்பாக வேலை : ல்‌ தொடங்கி 
னோம்‌. டவ ழ்‌ 

ப இருப பருந்துப்‌ புராணத்தை டாக்டர்‌ 
ஐயரவர்கள்‌ அச்சிட்டிருக்கிறார்கள்‌. அதன்‌ முகவுரை 


திருப்பெருந்துறை - 779 


யில்‌ இந்தத்‌ தலத்தைப்பற்றிய வரலாறுகளை விரிவாக 
. எழுதியிருக்கிறார்கள்‌. அந்தப்‌ புராணம்‌ மகா வித்து 
வான்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ இயற்றியது. 

அதனை அப்புலவர்‌ பெருமான்‌ திருப்பெருந்துறையில்‌ 
சில காலம்‌ தங்கிப்‌ பாடி அரங்கேற்றினார்‌. அப்போது 
ஐயரவர்களும்‌ உடன்‌ இருந்தார்கள்‌. புராணம்‌ அரங்‌ 
கேற்றும்போது: நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை அவர்கள்‌, 
பிள்ளையவர்கள்‌ சரித்திரத்திலும்‌, “என்‌ சரித்திர” த்‌ 
திலும்‌ அழகாக எழுதியிருக்கிறார்கள்‌. ஐயரவர் களிடம்‌ 
- நேரில்‌ நான்‌ கேட்டறிந்தனவும்‌ பல உண்டு. ஆகை 
யால்‌, திருப்பெருந்துறையைப்‌ பற்றிய செய்திகள்‌ 
பலவற்றை உணர்ந்திருக்கிறேன்‌, ஆனாலும்‌ அவை. 
“தொட்டுக்‌ காட்டாத வித்தை!' நேரே இது 
இன்னது என்று தெரிந்து கொள்வ*;போல்‌ ஆகுமா 2 
அப்படித்‌ தெரிந்துகொள்ள எங்களுக்கு ஓர்‌ அருமை 
யான வழிகாட்டி கிடைத்தார்‌. திருக்கோயிலில்‌ எழுந்‌ 
தருளியிருக்கும்‌ எம்பெருமானையும்‌ அம்பிகையையும்‌ 
பூசித்து வழிபடும்‌ உரிமைபெற்றவர்‌ அவர்‌; ஸ்ரீ ஆத்ம 
நாத நம்பியார்‌ என்னும்‌ திருநாமமுடையவர்‌. “அந்த 
நம்பியார்‌ எல்லாம்‌ தெரிந்தவர்‌. அவரை நம்பி யார்‌ 
என்ன கேட்டாலும்‌ சொல்வார்‌'” என்று அங்குள்ள 
வர்கள்‌ சொன்னார்கள்‌. அவருடைய உதவி எங்‌ 
களுக்குக்‌ கிடைத்தது. கண்ணாலே கண்டும்‌, காதாலே 
கேட்டும்‌ அறிந்துகொண்ட செய்திகள்‌ பல. 
படித்து அறிந்தவையோ. பின்னும்‌ பல. எல்லாவற்‌ 
றையும்‌ சொல்லவேண்டுமானால்‌--அடே அப்பா! 
நானூறு பக்கம்‌ எழுதலாம்‌. அவ்வளவு விரிவாகச்‌ 
சொல்லுவேனென்று பயப்படாதீர்கள்‌." கொஞ்சம்‌ 
என்னுடன்‌ கற்பனை ரதத்தில்‌ ஏறித்‌ திருப்பெருந்‌ 


260. : வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


துறைக்கு வாருங்கள்‌, நம்பியார்‌ நேரே செய்த 
காரியத்தை நான்‌, எழுத்தின்‌ வாயிலாகச்‌ செய்து 
பார்க்கிறேன்‌. _ 
ஆ 
கறதல்‌ முதலில்‌ மற்றக்‌ கோயில்களுக்கும்‌ இந்தக்‌ 
கோயிலுக்கும்‌ உள்ள பெரிய வேறுபாடு ஒன்றைத்‌. 
“தெரிந்துகொள்ள வேண்டும்‌. இந்தக்‌ கோயிலில்‌ . 
- சுவாமியே இல்லை ? அதாவது சுவாமிக்கு உருவமே ' 
இல்லை. கடவுளுக்கு உருவம்‌; அருவுவம்‌,.- அருவம்‌ 
என்ற மூன்று நிலைகள்‌ உண்டு. நடராஜர்‌, சந்திர 
சேகரர்‌, இடபாரூடர்‌ என்ற கோலங்களெல்லாம்‌ 
- உருவத்‌ திருமேனிகள்‌. சிவலிங்கம்‌ அருவுருவம்‌; கை: 
கால்‌ முதலிய அங்கங்கள்‌ இல்லாமையால்‌ உருவ 
முடையது என்று சொல்ல இயலாது $ கண்ணும்‌ 
பார்க்க முடிவதால்‌ அருவம்‌ என்றும்‌ சொல்லக்‌ 
கூடாது ; ஆதலால்‌ அதை அருவுருவம்‌ என்று 
சொல்வது. வழக்கம்‌. அருவம்‌ என்பது சூன்யம்‌, 
சிதம்பரத்தில்‌ உருவமாகிய நடராஜ மூர்த்தியும்‌ 
அருவமாகிய இரகசியமும்‌ அருவுநவமாகிய 
மூலட்டானேசுவரரும்‌ விளங்குவதைக்‌ காணலாம்‌. 
: ஆவுடையார்‌. கோயிலில்‌  கருப்பக்‌ கிருகத்தில்‌ 
லிங்கம்‌ இல்லை. இங்குள்ள சுவாமி ஆத்மநாதர்‌. 
. அவர்‌ அருவமாக, உருவமற்றவராக விளங்குகிருர்‌. 
அவ்விடத்தில்‌ வெறும்‌ பீடம்‌ மாத்திரம்‌ ' இருக்கிறது. 
அதற்கே அபிஷேக ஆராதனைகள்‌ நடைபெறுகின்‌ 
“றன. மேலே குவளை சாத்தி அலங்காரம்‌ . செய்‌ 
"கிறார்கள்‌. : சிவலிங்கத்தின்‌ கீழே பீடமாக இருக்கும்‌ 
பகுதிக்கு ஆவுடையார்‌ என்று பெயர்‌. இங்கே 


திருப்பெருந்துறை . ந 


லிங்கம்‌ இன்றி ஆவுடையார்‌ மாத்திரம்‌ இருப்பதால்‌ 
இதை ஆவுடையார்‌ கோயில்‌ என்று வழங்குவதாக 
ஓரு காரணம்‌ சொல்லுவதுண்டு. : 


திருக்கோயிலுத்கு முன்பு ஒரு பெரிய தீர்த்தம்‌ 
இருக்கிறது. அதை நெல்லியடியென்று மக்கள்‌ 
- வழங்குகின்றனர்‌. முன்பு இதைச்‌ சுற்றி நெல்லி 
மரங்கள்‌ அடர்ந்திருக்க வேண்டும்‌. இப்போதும்‌ 
சில மரங்கள்‌ இருக்கின்றன. ஒரு வருஷத்துக்கு 
- முன்‌ அடித்த புயலால்‌ இந்தப்‌ பக்கங்களில்‌ சேதம்‌ 
ஏற்பட்டதை யாவரும்‌ அறிவார்கள்‌. அப்போது வீடு 
்‌. களும்‌ மரங்களும்‌ பயிர்களும்‌ அழிந்தன. ஊரே 
வெள்ளக்காடாகி விட்டது. அந்த வெள்ளத்தில்‌ 
ஊர்‌ மக்கள்‌ யாவரும்‌ ஆத்மநாத சுவாமி திருக்கோயி 
லையே புகலிடமாகக்‌ கொண்டார்கள்‌. பிறவிக்‌ கடலி 
னின்றும்‌ பிழைத்து ஏறக்‌ கோயிலைக்‌ கட்டி யிருக்‌ 
கிறார்கள்‌ முந்தையோர்‌, அது புயலால்‌ உண்டான 
வெள்ளத்தினின்றுங்கூட மக்களைக்‌ காப்பாற்றியது 
புயல்‌ நெல்லியடிக்‌ குளத்தையும்‌ பதம்‌ பார்த்‌ 
_ திருக்கிறது. அதன்‌ வடகரையிலுள்ள கற்களெல்‌ 
லாம்‌ சிதைந்து சாய்ந்துவிட்டன. நெல்லியடியைத்‌ 
தேவ தீர்த்தம்‌ என்று பெயரிட்டுப்‌ போற்றுகிறது 
புராணம்‌. 


திருத்கோயில்‌ தெற்குப்‌ பார்த்தது. இங்கே சிவ 
பெருமான்‌ குருமூர்த்தமாக எழுந்தருளி யிருக்கிறான்‌. 
மாணிக்கவாசகருக்குக்‌ குருவாக உபதேசம்‌ செய்த 
வனும்‌ அவனே. குருமூர்த்தி தென்முகம்‌ நோக்கி 
இருத்தல்‌ ஒரு மரபு. தட்சிணாமூர்த்தி தெற்கு 
நோக்கிய பெருமான்‌ அல்லவா? ஆகவே இந்தக்‌ 


282 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


- கோயில்‌ தெற்கு முகமான சந்நிதியை ரர்‌ 
விளங்குகிறது. 


தேவதீர்த்தத்தில்‌ நீராடிவிட்டு ர கரைக்கு 
வந்தால்‌, கிழக்கு நோக்கி வல்லப கணபதி எழுந்‌ 
தருளியிருக்கிறதைப்‌ பார்க்கலாம்‌. ஐந்து கரத்தன்‌ 
என்று கண பதியைச்‌ சொல்வார்கள்‌. வல்லபையோடு 
எழுந்தருளியிருக்கும்போது அவருக்கு மகிழ்ச்சி அதி 
கம்‌ அல்லவா? தனியாக இருக்கும்‌ போது அஞ்சு. 
கரத்தால்‌, அருளை வழங்கும்‌ விநாயகர்‌ இப்போது 
இரட்டிப்புப்பங்கு அருளத்‌ தரப்‌ பத்துக்‌ கைகளுடன்‌ 
வீற்றிருக்கிறார்‌. 


... இனிமேல்‌ நாம்‌. கோயிலுக்குள்‌ மீபாகலாமா ?. 
இந்தக்‌ கோயிலில்‌ மிகவும்‌ அற்புதமான சிற்பங்கள்‌ 
இருக்கின்றன. அழகான மண்டபங்கள்‌ இருக்கின்‌ 
றன. மண்டபங்களின்‌ கூரையை அசப்பிலே பார்த்‌ 
தால்‌ மரவேலையைப்‌' போலத்‌ தோன்றும்‌. கல்லில்‌ 
செதுக்கிய சிற்பம்‌ அது, பழைய காலத்தில்‌ சிற்பி 
களிடத்தில்‌ ஒரு வழக்கம்‌ உண்டாம்‌. யாராவது 
கோயில்‌ கட்டச்‌ சொல்லி ஒப்பந்தம்‌ செய்து கொண் 
டால்‌, “எப்படி வேண்டுமானாலும்‌ கட்டித்தருவோம்‌; 
எந்தவிதமான சிற்பங்களை அமைக்கச்‌ சொன்னாலும்‌ 
அமைத்துத்‌ தருவோம்‌ ; ஆனால்‌--”” என்று சில. 
விலக்குகளைச்‌ சொல்வார்களாம்‌. ““*தாரமங்கலம்‌ 
தூண்‌, திருவலஞ்சுழிப்‌ பலகணி, ஆவுடையார்‌ 
கோயில்‌ கொடுங்கை ஆகியவற்றைத்தவிர மற்ற எந்த 
_ மாதிரி வேலைப்பாடு வேண்டுமானாலும்‌ செய்து தருகி 
ரோம்‌'? என்று எழுதுவார்களாம்‌. “அப்படி எழுதிய 
"நிபந்தனை எங்கேயாவது இருக்கிறதா?'? என்று கேட்‌ 


திருப்பெருந்துறை ப 2$3 


காதீர்கள்‌. இங்குள்ள சிற்ப வேலைப்பாடு அருமை: 
யானது என்பதை இந்தச்‌ செய்தி புலப்படுத்துகிறது 
என்பதற்காகச்‌ சொன்னேன்‌. 

ஆதலின்‌ நாம்‌, இப்போது சுவாமி இல்லாத 
சூனியத்தைப்‌ பார்க்கப்‌ போகிறோம்‌ என்று எண்ணி 
- விடாதீர்கள்‌. எத்தனை மாசமானாலும்‌ சலிப்பின்றிக்‌ 
கண்டு கண்டு களிக்கும்‌ சிழ்ப மாளிகைக்குள்ளே 
போகப்‌ போகிறோம்‌. மனத்தை உருக்கும்‌ 
தீருவாசகத்தைப்‌ பாடிய பெருமான்‌ அருள்‌ பெற்ற 
இடத்துக்குள்ளே அடி வைக்கப்‌ போகிறோம்‌. கல்லும்‌ 
கரையும்படியாக உருகி இறைவன்‌ அருளுக்காக 
ஏங்கி நின்று இறைவன்‌ திருவருள்‌ இன்பத்தை 
நுகர்ந்த மாணிக்கவாசரைத்‌ ர்க்க போகிறோம்‌ 
அவருக்காகக்‌ குதிரைச்‌ சேவகராக எழுந்‌ 
தருளிய பெருமானை வழிபடப்‌ போகிறோம்‌. அருவ 
மாக எழுந்தருளி யிருக்கும்‌ ஆத்மநாதரும்‌ சிவலோக 
நாயகியும்‌ பூசிக்கப்பெொறும்‌ மட தரிசனம்‌ 
எர எரர்‌ 


ரட்‌ | , 
தோ பார்த்தீர்களா? நாம்‌ இன்னும்‌ கோயிலுக்‌. 
குள்‌ நுழையக்கூட இல்லை. பிற்காலத்தில்‌ அன்பர்கள்‌ 
“கோயிலுக்கு வெளியே போட்ட கொட்டகையில்‌ .நித்‌ : 
கிறோம்‌. நம்‌ முன்னே தோன்றுகிற மண்டபத்துக்குப்‌ 
பெரிய மண்டபம்‌ என்று ' பெயராம்‌. மக்கள்‌ இதை 
ஆயிரக்கால்‌ மண்டபம்‌ என்று சொல்கிறார்கள்‌. 
முன்னாலே உள்ள தூண்கள்‌ எத்தனை என்று தெரி 
.. கின்றனவா? சரியாக ஏழு தூண்கள்‌..மேற்தப்‌ பக்கம்‌ 
நாலு தூண்கள்‌; . கிழக்கே மூன்று, ஒவ்வொரு 
தூணிலும்‌ ஒவ்வொரு மூர்த்தியைத்‌ கர்க்க்ரறம்‌ 


284 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


இதோ முதல்‌ தூணில்‌ உக்கிர நரசிம்மர்‌ எழுந்‌ 
தருளியிருக்கிறார்‌. இரணியனுடைய குடலைப்‌ பிடுங்கி 
மாலையாகப்‌ போட்டிருக்கிறார்‌. சிற்பி எவ்வளவு 
அழகாக வடித்திருக்கிறான்‌! இரணியன்‌ குடலை 
நரசிம்மர்‌ பறித்து மாலையாக்கினார்‌. அந்தக்‌ குடலின்‌ 
ஒரு பகுதியை நம்மவர்கள்‌ பறித்துக்‌ கொண்டார்கள்‌! 
அதோ மேல்‌ பக்கம்‌ குடலின்‌ ஒரு பகுதி உடைந்திருக்‌ 
கிறது தெரிகிறதல்லவா? பிரகலாதன்‌ கீழே ஒதுங்கிய 
படி நிற்கிறான்‌. 

"இதற்கு அடுத்தபடி உள்ள இரண்டு தூண்களை 
பும்‌ ஒன்றாகப்‌ பார்க்க வேண்டும்‌. இரண்டாவது 
தூணில்‌ காளிதேவியைப்‌ பார்க்கிறோம்‌. மூன்றாவது 
தூணில்‌ ஊர்த்துவ தாண்ட வமூர்த்தி நிற்கிறார்‌; 
இறைவனுடன்‌ வாதாடித்‌ தோற்ற நிலையில்‌ காளி . 
-காட்சியளிக்கிறாள்‌. வாடிய முகமும்‌, ஒன்றும்‌ ' 
பயனில்லையென்று கையைச்‌ சேர்த்துமறித்த பாவமும்‌ 
எவ்வளவு நுட்பமாக அமைந்திருக்கின்றன! கடை 
வாயில்‌ இரண்டு பற்கள்‌ இல்லாமல்‌ இருந்தால்‌ காளி 
-பயென்றே சொல்லத்‌ தோன்றாது. 
.... கரீளிக்கு ஒரு கும்பிடு போடுங்கள்‌. அவளை 
நாணச்‌ செய்த பெருமானைக்‌ காணுங்கள்‌. கம்பீரமாக 
வானை முட்டத்‌ தூக்கிய திருத்தாளுடன்‌ நிற்கிறார்‌. 
அவர்‌ அடிக்‌ கீழ்‌ எலும்பு தோன்ற நிற்கும்‌ உருவம்‌ - 
ஒன்று இருக்கிறது, காரைக்காலம்மையாரைப்‌... 
பற்றிக்‌ கேள்வியுற்றிருப்பீர்களே. *அறவா நீ ஆடும்‌ 
(போது நின்‌ அடிக்கீழ்‌ இருக்க வேண்டும்‌ என்று 
விண்ணப்பித்துக்கொண்ட பெருமாட்டியாரைச்‌ சிற்பி . 
மறக்காமல்‌ . கொண்டுவந்து நிறுத்தியிருக்கிறான்‌. 
நான்காவது தூணில்‌ பிட்சாடனர்‌ இருக்கிறார்‌. 


திருப்பெருந்துறை . 295: 


அப்புறம்‌ மண்டபத்துக்குள்‌ நுழையும்‌ வாசல்‌; 

அதற்கு மறுபுறம்‌ கிழக்கே உள்ள மூன்று துரண்களை 
யும்‌ தரிசிக்க வேண்டர்மா? இதோ இந்த வரிசையில்‌ 
ஐந்தாவது தூணில்‌ முருகன்‌ எழுந்தருளி யிருக்கிறான்‌; 
கோதண்டபாணியாக இருக்கிறான்‌. தன்‌ கையில்‌ 
வில்லை ஏந்திக்கொண்டு ஒரு காலை மயிலின்மேல்‌ 
தூக்கி வைத்த திருக்கோலத்தில்‌. காட்சியளிக்கிறான்‌.. 
என்ன அழகு! தனுர்த்தர சுப்பிரமணியர்‌ என்று வழங்‌ 
கும்‌ இந்தக்‌ கோலம்‌ சில இடங்களில்தான்‌ இருக்கின்‌ 
றது. மூருகன்‌ கேர்தண்டமேந்தும்‌ அவசரமும்‌: 
உண்டு. திருமுருகாற்றுப்படையில்‌, 

வானோர்‌ வணங்குவில்‌ தானைத்‌ தலைவ! 
என்று நக்கீரர்‌ முருகனைப்‌ போற்றுகிறார்‌, அருணகிரி' 
தாதர்‌, 

சூலம்வாள்‌ தண்டுசெஞ்‌ சேவல்‌ கோதண்டமும்‌ 

சூடுதோளும்‌ தடந்‌ திருமார்பும்‌ 
உடைய முருகனை வாழ்த்துகிறார்‌. வேறு ஓர்‌ இடத்தில்‌, 

பணிக்க லாபமும்‌ வேலோடு சேவலும்‌ 
- வடிக்கொள்‌- சூலமும்‌ வாள்வீசு. ரீள்சிலை 

படைத்த வாகையும்‌ 
உடைய திருக்கோலத்தை நிளைக்கிறார்‌. நீள்‌ சிலை 
என்று கோதண்டத்தைச்‌ சொல்கிறார்‌... 

வள்ளியெம்‌ பெருமாட்டியை மணந்துகொள்ள 

வேண்டுமென்று, . நாரத முனிவர்‌ கூறிய அடை 
யாளத்தை வைத்துக்கொண்டு, வேட உருவத்தில்‌ 
முருகன்‌ செல்கிறான்‌. அப்போது அவன்‌ வில்லைப்‌ 
பிடித்துக்கொண்டு சென்றானாம்‌. 


2%6 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


- வேடுவர்‌ பூனத்தில்‌உரு மாறிமுனி சொற்படி 
-வியாகுல்‌ மனத்தினொடு போம்விற்‌ காரனும்‌ 
என்று திருவகுப்பில்‌ அவர்‌ பாடுகிறார்‌. ' 


... அந்தப்‌ புகழை ஏற்றுக்கொண்ட வில்‌ முருகனை, 
கோதண்டபாணியாம்‌ குமரனைத்‌ தரிசித்துக்‌. கொள்‌ 
ளுங்கள்‌. அதோ அடுத்தபடி இடபாரூடர்‌ நிற்கிறார்‌. 
கீழே அம்பலவாணர்‌ என்று. கல்லிலே பெயர்‌ பொறுத்‌ 
திருக்கிறது. இடப-வாகனத்துக்கு அருகில்‌ நிற்கும்‌ 
்‌. இந்தக்‌-கோலமுள்ள மூர்த்தியைரிஷபாரூடர்‌ என்பது 

மரபு. அடுத்தபடி பார்க்கிற மூர்த்தி, ஒருவரில்‌ இரு 

வராம்‌ பெருமான்‌; சங்கர நாராயணர்‌. வலப்‌ பக்கத்‌. 

"தில்‌ சிவக்‌ கோலம்‌; இடப்‌ பக்கத்தில்‌ மால்கோலம்‌. 
- இடக்கையில்‌ உள்ள சங்கும்‌, அந்தப்‌. பகுதியில்‌ 
உடுத்த பீதாம்பரமும்‌ அது திருமாலின்‌ பாகம்‌ என்று 
புலப்படுத்துகின்றன. - இவர்களைச்‌ சிற்பக்‌ .கலை. 
வல்லவர்கள்‌ தனியே அமைக்க வில்லை. அருகில்‌ 
தொண்டர்களையும்‌ கொண்டுவந்து நிறுத்தியிருக்‌ 
கிறார்கள்‌. படத்தில்‌ எல்லோரையும்‌ காண இயலாது 
தான்‌. ஆயினும்‌ கண்ட அளவில்‌ எத்தனை அழகாக 
வும்‌ வியப்பூட்டுவனவாகவும்‌ காட்சியளிக்கின்றன 
அந்தத்‌ திருவுருவங்கள்‌? 


ஆ வுடையார்‌ கோயிலில்‌ மாணிக்கவாசகருக் 
குத்தான்‌ எல்லாச்‌ 'சிறப்பும்‌. அங்கே. .ஆத்மநாத 
சுவாமி என்பது சிவபெருமான்‌ திருநாமம்‌, சிவயோக 
நாயகி என்பது அம்பிகையின்‌ திருநாமம்‌... அம்மை, 
அப்பன்‌ இரண்டு பேரையும்‌ வெறும்‌ பீடத்தில்‌ 
அ ஆல்டு பண்ணிப்‌ பூஜை. செய்து வருகிறார்கள்‌. 

. இங்கே அம்பிகை யோகபீடத்‌ த்தில்‌. அரூபியாகத்‌. 
தவம்‌ செய்துகொண்டு விளங்குகிறாள்‌. அந்தத்‌ தவத்‌ 
_துக்குக்‌ காவலாக வீரபத்திரக்‌ கடவுள்‌ எழுந்தருளி 
யிருக்கிறார்‌. அவரைப்‌ பின்னாலே பார்க்கப்‌ போகி. 
ரோம்‌. ஆனால்‌ கோயில்‌ வாசலில்‌ தூண்களில்‌ உள்ள 
மூர்த்திகளைத்‌ தரிசித்துக்‌ கொண்டபிறகு உள்ளே 
நுழைந்தால்‌ இருமருங்கும்‌ சுவாமி சந்நிதியை நோக்கி 
இரண்டு வேறு வீரபத்திரர்‌ திருவுருவங்களைக்‌ . காண 
லாம்‌. ஒரு பக்கத்தில்‌ தக்கனைக்‌ குத்துகிறவர்‌ மாதிரி 
யும்‌ மற்றொரு புறத்தில்‌ தக்கன்‌ தயை அறுக்கிறவர்‌ 
மாதிரியும்‌ வீரபத்திரர்‌ கோலங்‌ கொண்டிருக்கிறுர்‌. 
"இரண்டு திருவுருவங்களிலும்‌ வீரமும்‌ கோபமும்‌ 
நன்றாக வெளிப்படுகின்றன. பிரம்மாண்டமான 
உருவங்கள்‌. இந்த மூர்த்திகளுக்கு: ஒரு கும்பிடு 
போட்டுவிட்டு மெல்ல நகரீந்தோமானால்‌ மாணிக்க 
வாசகருடைய ஆலயத்தின்‌ சந்நிதியில்‌ நிற்போம்‌. 
அங்கே உள்ள மண்டபத்தைத்தான்‌ ௦ பெரிய மண்ட 
பம்‌ என்று சொல்லுவார்கள்‌. ஒ௫' தூணில்‌ ரகுநாத. 
ஆூயால மண்டபம்‌ என்ற பெயர்‌ _ வரையப்பட்டிருக்‌ 





ஷந& ௯ஈட்சிகண்‌ 


286 வாருங்கள்‌ மார்க்‌ கலாம்‌ 


கிறது. பல அடியார்களின்‌ திருவுருவங்களும்‌ மன்னர்‌ 
"களின்‌. சிலைகளும்‌ தூண்களில்‌ உள்ளன. ஒவ்வொன்‌ 
றுக்கும்‌ கீழே பெயர்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. யார்‌ 
இந்தத்‌ திருக்கோயிலுக்குள்ளே சென்றாலும்‌ மாணிக்க 
. வாசகர்‌ சந்நிதி வழியாகத்தான்‌ செல்ல வவண்டும்‌. 


... இணி. மாணிக்கவாசகரிடம்‌ விடை பெற்றுக்‌ 
கொண்டு முதற்‌ பிராகாரமான வெளிப்‌ பிராகாரத்துக்‌ 
குள்‌ நுழைந்து பார்க்கலாம்‌. அங்கே கிழக்கு 
நோக்கித்‌ - தென்மேற்கு மூலையில்‌ வெயிலுவத்து 
விநாயகர்‌ வீற்றிருக்கிறார்‌. திருக்கோயில்‌ இல்லாமல்‌ 
எப்பொழுதும்‌ வெயில்‌ தம்மேல்பட எழுந்தருளியிருப்‌ 
பதால்‌ அவரை கவல்‌ டய என்று சொல்‌ 
கிறார்கள்‌. 


அ்ண்த்துனள்‌ ம மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளைய 
வர்கள்‌ பட்டீசுவரம்‌ என்ற இடத்தில்‌ தங்கியிருந்தார்‌. 
_ மகாமகோபாத்‌ தியாய ஐயரவர்கள்‌ அவரிடம்‌ மாணாக்‌ 
கராக இருந்த காலம்‌ அது. அக்காலத்தில்‌ ஆவுடை 
_ யார்கோயில்‌ தேவஸ்தானத்தைத்‌ திருவாவடுதுறை 

ஆதீனத்தின்‌ பிரதிநிதியாக இருந்து நிர்வகித்துவந்த 
ஸ்ரீ சுப்பிரமணியத்‌ தம்பிரான்‌ என்பவருக்கு, அத்தல 
சம்பந்தமாக ஒரு: புதிய. புராணம்‌ வேண்டும்‌ என்ற 
ஆசை எழுந்தது. பழைய புராணங்கள்‌ இருந்தாலும்‌. 
நாட்டுச்‌ சருக்கம்‌, நகரச்‌ சருக்கம்‌ என்பவற்‌ருடு 
புதியதாக ஒன்று வேண்டும்‌ என்பது அவர்‌ கருத்து. 
நினைத்தால்‌ 'காவேரி வெள்ளம்‌ போல்‌ புராணங்களைப்‌ : 
பாட வல்லமையை உடைய ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்‌ 
பிள்ளையவர்கள்‌ திருவாவடுதுறை யாதீன 
வித்துவானாக இருக்கும்போது அவருடைய விருப்பம்‌ 






சிற்பம்‌ 
ல்லேந்திய வேலவன்‌ 


றைச்‌ 
253 


ப்பெருந்து 
பக்கம்‌ 


வி 





திரு 





பக்கம்‌ 293 


திருப்பெருந்துறை - 
குதிரைச்‌ ௬வாமி 





வவட பட அக கண்‌ ப சக அடிய கமகக்‌ 
லி அக றண் றபப ம அனான்‌ அல அதாவது அவைக்‌ பவள்‌ 


்‌ அவிட்டம்‌ சட் கவள படட படமா 


எ அட ந அஅம்‌ பல்க வண்கை 








திருப்பெருந்துறை 289 


நிறைவேறத்‌ தடை என்ன? பட்டீசுவரத்தில்‌ இருந்த 
பிள்ளையவர்களுக்கு, தம்பிரான்‌ தம்முடைய கருத்‌ 
தைச்‌ சொல்லி அனுப்பினார்‌. “திருப்பெருந்துறைக்கே 
வந்து சிலகாலம்‌ தங்கி, புராணத்தை இயற்றி 
அரங்கேற்றி விட்டுச்‌ செல்லலாம்‌' என்று தெரிவித்‌ 
திருந்தார்‌. நாத்தினவுடைய நாவலராகிய பிள்ளைய. 
வர்கள்‌ இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டவுடன்‌ புதிய 
ஊக்கம்‌ கொண்டார்‌. திருப்பெருந்துன்றயில்‌ வெயிலு 
வந்த பிள்ளையார்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌ என்பதும்‌ 
பிற - தலச்‌ செய்திகளும்‌ அப்புலவர்‌ பெருமானுக்கு. 
நன்றாகத்‌ தெரியும்‌. அவர்‌ அங்கே சென்று பல காலம்‌ 
,தரிசித்தவர்‌. இப்போது புராணம்‌ பாட வேண்டும்‌ 
என்ற நினைப்பு உண்டானவுடன்‌ அவர்‌ மலனோரதம்‌ 
அவரைத்‌ திருப்பெருந்துறைக்கே கொண்டு போய்‌ 
விட்டது. வெயிலுவந்த விநாயகருக்கு முன்னால்‌ 
நின்றுகொண்டு வழிபட்டார்‌. உடனே, இனி மலரப்‌. 
போகின்ற புராணத்தில்‌, விநாயகர்‌ வணக்கத்தில்‌ 
ஓரடி எழுந்தது. -வெயிலுவந்த விநாயகரின்‌ . திரு. 
நாமத்தில்‌ வெயில்‌ இருக்கிறது. அதனோடு கவிஞர்‌ 
நிலவைப்‌ பிணைத்தார்‌. 0 


நிலவுவத்த முடியினொடு வெயிலுவந்த 
மழகளிற்றை நினைந்து வாழ்வாம்‌. 


என்ற அடி உதயமாயிற்று. 


இந்த வரலாற்றை ஐயரவர்கள்‌ எழுதியிருக்கருர்‌ 
கள்‌. வெயிலுவந்த விநாயகர்‌ திருமுன்‌ நிற்கும்‌. 
பொழுது இந்த நினைவு எனக்கு வந்தது. 


வா.பா,- 19 


290 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


.. வெளிப்‌ பிராகாரத்தின்‌ மேற்புறத்தில்‌ அக்கினி. 
தீர்த்தம்‌ என்ற திருக்குளம்‌ இருக்கிறது. அதனை 
அடுத்து, பிராகாரத்துக்கு மேலே விதானம்‌ அமைந்த. 
தியாகராஜ மண்டபம்‌ என்னும்‌ இடம்‌ இருக்கிறது. 
திருவிழாவில்‌ இரண்டாம்‌ திருநாளின்‌ காலை முதல்‌, 
நாலாம்‌ திருநாள்‌ வரை மாணிக்கவாசகர்‌ இங்கே 
எழுந்தருளுவது வழக்கமாம்‌. 


மணிவாசகப்‌ பெருமானுக்காக இஸைவன்‌ 
தரியைப்‌ பரியாக்கினாரீ; தாமே குதிரை ராவுத்தராக 
எழுந்தருளினார்‌. இந்தத்‌ திருக்கோயிலில்‌ குதிரை 
வீரர்களுக்குச்‌ சிறப்பு அதிகம்‌. ஏழு குதிரை வீரர்களை 
இங்கே பார்க்கலாம்‌. பெரிய மண்டபத்தில்‌ நாலு 
பேரும்‌ இப்போது நாம்‌ பார்க்கும்‌ தியாகராஜ மண்ட 
பத்தில்‌ இருவரும்‌ இருக்கிறார்கள்‌. மற்றொரு 
கூர்த்தியை அடுத்த பிராகாரத்தில்‌ உள்ள பஞ்சாட்சர 
மண்டபத்தில்‌ பார்க்கப்‌ போகிறோம்‌. குதிரையின்மீது 
எழுந்தருளிய அந்தப்‌ பெருமானைக்‌ குதிரைச்‌ சுவாமி 
என்றும்‌ அந்த மண்டபத்தைக்‌ குதிரைச்சுவாமி மண்‌ 
டபம்‌ என்றும்‌ சொல்கிறார்கள்‌. - 


தியாகராஜ மண்டபத்தில்‌ மனத்தை உருக்கும்‌ 
காட்சி ஒன்று உண்டு. ஒரு தூணில்‌ மாணிக்க 
வாசகருடைய இரண்டு வகைத்‌ திருக்கோலங்களைக்‌ 
"காணலாம்‌. மந்திரித்‌ திருக்கோலத்தில்‌ அமைந்த 
திருவுருவம்‌ சற்று மறைவாக இருக்கிறது. இரண்டு 
தூண்களின்‌ இடுக்கு வழியாகப்‌ 'பார்க்க வேண்டும்‌. 
பதவியை மறந்து, செருக்கை ஒழித்து, எம்பெரு 
மானுடைய திருவருளுக்காக ஏங்கி நின்று புலம்பிய 


திருப்பெருந்துறை ' 291 


மாணிக்கவாசகரையே விளக்கமாகக்‌ "காண முடி 
கிறது. தலையில்‌ முடியும்‌ காதில்‌ குண்டலங்களும்‌ 
திருமார்பில்‌ ஆரமும்‌ தோள்‌, கை முதலிய இடங்‌ 
களில்‌ அழகிய அணிகலன்களும்‌ கொண்டு பெரிய 
அரசரைப்போலத்‌ திருவாதவூரர்‌ ஒரு பக்கம்‌ காட்சி 
அளிக்கிறார்‌. அந்தக்‌ கோலத்தை நீத்து, , உருத்தி 
ராட்ச மாலை அணிந்த மொட்டைத்‌ தலையும்‌ எளிய 
திருக்கோலமும்‌ பெற்றுக்‌ கையைக்‌ குவித்தபடியே 
மாணிக்கவாசகர்‌ தூணின்‌ மற்றொரு பக்கத்தில்‌ நிற்‌ 
கிறார்‌. மந்திரிக்‌ கோலம்‌ பெரிய திருஉருவம்‌. . ஞானத்‌ 
திருக்கோலம்‌ சிறியது. மந்திரிக்கு முடி முதலியன 
இருப்பதில்லை; ஆயினும்‌ சிற்பி மாணிக்கவாசகர்‌ 
செய்த தியாகத்தை நன்கு நினைப்பூட்டுவதற்கு. முடி 
முதலியவற்றை அமைத்துத்காட்டியிருக்கிறான்‌. மிடுக்‌ 
குடன்‌ நிற்கும்‌ அந்தத்‌ திருக்கோலத்தைக்‌ கண்டு, 
அவ்வளவு பெரிய. பதவியைப்‌. பொய்யென நீத்து 
விட்டு வந்தார்‌ மணிவாசகர்‌ என்பதை நினைக்கும்‌ 
போது மனம்‌ உருகுகிறது. அந்த உருக்கத்தை மிகு 
திப்படுத்த, துறந்த திருக்கோலத்தையும்‌ அருகிலே 
வைத்துக்‌ காட்டியிருக்கிறான்‌ சிற்பி. உருவத்தால்‌ 
சிறியவராகத்‌ தோற்றினாலும்‌ ஞானப்பிரானாகிய மணி 
வாசகருக்கு உள்ள பெருமை வேறு எந்த மன்னருக்‌ 
குத்தான்‌ வரும்‌? சிவபெருமானே இந்தத்‌ திருக்கோயி 
லில்‌ தன்னையும்‌ அம்பிகையையும்‌ மறைத்துக்‌ 
கொண்டு தன்னுடைய சீர்‌ பாடிய ஞானச்‌ செல்வ 
ராகிய மாணிக்கவாசகருக்கு நித்திய நைமித்திக 
பூசைகளும்‌ பிற சிறப்புக்களும்‌ நிகழும்படி செய்திருக்‌ 
கிறான்‌. 


292 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


மண்டபத்துக்கு மேலே உள்ள கொடுங்கைகளை 
மரத்தினால்‌ அமைத்திருந்தால்கூட இவ்வளவு 
அழகாகவும்‌ உறுதியாகவும்‌ அமைவது சந்தேகம்‌. 
அவற்றைப்‌ பார்க்கும்‌ போதுதான்‌, செய்வதற்கு 
அரியவற்றுள்‌ இந்த ஊர்க்‌ கொடுங்கைக கையும்‌ 
ஒன்றாக வைத்துச்‌ சிற்பிகள்‌ சொல்வது எவ்வளவு 
நியாயம்‌ என்பது புலப்படும்‌. 


இந்தப்‌ பிராகாரத்தின்‌ வடமேற்கு மூலையில்‌ தல 
விருட்சமாகிய குருந்த மரம்‌ நிற்கிறது. மாணிக்க 
வாசகரை ஆட்கொள்ள வந்த எம்பெருமான்‌ குருந்த 
மரத்தின்‌ அடியில்‌ எழுந்தருளியிருந்தான்‌ என்றும்‌, 
அப்பெருமானக்‌ கண்ட மணிவாசகர்‌ அங்கே 
சென்று பணிந்து உபதேசம்‌ பெற்றார்‌ என்றும்‌ வரலாறு 
கூறுகிறது. மாணிக்கவாசகரே திருவாசகத்தில்‌, 
டீதியே செல்வத்‌ திருப்பெருந்‌ துறையில்‌ 
நிறைமலர்க்‌ குருந்தமே வியசீர்‌ 
ஆதியே அடியேன்‌ ஆதரித்‌ தழைத்தால்‌ 
அதெந்துவே என்றரு ளாயே 


என்று இச்செய்தியைக்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. 
திருப்பெருந்துறைத்‌ திருக்கோயிலில்‌ ஆறு சபை 
கள்‌ உண்டு. கனக சபை, நடன சபை, தேவ சபை, 
சத்‌ சபை, சித்‌ சபை, ஆனந்த. சபை என்ற பெயரு 
யைவை அவை. ஆலய வரலாறு முதலியவற்றை 
விளக்கிய ஸ்ரீ ஆத்மநாத நம்பியார்‌: பெருமிதத்தோடு 
ஒரு செய்தியைச்‌ சொன்னார்‌, “*சிதம்பரத்தில்கூட, 
பஞ்ச. சபைகளே உண்டு. . ஆனால்‌ இங்கே ஆறு 
சபைகள்‌ இருக்கின்றன. ஒவ்வொரு சபையிலும்‌ ஓரு 


திருப்பெருந்துறை 293 


விசேஷம்‌ உண்டு. ஒவ்வொரு சபைக்கும்‌ ஒவ்வொரு 
மண்டபம்‌ உண்டு! என்றார்‌. அவரவர்களுக்கு 
அவரவர்‌ ஊர்‌ பெரியதுதானே ? 


இரண்டாவது பிராகாரத்திலிருந்து குதிரைச்‌ 
சுவாமி மண்டபத்துக்குள்‌ புகுந்தேன்‌, அதற்குப்‌ பஞ்‌ 
சாட்சர மண்டபம்‌ என்று பெயர்‌. ஆறு சபைக்குள்‌ 
ஒன்றாகிய கனகசபையும்‌ அதுதான்‌. இந்த மண்டபத்‌ 
தில்‌ ஒரு தூணில்‌ தெற்குப்‌ பார்த்த நிலையில்‌ குதிரைச்‌ 
சுவாமி, குதிரையின்‌ மேல்‌ வீற்றிருக்கிறார்‌. குதிரைக்‌ 
காரருக்கு உரிய உடையும்‌ அணியும்‌ விளங்க, 
நாலுகால்‌ பாய்ச்சலில்‌ செல்லும்‌ குதிரையின்‌ மேல்‌ 
அவர்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌. இந்தச்‌ ' சுவாமிக்கு 
மாத்திரம்‌ சைவர்கள்‌ பூஜை செய்கிறார்கள்‌. 

குதிரைகளுக்குப்‌ பெயர்‌. போனது அராபியா 
தேசம்‌. அங்கிருந்துதான்‌ சிறந்த குதிரைகள்‌ பழங்‌ 
காலத்தில்‌ வந்து கொண்டிருந்தன. அராபியாவில்‌ 
வாழ்கிறவர்கள்‌ முஸ்லிம்கள்‌. கூதிரைகளை ஓட்டி 
வந்தவர்களும்‌ முஸ்லிம்களே. யானையை ஓட்டு 
பவனுக்கு மாவுத்தன்‌ என்றும்‌ குதிரையை ஓட்டுபவ 
னுக்கு ராவுத்தன்‌ என்றும்‌ பெயர்‌ வழங்குவார்கள்‌. 
“குதிரைக்கு மேற்கே பயணம்‌, . ராவுத்தனுக்குக்‌ 
கிழக்கே பயணம்‌? என்ற பழமொழியையும்‌ நீங்கள்‌ 
கேள்விப்பட்டிருக்கலாமே ! முதல்‌ முதலில்‌ முஸ்லிம்‌ 
களைக்‌ குதிரை வீரர்களாகக்‌ கண்டனர்‌ தமிழர்‌, 
அவர்களை ராவுத்தர்‌ என்று அழைத்தார்கள்‌, பித்‌ 
காலத்தில்‌ எல்லா முஸ்லிம்களும்‌ தமிழ்‌ நாட்டாருக்கு 
ராவுத்தர்களாகி விட்டார்கள்‌. ராவுத்தர்‌ என்பார்‌ 
தென்னாட்டில்‌ வாழும்‌ முஸ்லிம்களில்‌ ஒருபிரிவினரே. 


294 வாருங்கள்‌.பார்க்சுலாம்‌ 


ஆனாலும்‌ இது மற்றவர்களுக்குத்‌ தெரியாது. அருண 
கிரிநாதப்‌ பெருமானும்‌ மயில்‌ வாகன்த்தைக்‌: குதிரை 
யைப்‌ போல வேகமாக :: ஓட்டுவதால்‌ : முருகனை 
ராவுத்தன்‌ என்று பாடுகிறார்‌. 


படிக்குக்‌ திருப்புகழ்‌ போற்றுவன்‌ 
கூற்றுவன்‌ பாசத்தினால்‌ 

பிடிக்கும்‌ பொழுதுவந்‌ தஞ்சலென்‌ 
பாய்பெரும்‌ பாம்பினின்று 

நடிக்கும்‌ பிரான்மரு காகொடுஞ்‌் சூரன்‌ 
ஈடுங்கவெற்பை' 

இடி.க்குங்‌. கலாபத்‌ தனிமயில்‌ 
ஏறும்‌ இராவுத்தனே. . 


ஆவுடையார்‌ '' கோயிலில்‌ உள்ள குதிரைச்‌ 
சுவாமி மண்டபத்தைக்‌ குதிரை ராவுத்தர்‌ மண்டபம்‌ 
என்றும்‌ வழங்குவதுண்டாம்‌. இங்கே ஒரு ராவத்தச்‌ 
சுவாமி இருக்கிறார்‌ அல்லவா ? ' இந்தக்‌ கோயிலில்‌ 
ராவுத்தச்‌ சுவாமிக்கு: அருகில்வந்து இன்றும்‌ முஸ்லிம்‌ 
கள்‌ தொழுகிறார்கள்‌. இதற்குமேல்‌ அவர்கள்‌ கேரயி 
லுக்குள்‌ போவதில்லை. நான்‌ போயிருந்த போது 
தினந்தோறும்‌ தொழுகை நடத்தும்‌ முஸ்லிம்‌ ஒரு 
வரைக்‌ கண்டேன்‌. 


குதிரைச்‌ _ ச்வாமி மண்டபத்தின்‌ மேல்‌ . பாவு 
கல்லில்‌ பல கதைச்‌ சிற்பங்கள்‌ இருக்கின்றன. சைவ 
சித்தாத்த சாஸ்திரங்களில்‌ சொல்லப்படும்‌ ஆறு 
அத்துவாக்களையும்‌ . மற்றவற்றையும்‌ அவற்றுக்குரிய 
எழுத்துக்களோடு: காட்டும்‌ சிற்பங்கள்‌ பாவுகல்லில்‌ 
அமைந்திருக்கின்‌ றன. : பாவுகல்லை அடுத்த சுவர்ப்‌ . 


திருப்பெருந்துறை _- 295 


பகுதியில்‌ தூண்களுக்கு மேலே பல பாடல்கள்‌ கல்‌ 
லெழுத்தாக இருக்கின்றன; "அவற்றிலிருந்து, இந்தப்‌ 
பாவு கல்‌ எல்லாம்‌ போட்ட காலம்‌ சாலிவாகன 
சகம்‌ 1504-ஆம்‌ வருஷம்‌ (கி. பி. 1581) என்று 
கள்‌ 
.. திதிக்கும்‌ சகாத்தமிங்‌ கொன்றரை 
ஆயிரம்‌ செல்லுறுநான்கு 
உதிக்கும்‌ பிலவத்தில்‌ பங்குனி. 
மாதத்தில்‌ ஒன்பதிற்குப்‌ 
பதிக்கும்‌ கனக சபைமண்ட 
பந்தனிற்‌ பாக்கலெலாம்‌ 
மதிக்கும்‌ படிமுகித்‌ தானெங்கள்‌ 
மாணிக்க வாசகனே. 


இது ஒரு பாட்டு. இந்தப்‌ பாட்டைக்‌ கண்டால்‌ 
மாணிக்கவாசகரே இந்த மண்டபத்தைக்‌ கட்டினார்‌ 
என்று சொல்லத்‌ தோன்றும்‌. பதினாறாவது 
"நூற்றாண்டில்‌ மாணிக்கவாசகர்‌ இருந்திருக்க நியாயம்‌ 
இல்லை. ஆனால்‌ பாட்டில்‌ வருகிற பெயர்‌ திருவாசகம்‌ 
பாடிய .மாணிக்கவாசகரைத்தான்‌ குறிக்கிறது, 
அப்படியானால்‌: காலத்துக்கும்‌ பெயருக்கும்‌ முரண்‌ 
பாடு அல்லவா? இந்தச்‌ சிக்கலை மற்றப்‌ பாடல்கள்‌ 
தீர்க்கின்றன. 
அந்தப்‌ பாடல்களில்‌, 
பாக்கலெல்லாம்‌ - 
வேடிக்கை யாகச்செய்‌ 
தானெங்கள்‌ கோபுர வேலவனே : 


296 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


பல்ஞ்சேரும்‌ நாளில்‌ கனக 
-சபைதனில்‌ பாக்கலெலாம்‌ 
நலஞ்சேர வேழுகித்‌ தானெங்கள்‌ 
ஆளுடை காயகனே 
என்றும்‌, 
கண்காண வேழுகித்‌ தாள்யோக 
நாயகக்‌ காரிகையே 


என்றும்‌ முடிகின்றன. 


இந்த நாட்டில்‌ இறைவனுடைய திருவருள்‌ 
ஒன்றையே பெற வேண்டுமென்று கருதி மன்னரும்‌ 
செல்வரும்‌ பெரிய ஆலயங்களை எடுத்தும்‌ மண்டபங்‌ 
கை தநிறுவியும்‌ வழிபட்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அந்தத்‌ திருப்பணிகளைத்‌ தாங்கள்‌ செய்ததாக விளம்‌ 
பரப்படுத்திக்‌ கொள்ளவில்லை. ஒரு ரூபாய்க்குத்‌ 
தாம்பாளம்‌ வாங்கி இரண்டு ருபாய்‌ கொடுத்துத்‌ தம்‌ 
முடைய பட்டங்களையும்‌ பெயர்களையும்‌ பொறிக்கச்‌ 
செய்யும்‌ இந்த விளம்பரயுகத்தில்‌ தம்‌ பெயரை 
வெளிப்படுத்தாமல்‌ மோனத்தொண்டு செெய்த 
அந்தப்‌ பெரியார்களின்‌ பெருமை பன்மடங்கு 
உயர்ந்து நிற்கிறது. 


இந்தக்‌ கனக சபை மண்டபத்தில்‌ பாவு கல்லைப்‌ 
பரப்பின புண்ணியவான்‌ யாரோ, நாம்‌ அறியோம்‌. 
ஆனால்‌ எல்லாம்‌ இறைவன்‌ திருவருளால்‌ நிறைவேறு 
கின்றன என்ற நம்பிக்கையும்‌, நாம்‌ செய்தோம்‌ என்ற 
எண்ணத்தை அறவே மறந்த அடக்கமும்‌ கொண்ட 
அவர்கள்‌, “இந்த மண்டபத்தை விநாயகன்‌ கட்டி 
முடித்தான்‌; வேலவன்‌ கட்டி முடித்தான்‌? மாணிக்க 


திருப்பெருந்துறை 207 


வாசகன்‌ கட்டி முடித்தான்‌?” என்று எழுதச்‌ சொன்‌ 
னார்கள்‌. பாவுகல்லைப்‌ பாடல்கள்‌, பாக்கல்‌ என்று 
கூறுகின்றன. தம்முடைய செருக்கை அடியோடு 
பலியிட்ட அந்தப்‌ பெருமக்களின்‌ அடக்கத்தைக்‌ 
காட்டுகின்ற பா எழுதிய கல்லாகவும்‌ இவை நிற்‌ 
கின்றன. 


சிஞ்யாக்‌ ௯ரூஹூலம்‌ 


ஜில்லை வாழ்‌ அந்தணர்‌ மூவாயிரவர்‌ என்பது 
யாவருக்கும்‌ தெரிந்த செய்தி, ' அந்த மூவாயிரம்‌ 
பேரில்‌ நடராசப்‌ பெருமானும்‌ ஒருவன்‌. இது சிதம்‌ 
பரத்தில்‌ உள்ள முறை. இது போலவே திருப்பெருந்‌ 
துறையிலும்‌ ஒரு முறை உண்டு. அங்கே மூவாயிரம்‌ 
பேர்‌; இங்கே முந்நூறு பேர்‌, அங்கே. எப்படி இறை 
வனும்‌ மூவாயிரம்‌ பேரில்‌ ஒருவனோ அவ்வாறே இங்‌ 
கும்‌ ஆத்மநாதர்‌ முந்நூற்றுவரில்‌ ஒருவர்‌. 

ஒரு காலத்தில்‌ பாண்டிய. மன்னன்‌ ஒருவன்‌ 
ஆத்ம நாதருடைய பூசை இனிது நடைபெற 
வேண்டுமென்ற கருத்தோடே காசியிலிருந்து முந்‌ 
நூறு மறையவர்களை வரச்‌ செய்து, அவர்களை இந்தத்‌ 
தலத்தில்‌ நிறுவ எண்ணினான்‌. மறையவர்கள்‌ வந்த. 
போது அவர்களுக்கு முந்நூறு வீடுகளைக்‌ கட்டுவித்‌ 
துக்‌ குடியேற்ற ஏற்பாடு செய்தான்‌. அவர்களுக்‌ 
கெல்லாம்‌ பொன்னாடை வழங்க எண்ணி முந்நூறு 
ஆடைகளை எண்ணி வைத்து, ஒவ்வொருவருக்கும்‌ 
ஒவ்வொன்றாகக்‌ கொடுத்து வந்தான்‌. கடைசியில்‌ 
ஓராடை எஞ்சியது. மறையவர்களை எண்ணிப்‌ 
பார்த்தபோது முந்நூறு பேர்களில்‌ ஒருவர்‌ கூறைந்தார்‌. 
அவர்கள்‌ ஒன்றும்‌ தெரியாமல்‌ திகைத்தபோது ஆத்ம 
நாதரே ஒரு முதிய மறையவராகி எழுந்தருளி வந்து, 
பாண்டியனிடம்‌ பொன்னாடையைப்‌ பெற்று, அவனுக்‌ . 


சிற்பக்‌: கருவூலம்‌ 209- 


குத்‌ திருநீறு அளித்துவிட்டு மறைந்தார்‌. அது முதல்‌ 


ஆத்மநாதருக்கு முந்நூற்றொருவர்‌ என்ற திருநாமம்‌' 
வழங்கி வருகிறது. 


-மூந்நூற்றுவர்‌ என்று வழங்கும்‌ மறையவர்கள்‌ 
இறைவனுக்குப்‌ பூசை செய்து வாழ்ந்து வற்தார்கள்‌* 
பாண்டிய மன்னன்‌ அவர்களுக்கு வீடும்‌ நிலமும்‌ 
வழங்கினான்‌. அவர்கள்‌ மனைவி மக்களுடன்‌ இனி 
தாக வாழும்போது அவர்களுக்கு ஒரு குறை உண்டா 
யிற்று. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மறை பயிற்‌ 
றும்‌ ஆசாரியர்‌ யாரும்‌ கிடைக்கவில்லை. அவர்கள்‌ 
யாவரும்‌ ஆத்மநாதருடைய ஆராதனையில்‌ ஈடுபட்ட... 
வர்களாதலின்‌ அவர்களுக்கு ஓய்வு இல்லை. 


அப்போது ஆத்மநாதரே முதிய வேதியராக 
உருவெடுத்து வந்தார்‌... சிவ சின்னங்களுடன்‌ வாய்‌ 
எப்போதும்‌, “சிவசிவ”? என்று சொல்லிக்கொண்டே. 
இருக்கக்‌ கையில்‌ ஒரு கோலை ஊன்றிக்கொண்டு 
வந்து அவரை, முந்நூற்றுவர்‌ கண்டார்கள்‌. அவரை 
வரவேற்று உபசரித்தார்கள்‌. பின்பு, “தாங்கள்‌ எந்த 
ஊரிலிருந்து வருகிறீர்கள்‌?” என்று கேட்டார்கள்‌... 


“எனக்கு என்று தனியாகச்‌ சொல்ல ஊர்‌ ஏதும்‌ 
இல்லை. நான்‌ எங்கும்‌ இருப்பேன்‌. அநாதராக 
இருப்பவர்களுக்கு ஊர்‌ ஏது?! என்றார்‌ முதியவர்‌. 

“நீர்‌ என்ன தொழில்‌ செய்ய வல்லீர்‌??? 


“நான்‌: வேதியச்‌ சிறுவர்களுக்கு மறை பயிற்று. 
மவன்‌” என்றார்‌ அவர்‌. 


300 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


“எங்கே ஓர்‌ ரிக்குச்‌ சொல்லுங்கள்‌, பார்ப்போம்‌” 
என்று மறையவர்கள்‌ கேட்டார்கள்‌. அவர்‌ கணீர்‌ 
என்று மழை பொழிவதுபோலப்‌ 2ிபாழிந்தார்‌. 


அது கேட்டு யாவரும்‌ மகிழ்த்து, “சுவாமி, எங்‌ 
கள்‌ குழந்தைகள்‌ அத்தியயனம்‌ செய்ய வேண்டும்‌. 
அதற்குத்‌ தக்க ஆசிரியர்‌ கிடைக்கவில்லையே என்று 
நாங்கள்‌ கவலைப்‌ பட்டுக்‌ கொண்டிருந்தோம்‌. ஆத்ம 
நாதரே உங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார்‌.. நீங்‌ 
கள்‌ இந்த ஊரிலேயே தங்கி, இந்த உபகாரத்தைச்‌ 
செய்ய வேண்டும்‌!” என்று கேட்டுக்‌ கொண்டார்கள்‌; 


அவர்‌ ஒப்புக்கொள்ளவே,*நாங்கள்‌' உங்களுக்கு 
என்ன செய்ய எணவாகும்‌ 2” என்று மறையவர்கள்‌ 
கேட்டார்கள்‌. 


“எனக்கு அன்பு ஒன்றுதான்‌ வேண்டும்‌. பசித்த 
(போது அன்னமிட்‌ டால்‌ போதும்‌.” 


இது கேட்டு வியந்த முந்நூற்றுவரும்‌ அவரை 
வணங்கி, ஒவ்வொரு நாள்‌ ஒவ்வொருத்தர்‌ வீட்டில்‌ 
உணவளிப்பதாகத்‌ திட்டம்‌ செய்தார்கள்‌. முதிய 
மறையவராகிய ஆத்மநாதர்‌ அது முதல்‌ பிராமணக்‌ 
குழந்தைகளுக்கு முறையாக வேதம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கத்‌ தொடங்கினார்‌. வேத பாடசாலையில்‌ 
விநாயகரைப்‌ பிரதிஷ்டை ௦ சய்து வழிபட்டு, 
மறையவர்‌ சிறுவர்களுக்கு வேத பாடசாலை நடத்தி 
வந்தார்‌. மறைப்பொருளாயுள்ள பெருமான்‌. 


அப்போது திருப்பெருந்துறைக்கு அருகில்‌ உள்ள 
ஆரூரில்‌ குறும்பர்களின்‌ தலைவனாக ஒருவன்‌ 


சிற்பக்‌ கருவூலம்‌ 301 


இருந்தான்‌. அவனைக்‌ குறும்ப வேளான்‌ என்றும்‌ 
லுண்டாட்சன்‌ என்றும்‌ சொல்வார்கள்‌. லுண்டாட்‌. 
சன்‌ என்பதற்குச்‌ சுழல்‌ கண்ணன்‌ என்று பொருள்‌. 
அவன்‌ பல குறும்பர்களுக்குத்‌ தலைவனாக இருந்தமை 
யால்‌ போர்‌ வந்தால்‌ தன்‌ இனத்தோடு சென்று, 
பாண்டியனுக்கு உதவி செய்வான்‌. இதனால்‌ பாண்டி. 
யனுடைய அன்பு அவனுக்குக்‌ கிடைத்தது. 


அரசனுடைய நட்பும்‌ அரசியல்‌ செல்வாக்கும்‌ 
கிடைத்துவிட்டால்‌ மனிதன்‌ மாறுவதற்குக்‌ கேட்க 
வேண்டுமா ? தான்‌ ஒரு சிற்றரசனைப்‌ போல. வாழ 
- வேண்டும்‌ என்ற ஆசை அவனுக்கு உதித்தது. 
பாண்டியனுடைய நட்பு இருக்கிறதெென்ற 
துணிவினால்‌ மெல்ல மெல்லத்‌.தன்‌ ஊரிலுள்ள நிலங்‌ 
களையும்‌ அருகிலுள்ள ஊர்‌ நிலங்களையும்‌ தன்னுடை. 
யன ஆக்கிக்‌ கொண்டான்‌. திருப்பெருந்துறையில்‌ 
உள்ள முந்நூற்றுவராகிய மறையவர்களுக்குப்‌: 
பாண்டியன்‌ வழங்கியிருந்த: இறையிலி நிலங்களையும்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சமாகக்‌ கவர்ந்து கொண்டான்‌. 
அதோடு மன்னன்‌ அவர்களுக்குத்‌ தந்திருத்த: 
ஆவண ஜஃலையையும்‌ எப்படியோ ஏமாற்றி வாங்கிக்‌. 
கொண்டான்‌. ன ரு 


நிலம்‌ முழுவதும்‌ அக்கொடியோனிடம்‌ 
செல்லவே திருப்பெருந்துறை மறையவர்கள்‌ மிகவும்‌ 
வருந்தினார்கள்‌. வறுமை அவர்களைப்‌ பற்றிக்‌ 
கொண்டது. ஆயினும்‌ ஆத்மநாதருடைய வழி 
பாட்டை முட்டின்றிச்‌ செய்து வந்தார்கள்‌. 


302 . வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அவர்களுக்கு நிலம்‌ வழங்கின பாண்டியன்‌ அப்‌ 
போது இல்லை. அப்போது ஆட்சி செலுத்தியவன்‌ 
"இளம்‌ பருவம்‌ உள்ளவன்‌. *அரசமீனா இளையவனாக்‌ 
இருக்கிறான்‌. நம்முடைய நிலங்களைக்‌ கவர்ந்தவன்‌ 
அவனுக்கு வேண்டியவன்‌. நிலங்கள்‌ நமக்கு உரியன 
என்பதைக்‌ காட்ட நம்மிடம்‌ ஆவண ஓலை இல்லை, ' 
அவற்றையும்‌ அவன்‌ கைப்பற்றிக்‌ கொண்டான்‌. 
"இப்போது நிலங்ககா அவனே ஆண்டு வருகிறான்‌. 
அவை நம்மைச்‌ சேர்ந்தன என்று நாமே சொல்வதை 
பன்றி நமக்காக வேறு யார்‌ சாட்சி சொல்வார்கள்‌? 
அந்தக்‌ குறும்ப வேளானுக்கு அஞ்சி யாரும்‌ வரமாட்‌ 
பார்களே. ஆட்சி, ஆவணம்‌, சாட்சி என்ற 
மூன்றும்‌ இல்லாமல்‌ நிலம்‌ நம்முடையது என்று 
ப்படி உரிமை கொண்டாடுகிறது?” என்று எண்ணி 
எண்ணி ஏங்கினார்கள்‌. “எப்படியாவது மதுரை 
சென்று பாண்டியனிடம்‌ முறையிட்டுக்‌ கொள்வோம்‌” 
என்று தீர்மானித்தார்கள்‌. அதை உணர்ந்த மறை : 
யாசிரியராக இருந்த ஆத்மநாதர்‌, “நானும்‌ 
உங்களுடன்‌ வருகிறேன்‌”? என்றார்‌. “அப்படியானால்‌ 
எங்கள்‌ காரியம்‌ சித்தியாகும்‌”? என்று மறையவர்கள்‌ 
மகிழ்ச்சிகொண்டு அவரையும்‌ அழைத்துக்கொண்டு 
புறப்பட்டார்கள்‌. 


யாவரும்‌ மதுரை வந்து சேர்ந்து, அரண்மனை. 
சென்று, தம்முடைய வரவை அரசனுக்குச்‌ சொல்லி 
பனுப்பினார்கள்‌. அவன்‌ வரும்படி ஏவ, யாவரும்‌ 
பாண்டியன்‌ அவையிற்‌ புக்கு அவன்‌ இருக்கை நல்க 
அமர்ந்து, தம்‌ வழக்கை உரைத்தார்கள்‌.. 


சிற்பக்‌ :கருஷலம்‌.... 303 


“அந்த நிலங்கள்‌ உங்களுடையன என்பதற்கு 
ஏதேனும்‌ ஆதாரம்‌ உண்டா?” என்று கேட்டான்‌ 
- அரசன்‌. 

மறையவர்கள்‌ தங்களுக்கு மறை தெரியுமென்றும்‌ 
வியாகரணம்‌ வருமென்றும்‌ வெவ்வேறு கலைகள்‌ 
வருமென்றும்‌ சொல்லத்‌ தொடங்கினார்கள்‌. 

“உங்களுடைய வித்தைக்கும்‌ இதற்கும்‌ சம்‌ 
பந்தம்‌ ஒன்றும்‌ இல்லை. . இந்த நிலங்கள்‌ இப்போது 
யார்‌ வசம்‌ சனராபான்‌. என்று கேட்டான்‌ 
அரசன்‌. ப 25 

“குறும்ப வேளானிடம்‌  ற்ந்றிலு றன.” 

“அவற்றை உங்களுக்கு யார்‌ வழங்கினார்கள்‌?”” 

“உன்னுடைய முன்னோர்கள்‌. வழங்கினார்கள்‌.” 

“அதற்கு ஆவண ஓலை இருக்கிறதா?” 

அதையும்‌ அவன்‌ கவர்ந்துகொண்டான்‌”". 

.. “ஆட்சி, ஆவணம்‌ இரண்டும்‌ இல்லை என்றால்‌ 
யாரேனும்‌ தக்கவர்‌ சாட்சி சொல்ல முடியுமர??" 

“நரங்கள்‌ சொல்லுகிறோமே!? | 

... *வழக்குரைப்பவர்கள்‌ சாட்சியாக மட்‌ 
வேறு யாரேனும்‌ சாட்சி கூறுவார்களா?! ள்‌ 

“குறும்ப வேளானால்‌ தங்களுக்கு ஏதேனும்‌ 
தீங்கு உண்டாகும்‌ என்ற அச்சத்தால்‌, சாட்சி 
சொல்ல ஒருவரும்‌ வரமாட்டேன்‌ என்கிறார்கள்‌.” 
“இது என்ன வியப்பான வழக்காக இருக்கிறது! 
ஆதாரம்‌ ஒன்றும்‌ இல்லாமல்‌ நிலங்கள்‌ உங்களுடை 


304 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


யவை என்று சொல்கிறீர்களே! இது வெல்லும்‌ வழக்‌ 
காகுமா?”” என்று கேட்டான்‌ பாண்டியன்‌. 


- “உண்மை ஒன்றே எங்கள்‌ பங்கில்‌ இருக்கிறது. 
நாங்கள்‌ வழிபட்டு வரும்‌ ஆத்மநாதர்‌ அறிய இந்த 
நிலங்கள்‌ எங்களுடையவையே”” என்று மறையவர்‌ 
வற்புறுத்திச்‌ சொன்னார்கள்‌. 


பாண்டியன்‌ ஒன்றும்‌ ௦ எண்ணக்‌ சற்றே கலங்கி 
னான்‌. பின்பு குறும்ப வேளானை அழைத்துவரச்‌ 
செய்து, மறையவர்‌ வழக்கை எடுத்துரைத்து, “நீ 
நிலங்களைக்‌ கவர்ந்ததுண்டோ?”” என்று கேட்டான்‌. 


“இவர்கள்‌ சொல்லும்‌ வழக்கு உண்மையானால்‌ 
முயலுக்குக்‌ கொம்பு இரண்டு என்று சொல்லுவதும்‌ 
உண்மையாக வேண்டும்‌” என்று .குறும்ப வேளான்‌ 
விடையிறுத்தான்‌. 


பாண்டியன்‌ யோசனையில்‌ : 'ஆழ்ந்தா ன்‌. பிறகு, 
: நிலங்கள்‌ உன்னுடையவை என்பதற்கு றி 
என்ன? என்று வினவினான்‌. 


“தொன்றுதொட்டு நானே ஆண்டு ்வ்ங்ல்‌, 
இதைவிட வேறு ஆதாரம்‌ வேண்டுமா?” 


“அப்படியானால்‌ அந்த நிலத்திற்கு ஏதேனும்‌ 
அடையாளம்‌ உண்டா?” 


.. அந்த நிலமெல்‌ லாம்‌ மேட்டு அப்த்‌ ம ரண்து 
பனை ஆழம்‌ வெட்டினாலும்‌ தண்ணீர்‌ ஊருது”? என்‌ 
றன்‌ குறும்ப வேளான்‌. 


சிற்பக கருவூலம 305 


- அப்போது பாண்டியன்‌ _ மறையவர்களைப்‌ 
பார்த்து, “நீங்கள்‌ ஏதேனும்‌ அடையாளம்‌ சொல்ல 
முடியுமா??? என்று கேட்டான்‌. அவர்கள்‌ ஒன்றும்‌ 
சொல்ல இயலாமல்‌ கலங்கினார்கள்‌. அப்போது 
வேத ஆசிரியராக இருந்த கிழவர்‌ முன்னே வந்து, 
ங்கள்‌ நிலத்தில்‌ மண்வெட்டியால்‌ வெட்டினால்‌ 
அந்த வெட்டு வாயில்‌ நீர்க்குமிழி ' தோன்றும்‌!” 
- என்று தைரியமாகச்‌ சொன்னார்‌.  - ர ஐ. 


அதைக்‌ கேட்ட குறும்ப வேளான்‌ உள்ளத்‌ 
துள்ளே உவகை பூத்தான்‌. “இந்தப்‌ பைத்தியம்‌ 
ஏதோ உளறுகிறது. பாதாளம்‌ போனாலும்‌ தண்ணீர்‌ 
காணாத நிலத்தில்‌ வெட்டுவாயில்‌ நீர்‌ காண்பதாவது! 
நம்‌ கட்சி வெல்வதற்கு இந்தக்‌ கிழவர்‌ பேச்சே 
போதும்‌' என்று மகிழ்ந்தான்‌. ' மறையவர்களோ, 
“ஐயையோ, இந்தக்‌ கிழட்டு மனிதர்‌ திடீரென்று 
இப்படிச்‌ சொல்கிறாரே! இவர்‌ சொல்வது நடக்கிற 
காரியமா? இவரை ஏன்‌ அழைத்து வந்தோம்‌!” 
என்று அங்கலாய்த்தார்கள்‌. 


அரசனுக்கும்‌ சிறிது ஐயம்‌ உண்டாயிற்று, 


ப்ப சொல்வது உண்‌்மைதரனா?” என்று அவன்‌ 
கேட்க அவர்‌, “உண்மை, ட்‌ முக்காலும்‌ 
உண்மை” என்றார்‌. 


“நீ என்ன அப்பா; "சொல்கிறாய்‌?'? என்று குறும்ப 
வேளானை அரசன்‌ கேட்க, “அப்படி இருந்ததானால்‌ 
நிலம்‌ அவர்களுடையதே; அதைச்‌ சோதித்துப்‌ 
பார்க்கலாம்‌” என்றான்‌. 


306 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


அரசன்‌ உடனே மறையவர்களையும்‌ லுண்டாட்‌ 
சனையும்‌ முன்னாலே போகச்‌ சொல்லிவிட்டுப்‌ பின்னால்‌ 
குதிரைமீதேறிப்‌ புறப்பட்டான்‌. யாவரும்‌ திருப்‌ 
பெருந்துறையை அடை ந்தார்கள்‌. வழக்குக்குரிய 
நிலப்பரப்புக்குச்‌ சென்ற பாண்டியன்‌ மண்வெட்டி 
களை வருவித்து, “வெட்டிப்‌ பாருங்கள்‌!” என்றான்‌- 
அப்போது:கிழ வேதியர்‌, “லுண்டாட்சனே வெட்டட்‌ 
டும்‌?” என்று கூறினார்‌. 


குறும்ப வேளான்‌ மேடாகப்‌ பார்த்து அங்கே 
வெட்டினான்‌. அங்கே பளீரென்று ஊற்று எழுந்து, 
அவன்‌ முகத்தில்‌ அடித்தது. பின்னும்‌ ஓரிடத்தில்‌ 
வெட்டினான்‌. அங்கும்‌ அப்படியே நீர்‌ தோன்றியது, 
இப்படிப்‌ பல இடங்களில்‌ வெட்ட வெட்ட நீர்‌ வேக 
மாகத்‌ தோன்றியது. பல இடங்களில்‌ நீர்‌ தோன்றி 
யமையின்‌ எங்கும்‌. நீர்த்‌ துறையாயிற்று; அதனால்‌ 
திருப்பெருந்துறை என்ற பெயர்‌ இத்தலத்துக்கு 
அமைந்தது. 

குறும்ப வேளான்‌ செய்த தவறு, "இப்போது 
"வெளிப்பட்டு. விட்டது. பாண்டியன்‌ உண்மையை 
உணர்ந்தான்‌. அதுகாறும்‌ அங்கு நின்றிருந்த முதிய 
வேதியர்‌ மறைந்தருளினார்‌. அப்போது யாவரும்‌ 
ஆத்மநாதரே தமக்குத்‌ துணையாக வந்து அருள்‌ 
செய்தார்‌ என்று உணர்ந்து, அப்பெருமானை எண்‌ 


ணித்‌ துதித்து உருகினார்கள்‌. பாண்டியன்‌ லுண்டாட்‌ 
சனுக்குச்‌ சிறைத்‌ தண்டனை விதித்தான்‌. 


லே கண்ட வரலாறு புராணத்தில்‌ உள்ளது. 
இன்று ஆலயத்தில்‌ பூசை செய்பவர்கள்‌ அந்த 


சிற்பக்‌ கருஐம்‌ 307 


முந்நாற்றுவர்‌ பரம்பரையைச்‌ சேர்‌ ர்த்து மந்‌. 
நூறு குடும்பங்கள்‌ இப்போது இல்லை. முப்பது குடும்‌ 
பங்களே இருக்கின்‌ றன... அற்த மறையவர்கள்‌ ஆக்‌ 
னிவேச்ய சூத்திரம்‌ என்ற சூத்திரத்தை உடையவர்‌ 
கன்‌. அது மிகவும்‌ அரிய சூத்திரம்‌." ப 

- ஆவுடையார்‌ கோயிலைச்‌ சார்ந்து, வடக்கூர்‌ 
என்ற ஊர்‌ இருக்கிறது. அங்கேதான்‌ முந்நூற்றுவர்‌- 
வீடுகளும்‌ ஆதியில்‌ இருந்தனவாம்‌. இப்போதும்‌ 
சிலர்‌ அங்கே இருக்கிறார்கள்‌. அங்கே நாராயண 
தீர்த்தம்‌ என்ற குளமும்‌ அதன்‌ .கரையில்‌ பள்ளிக்‌ 
கூடப்‌ பிள்ளையார்‌ கோயிலும்‌ இருக்கின்றன. 


முந்தூற்றுவருக்குள்ளே மம ல சொன்ன 
வரலாறு சிறிது மாறுபாட்டுடன்‌ வழங்குகிறது. அதை 
ஸ்ரீ ஆத்மநாத நம்பியார்‌ சொன்னார்‌. 

“உன்‌ நிலத்துக்கு அடையாளம்‌ எண்ன?” என்று 
பாண்டியன்‌ குறும்ப வேளாளைக்‌ கேட்டபோது, 
“என்‌ பூமி வெள்ளாற்றுக்கும்‌ பல துளியாற்றுக்கும்‌ 
நடுவில்‌ உள்ளது : எங்கே வெட்டினாலும்‌ . அறுபது 
முழத்துக்குக்‌ கீழே நீர்‌ . இருக்கும்‌” என்றான்‌. கிழ 
“வேதியர்‌, “எங்கள்‌. பூமியில்‌ ஆறு முழத்துக்குக்‌ கீழ்‌ 
நீர்‌. காணும்‌!” என்றார்‌. குறும்ப வேளான்‌ ஒரு 
மேட்டில்‌ வெட்டியபோது ஆறு முழத்திலேயே நீர்‌ 
அளற்று வந்து விட்டது. அரசன்‌ உண்மை தெரிந்து, 
நிலங்களை மறையவர்களுக்கு வாங்கி அளித்தான்‌. 
குறும்ப வேளான்‌ வெட்டி, ஊற்று வந்த இடம்‌. 
இன்றும்‌ கீழ்நீர்க்காட்டி என்று வழங்குகிறதாம்‌. ப 


முதிய மறையவர்‌ மற்றவர்களிடம்‌ முன்பே ஒரு 
திபந்தனை பேசிக்கொண்டாராம்‌. “உங்கள்‌ வழக்கை 


308 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


நான்‌ பாண்டியனிடம்‌ சொல்லி வெற்றி பெற்றால்‌. 
என்னை உங்களுள்‌ ஒருவனாகச்‌ சேர்த்துக்கொண்டு 
எனக்கும்‌ ஒரு. பங்கு கொடுக்க வேண்டும்‌”' என்று. 
சொன்னாராம்‌.முந்தூற்றுவர்‌ அப்படியே செய்வதாக 
ஒப்புக்கொண்டனர்‌. 

"தங்கள்‌ வழக்கு வென்றவு ன்‌ முதியவருக்குரிய 
பங்கை வழங்க எண்ணியபோது, “எனக்கு நிலம்‌ 
எதற்கு ? நீங்கள்‌ வைத்துக்‌ கொண்டு நாளுக்கு ஒரு. 
வீடாகச்‌ சாப்பாடு போட்டு வாருங்கள்‌”? என்றார்‌. 
அப்படியே அவர்கள்‌ செய்தார்கள்‌. அவர்கள்‌. 
வீட்டில்‌ புழுங்கலரிசி வடித்துக்‌ கீரையைச்‌ சுண்டிம்‌. 
பாகற்காய்‌ உப்புச்சாறு வைத்து அவருக்கு உண 
வளித்தார்கள்‌. “நான்‌ உங்கள்‌ குழந்தைகளுக்கு. 
வேத பாடம்‌ சொல்லித்‌. தருகிறேன்‌”? என்று சொல்லி 
பர்‌ பயிற்றுவித்தார்‌. 


௬ குழந்தைகளோடு - சேர்ந்து விளையாடுவது 
அவருக்கு வழக்கம்‌. ஒருநாள்‌ கண்ணாமூச்சி விளை 
யாட்டு ஆடினார்கள்‌. கிழவர்‌ கண்ணத்‌ துணியால்‌ 
கட்டி. சுற்றிலும்‌ பையன்கள்‌ ஓடினார்கள்‌. கிழவர்‌. 
எல்லாரையும்‌ தொட்டுவிட்டார்‌. பிறகு குழந்தைகள்‌ 
அத்தனை பேர்‌ கண்ணையும்‌ கட்டி விட்டுத்‌ தம்மைத்‌ 
தேடச்‌. சொன்னார்‌. அவர்கள்‌ கண்களைக்‌ கட்டிக்‌ 
கொண்டவுடன்‌ அவர்‌ மறைந்தார்‌. 
கண்ணைக்‌ கட்டிக்‌ கொண்டவர்கள்‌ தேட 

முடியாமல்‌ "குட்டை அவிழ்த்துப்‌ பார்த்தார்கள்‌. 
அவரைக்‌ காணவில்லை. . அதைத்‌ தம்முடைய 

தந்தையார்‌ டம்‌ வந்து: சொன்னார்கள்‌. பிள்ளைகள்‌. 
- உண்ணும்‌. நேரமாகிவிட்டது. சிலர்‌ உண்டுவிட்டு 


சிற்பக்‌ கருவூலம்‌ : 309 


அவரைத்‌ தேடப்‌ புறப்பட்டார்கள்‌; சிலர்‌ உண்ணா 
மலே தேடினார்கள்‌. கடைசியில்‌ ஒரு சோதியுரு 
வத்தை ஆத்மநாதர்‌ காட்டி மறைத்தார்‌. 


அப்போது அவரை உண்ணாமல்‌ தேடினவர்கள்‌ 
நம்பியார்‌ என்ற பட்டத்தோடு பூசகர்கள்‌ ஆனார்கள்‌? 
அவர்‌ பரம்பரையினரும்‌ அந்த உரிமையைப்‌ பெற்றார்‌. 
கள்‌. உண்டு தேடினவர்கள்‌ பரிசாரகர்கள்‌ ஆனார்‌ 
கள்‌. மறைக்‌ கிழவராக வந்தபோது அக்காலத்தில்‌ 
ஆத்மநா:தருக்கு அளித்து உணவாகிய புழுங்கலரிசி 
அன்னமும்‌ கீரைச்‌ சுண்டலும்‌ : பாகற்காய்‌ உப்புச்‌ 
சாறும்‌ இன்னும்‌ ஆலயத்தில்‌ நிவேதனம்‌ செய்யப்‌ 
பிபறுகின்‌ றன. 


இந்த வரலாற்றை ஸ்ரீ ஆத்மதாத நம்பியார்‌ 
சொல்லிக்‌ கொண்டு வரும்போது இடையிலே ஒரிடத்‌ 
தில்‌ நான்‌ குறுக்குக்‌ கேள்வி போட்டேன்‌. குறும்ப 
வேளாண்‌ நிலத்துக்கு எல்லை கூறியபோது, “வெள்‌ 
ளாற்றுக்கும்‌ பல துளியாற்றுக்கும்‌ நடுவில்‌?” என்று 
சொன்னதாக: அவர்‌ சொன்னார்‌. வெள்ளாறு 
ஆவுடையார்‌ கோயிலுக்கு அருகே ஓடுகிறது. நான்‌ 
அதை அத்தலத்துக்கு வரும்‌ போது கண்டேன்‌; 
பல துளியாறு என்ற பெயரை நம்பியார்‌ சொன்ன 
போது, “என்ன, என்ன?””என்று ஆவலோடு கேட்‌ 
டேன்‌. “பலதுளியாறு'” என்று அவர்‌ மீட்டும்‌ சொன்‌ 
னார்‌. “அந்த ஆறு எங்கே இருக்கிறது?” என்று 
கேட்டேன்‌. “*இங்கே தெற்கே கம்வாய்‌ ஒன்று 
இருக்கிறது. அதிலிருந்து வரும்‌ மறுகால்‌ எல்லாம்‌ 
சேர்ந்து ஓடுகின்றன? அதுவே பல துளியாறு'' 
என்றார்‌. ப 


310 .. வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


பலதுளியாறு என்ற பெயர்‌ எனக்குப்பழைய நூல்‌ 
களில்‌ வரும்‌ பஃறுளியாற்றை நினைப்பூட்டியது. பல்‌ 
துளியாறு என்பதே பஃறுளியாறு என்று சந்தியில்‌ 
மாறும்‌. கன்யாகுமரிக்கும்‌ தெற்கே குமரியாறு, குமரி 
மலை, பஃறுளியாறு என்றவை இருந்தன என்று சங்க 
நூல்களால்‌ தெரிய வருகின்றது. பஃறுளியாறு என்ற 
பெயர்‌ பழையதாகத்‌ தோன்றுகிறது. பல துளியாறு 
என்பது புதியதாகத்‌ ே தோன்றுகிறது. ஆனால்‌ 
இரண்டு பேர்களும்‌ ஒன்றே, இந்தப்‌ பேருள்ள 
பழைய ஆறு போனாலும்‌ அந்தப்‌ பேரோடு வேறு ஓர்‌ 
ஆறு இங்கே இருக்கிறது என்று எண்ணி இன்‌ 
புற்றேன்‌. 
முந்நூற்றுவரே ஆத்மநாதருக்கும்‌, சிவயோக 
நாயகிக்கும்‌, குருந்த மூலத்துக்கும்‌ பூசை செய்கிறார்‌ 
கள்‌. ர வட வத ஆது சைவர்கள்‌ சை 
. செய்கிறார்கள்‌. 
சூதிரைச்‌ சுவாமி மண்டபத்தில்‌ உள்ள. சிற்பங்‌ 
களைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. குதிரைச்‌ 
சுவாமிக்கு நேரே உள்ள தூணில்‌ மணிவாசகர்‌ 
மந்திரிக்‌ கோலத்தில்‌ நிற்கிறார்‌. போகும்‌ வழிக்கு 
மேற்கே குதிரைச்‌ சுவாமி இருக்கிறார்‌. அந்தத்‌ 
தூணுக்குக்‌ கிழக்கே வழியின்‌ வலப்‌ பக்கத்தே 
_ மாணிக்கவாசகர்‌ காலத்தில்‌ இருந்த பாண்டியன்‌, 
அமர்ந்த கோலத்தில்‌ இருப்பதாக உள்ள உருவம்‌ 
இருக்கிறது. அரிமர்த்தன பாண்டியன்‌ என்பது 
அவன்‌ பெயர்‌ என்று திருவிளையாடற்‌ புராணம்‌ தெரி 
விக்கிறது. - 
அவனுக்கு எதிரே உள்ள. தூணில்‌ குறும்ப 
வேளானுடைய உருவம்‌ நிற்கிறது. அவன்‌ இறை 


சிற்பக்‌ கருஷலம்‌ 311 


வனுடைய அடியார்களுக்கு இடைஞ்சல்‌ பண்ணி 
னாலும்‌ ஆத்மநாதரையே சரட்சி சொல்ல வைத்தான்‌ 
அல்லவா 2? அதனால்‌ அவன்‌ புராண த்திலுள்ள 
சொல்லிலும்‌ ஆலயத்திலுள்ள கல்லிலும்‌ இடம்‌ 
பெற்றுவிட்டான்‌. நல்லவர்களை எதிர்த்தாலும்‌ நல்ல 
பயன்‌ உண்டு என்று சொல்வார்கள்‌. அது அவன்‌ 
திறத்தில்‌ பலித்துவிட்டது. 
இந்த மண்டபத்துக்குப்‌ பஞ்சாட்சர மண்டபம்‌ 
என்றும்‌ பேர்‌ உண்டு என்று முன்பே சொன்னேன்‌. 
இந்த மண்டபத்தை ஒட்டிக்‌ கிழக்கே மற்றொரு 
மாணிக்க வாசகர்‌ கோயில்‌ இருக்கிறது. அதைதி 
திருவாவடுதுறையாதீனத்தின்‌ பிரதிநிதியாக 
ஆவுடையார்‌ கோயில்‌ கட்டசாயில்‌ இருந்த சுப்பிர 
மணியத்‌ தம்பிரான்‌ என்பவர்‌ கட்டுவித்தார்‌. மகா 
வித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையைக்‌ கொண்டு 
திருப்பெருந்துறைப்‌ புராணத்தைப்‌ பாடச்‌ செய்த 
வரும்‌ அவரே. 
பட மண்டபிமாகிய கனகசபையைத்‌ 
தாண்டி உள்ளே சென்றால்‌.நடன மண்டபம்‌ அல்லது 
தில்லை மண்டபத்துக்கு வருவோம்‌. அதுதான்‌ நடன 
சபை. இந்த மண்ட்பத்துக்கும்‌ முன்‌ பார்த்து ' 
்‌- பஞ்சாட்சர மண்டபத்துக்கும்‌ இடையே முன்பு 
இடைவெளி இருந்ததாம்‌. பின்பு சேதுபதி மன்னரும்‌ 
புதுக்கோட்டை அரசரும்‌ சேர்ந்து அந்த இடை 
வெளியின்‌ மேல்‌ இணைத்துக்‌ கட்டிடம்‌ கட்டினார்‌ 
களாம்‌. அவர்களுடைய 'உருவச்‌ சிலைகள்‌ இங்கே 
இருக்கின்றன. 


தடன சபைக்குள்‌ புகுவதற்கு முன்னால்‌ இதோ 
தூண்களில்‌ உள்ள அற்புதமான சிற்பங்களைப்‌ 


312 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌. 


பார்க்க வேண்டாமா? இந்தக்‌ கோயிலை ஒரு சிற்பக்‌. 
கருவூலம்‌ என்றே சொல்லலாம்‌. எங்கே பார்த்‌ 
தாலும்‌ சிற்ப உருவங்கள்‌. இதோ ஒரு வேடனு 
- டைய உருவத்தைப்‌ பாருங்கள்‌. உறுக்கிய மீசையும்‌ 
முறுக்கிய உடம்புமாக நிற்கிறான்‌. அவன்‌ தன்‌ கேசத்‌ 
தைப்‌ பின்னிக்‌ கொண்டிருக்கிறான்‌. சீனாக்காரன்‌ 
என்று நினைத்து விடாதீர்கள்‌. இது அந்தச்‌ சாதியின்‌ 
பழைய வழக்கம்போல இருக்கிறது. மற்ரொரு 
தூணில்‌ குறத்தி நிற்கிறாள்‌. ஆ! என்ன வடிவம்‌! 
அவள்‌ கையில்‌ வைத்திருக்கும்‌ கூடையைக்‌ கல்‌ 
என்று யாராவது சொல்ல முடியுமா? கூடை முறம்‌ 
கட்டும்‌ குறத்தியும்‌ அந்தக்‌ குறவனும்‌ இங்கே எங்கே 
வந்தார்கள்‌? “சோமாசிமாற நாயனார்‌ யாகத்துக்கு 
வந்த வேடம்‌ இது என்று சொன்னார்கள்‌. 
அர்ச்சுனன்‌. தவத்தைக்‌ கலைக்க வந்த வேடன்‌ 
என்றுதான்‌ சொல்லுங்களேன்‌. எப்படியே, 
இறைவன்‌ வேட வேடமும்‌ கொள்ளும்‌ கருணை 
புடையவன்‌ என்று தெரிந்துகொண்டால்‌ 
போதும்‌. இன்றைக்கெல்லாம்‌ இந்த அற்புத வடி 
- வங்களைப்‌ பார்த்துக்‌ கொண்டே இருக்கலாம்‌. 
மண்டபத்தினுள்ளே ஒரு தூணில்‌ வடக்குப்‌ 
பார்த்துக்‌ கை குவித்த கோலத்தோடு மணிவாசகர்‌ 
நிற்கிறார்‌. இரண்டு பக்கத்திலுள்ள தூண்களிலும்‌ 
பதஞ்சலியும்‌ வியாக்கிரபாதரும்‌ காட்சி தருகிறார்கள்‌” 
அவர்கள்‌ இங்கே வந்து தவம்‌ செய்ய, தில்லையில்‌ 
நடனக்‌ காட்சி தருவதாக இறைவன்‌ அருளினானாம்‌ 
அதனால்‌ இதற்கு நடன மண்டபம்‌ என்ற பெயர்‌ வந்த 


சிற்பக்‌ கருவூலம்‌ 313 


கல்லாலே ஆன விளக்குக்‌ கம்பங்கள்‌ இரண்டு. 
இருபுறமும்‌ இருக்கின்றன. இவற்றை நாட்டுக்‌ கல்‌ 
விளக்கு என்று சொல்கிறார்கள்‌. 
இனி அடுத்த மண்டபத்துக்குப்‌ போகலாம்‌. 
இதுவரையில்‌ இரண்டு பிராகாரங்களைத்‌ தாண்டி 
வந்தோம்‌. இனிமேல்‌ மூன்றும்‌ பிராகாரத்திலுள்ள 
தேவ சபையைப்‌ பார்க்கலாம்‌. இதைச்‌ சுந்தர 
பாண்டியன்‌ மண்டபம்‌ என்றும்‌ சொல்வார்கள்‌. 
இந்தப்‌ பிராகாரம்‌ மிகவும்‌ முக்கியமானது. பல சந்‌ 
நிதிகளை உடையது. வலம்‌ வந்து கொண்டே ஒவ்‌ 
வொரு சந்நிதியாகப்‌ பார்ப்போம்‌. 


முதலில்‌ வடக்கே பார்த்திருக்கும்‌ மாணிக்க 
வாசகர்‌ சந்நிதிக்கு வருகிறோம்‌. இங்கே எழுந்தருளி 
யிருப்பவர்‌ உற்சவமூர்த்தி. இத்தலத்தில்‌ எல்லா 
விழாக்களும்‌ மாணிக்கவாசகருக்கே என்று முன்பே 
-சொல்லியிருக்கிறேன்‌. நந்திகேசுவரர்‌, சண்டிகேசு 


வரர்‌ இங்கே இல்லை. மற்ற ஆலயங்களில்‌ புறத்திலும்‌ 
அகத்திலும்‌ நந்தியைக்‌ காணலாம்‌. நந்திதேவரே 
மாணிக்கவாசகராக அவதாரம்‌ செய்தார்‌ என்பது 
ஒரு கொள்கை, 
“கு।_முழா நந்தீசனை: வாசகனாக்‌ கொண்டார்‌?" 
என்று அப்பர்‌ சுவாமிகள்‌ இதையே குறிப்பதாகச்‌ 
சொல்வதுண்டு. நந்தியே மாணிக்கவாசகராக எழுந்‌ 
தருளியிருப்பதனால்‌ நந்திக்கு வேறு உருவம்‌ அவ 
சியம்‌ இல்லையாயிற்று. அப்படியே இங்கே மாணிக்க 
வாசகரே இறைறைவன்‌ நிர்மாலியங்களை ஏற்கும்‌ 
உரிமை பெற்றமையால்‌ சண்டேசர்‌ சந்நிதியும்‌ 
இல்லை. 


314 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


மாணிக்கவாசகருக்கு ஆண்டில்‌ இருமுறை திரு 
விழா நடைபெறும்‌. அவருடைய திருவவதார விழா 
மார்கழியில்‌ நடைபெறுகிறது. அவர்‌ முக்தி பெற்றது 
ஆனிமகம்‌. ஆனி உத்தரத்தில்‌ உபதேசக்‌ காட்சி 
நடக்கும்‌. மார்கழி ரோகிணியிலும்‌ ஆனி மகத்திலும்‌ 
தேர்‌ விழா நிகழும்‌, பத்து நாள்‌உற்சவம்‌; பதினோராம்‌ 
"நாள்‌ உபதேசம்‌. பத்து நாட்களும்‌ இரவில்‌ மாணிக்க 
வாசகரைத்‌ தேவ சபையில்‌ சுவாமிக்கு மூன்‌ எழுந்‌ 
தருளச்‌ செய்வது வழக்கம்‌. 


மாணிக்கவாசகர்‌ உற்சவ மூர்த்தி மிகவும்‌ அழ 
கான உருவம்‌. அவரைத்‌ தரிசித்துக்‌ கொண்டு 
நடந்தால்‌ கிழக்குப்‌ பிராகாரத்தில்‌ வீரபத்திரரைத்‌ 
தரிசனம்‌ செய்து .கொள்ளலாம்‌. அம்மை யோகம்‌ 
செய்யும்போது காவல்‌ புரிந்து நிற்பவர்‌ அவர்‌. இந்தப்‌ 
பிராகாரத்தின்‌ ஓரத்தில்‌ அதாவது வட மேற்கு 
மூலையில்‌ சிவயோக நாயகி சந்நிதி இருக்கிறது. வீர 
பத்திரர்‌ சந்நிதிக்கும்‌ அம்பிகை சந்நிதிக்கும்‌ இடையே 
ஓர்‌. ஊஞ்சல்‌ இருக்கிறது. அதில்‌. மெத்தையிட்டு 
வைத்துப்‌ பூசிக்கிறார்கள்‌. கீழே உள்ள மெத்தை 
இராமநாதபுரம்‌ அரசர்கள்‌ வழங்கியது. அதற்குமேல்‌ 
மற்றொரு மெத்தை இருக்கிறது. ஓர்‌ அன்பருடைய 
கனவில்‌, “கிழவருக்கு உடம்பு வலிக்கிறது; மெத்தை 
வேண்டும்‌” என்று அம்பிகை தோன்றிச்‌ சொல்ல, 
அப்படியே தைத்துப்‌ போட்டாராம்‌. ஆத்மநாத 
ரைக்‌ கிழவர்‌ என்று சொல்வது வழக்கம்‌. சிவயோக: 
நாயகியின்‌. சந்நிதி தெற்குப்‌ பார்த்தது. ஆனால்‌ 
- வாயில்‌ கிழக்கு நோக்கியிருக்கிறது. அன்பர்கள்‌ 
தெற்குப்‌ பார்த்துள்ள சாளரத்தின்‌ வழியே தரிசனம்‌ 
செய்துகொள்ள வேண்டும்‌. இங்கே அம்பிகை 


"சிற்பக்‌ கருவூலம்‌ 315 


அருவமாக யோக பீடத்தில்‌ எழுந்தருளியிருக்கிறாள்‌* 
சந்நிதியில்‌ மேலே வஃாகளைக்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. 
குழந்தை வேண்டுமென்று பிரார்த்தித்துக்‌ கொண்ட 
வர்கள்‌ செலுத்திய பிரார்த்தனை அவை. 
ப சிவயோக நாய்கி அமை அடுத்து ஆத்ம 
நாதர்‌ கர்ப்பக்கிருகத்துக்கு நர்‌ பின்னாலே ஒரு 
மண்டபமும்‌ அதில்‌ குருந்த. மரத்தின்‌ உருவச்‌ 
சிலையும்‌ உள்ளன. அதைக்‌ குருந்தமூல சுவாமி 
என்று சொல்கிறார்கள்‌. வெளிப்பிராகாரத்திலே தல 
விருட்சமாகிய குருந்த மரமே இருக்கிறது. பழங்‌ 
காலத்தில்‌ மாணிக்கவாசகருக்கு அருள்‌ செய்ய 
ஆத்மநாதர்‌ எழுந்தருளிய குருந்த மரம்‌ இந்த 
இடத்தில்‌ இருந்ததாம்‌. 

இந்தப்‌ பிராகாரத்‌ தி ன்‌ வழியே ள்‌ ன்குல்‌ 
புடைப்புச்‌ சிலை வடிவில்‌ இருக்கும்‌ நடராஜருடைய 
சந்நிதியை அடைவோம்‌. வட கிழக்கு மூலையில்‌ 
அந்தச்‌ சந்நிதி. நடராஜாவையும்‌ வீரபத்திரரையும்‌ 
தவிர வேறு பரிவார மூல மூர்த்திகள்‌ இங்கே இல்லை. 
கோபுரத்தில்‌ ஓரிடத்தில்‌ முருகன்‌ உருவம்‌ இருக்‌ 
கிறது. அவரைப்‌ பெருந்துறைக்‌ குமாரர்‌ என்று 
_ புராணம்‌ சொல்லுகிறது. . 

தேவசபைக்கு அடுத்தது சத்‌. சபை, அதை 
அமுது மண்டபம்‌” என்று சொல்வார்கள்‌. அமூது 
படைக்கும்‌ இடம்‌ இது, இந்த மண்டபத்தில்‌ ஒரு 
மபரிய படைகல்‌ இருக்கிறது; அட்சயசிலை என்று 
சொல்வார்கள்‌. ஆத்மநாதருக்குச்‌. செய்யும்‌ 
நைவேத்திய அன்னத்தை இதில்‌ அப்படியே: 
கொட்டி விடுகிறார்கள்‌. ஆவியோடு அன்னம்‌ நிவே 
திக்கப்‌ பெறுகிறது. 


316. வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


இதற்கு அடுத்தது அர்த்த மண்டபம்‌; அதற்குச்‌ 
சித்கபை என்று பெயர்‌, அடுத்தது ஆத்மநாதர்‌ 
எழுந்தருளியிருக்கு 5ம்‌ கர்ப்பக்‌ கிருகம்‌. அதை ஆனந்த 
சபை என்றும்‌ ஆத்மநாத மண்டபம்‌ என்றும்‌ சொல்‌ 
கிறார்கள்‌. 


ஆத்மநாதர்‌ பீடத்தில்‌ அருவமாக எழுந்தருளி 
யிருக்கிறார்‌. மேலே குவளை சாத்தி அலங்காரம்‌ செய்‌ 


கிறார்கள்‌. 

இந்த ஆலயத்திலுள்ள த ண்டண்தும்‌ சபை 
களும்‌ சிற்பங்களும்‌ தீபங்களும்‌ மிக வீரிவானவை, 
சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில்‌ சொல்லப்‌ 
பெரும்‌ ஆறு அத்துவாக்களும்‌ ஆறு தீபங்களாக 
இங்கே இருக்கின்‌ றன. ஒவ்வொன்றையும்‌ கவனித்‌ 
தால்‌ அத்துவாக்களுக்கும்‌ தீபத்துக்கும்‌ உள்ள 
பொருத்தம்‌ நன்றாக விளங்கும்‌. ப 

சிற்ப உருவங்களில்‌ எஷ்த உயர்வென்று சொல்‌ -: 
வது ? தாணுக்குத்‌ தூண்‌ உயிர்ச்‌ சிற்பங்கள்‌ நிற்கின்‌ 
றன. நுட்பமான வேலைப்பாடுகளும்‌ பல கருத்துக்‌ 
களை உள்ளுறையாகக்‌ கொண்ட திறமும்‌ கூர்ந்து 
ஆராய ஆராய வியப்பை ஊட்டும்‌. 

அன்புருவாக உள்ள மாணிக்கவாசகர்‌ இங்கே 
நாம்‌ வழிபடும்படி பல உருவங்களில்‌ நிற்கிறார்‌. பல 
நிலயில்‌ அவரைப்‌ பார்க்கிறோம்‌. தத்துவங்களைச்‌ 
சிற்பி வடித்திருக்கிறான்‌. புராண வரலாற்றைக்‌ 
கல்லிலே ஓவிய மாக்கியிருக்கிறான்‌. சரித்திர புருஷர்‌ 
களை அங்கங்கே சிலயுருவிலே காட்டியிருக்கிறான்‌. 
எங்கே பார்த்தாலும்‌ சிற்பக்‌ கலைத்திறம்‌ களிநடம்‌ 


இடுகின்றது. 


சிற்பக்‌ கருவூலம்‌ ர்‌ 


இந்த ஆலயத்துக்கு வந்தால்‌ மாணிக்க 
வாசகரை வழிபட்டு அன்பிலே கரைந்து உருகலாம்‌. 


அருவ நிலையிலுள்ள ஆத்மநாதரையும்‌ சிவயோக 
நாயகியையும்‌ தரிசித்துத்‌ தியானத்திலே மூழ்கலாம்‌. 
வீரபத்திரரை வணங்கி வேண்டிக்‌ கொள்ளலாம்‌. 
சாஸ்திரத்தை நினைப்பூட்டும்‌ உருவங்களாக்‌ கண்டு 
ஞான நூலாராய்ச்சியிலே புகலாம்‌. சிற்பச்‌ செல்வங்‌. 
களைக்‌ கண்ணாரக்‌ கண்டு நாள்‌ கணக்காகப்‌ பொழுது 
போக்கி இன்பறலாம்‌. அந்த இன்பத்தைச்‌ சாதி 
“சமய வேறுபாடு இல்லாமல்‌ யாவருமே பெறலாம்‌,. 
ஆம்‌; இக்கோயில்‌ ஒரு-பெரிய சிற்பக்‌ கருவூலம்‌... 


திருவாசகத்தின்‌ கியாாடுண்‌ 


தமிழ்‌ நாட்டில்‌ பெரும்பாலும்‌ எல்லா ஊர்களிலும்‌ 
கோயில்கள்‌. உண்டு. **ஊரான்‌ ஓர்‌ தேவகுலம்‌?”. 
என்று உரையாசிரியர்கள்‌ ஒரு பழைய தொடரை: 
உதாரணமாகக்‌ காட்டுவார்கள்‌. “கோயில்‌ இல்லா 
ஊரில்‌ குடியிருக்க வேண்டாம்‌!” என்று பழைய மொழி 
ஒன்றும்‌ வழங்குகிறது. ஊருக்கு: ஒரு கோயில்‌ என்று 
பெருமைப்படும்‌ வழக்கம்‌ தமிழரீடம்‌ இருந்தது. சிவன்‌ 
கோயில்‌, பெருமாள்‌ கோயில்‌ என்று இரண்டு கோயில்‌ 
களும்‌ இருக்கின்றன. 

ஊருக்கு ஒரு கோயில்‌ இருப்பது போலவே 
தமிழ்‌ நாட்டுக்கு ஒரு கோயில்‌ இருக்கிறது, சிவன்‌ 
கோயில்‌, பெருமாள்‌ கோயில்‌ என்ற இரண்டும்‌ 
உள்ளன. வைத்தீசுவரன்‌ கோயில்‌ என்றால்‌ அது 
புள்ளிருக்கு வேளூரில்‌ உள்ள. கோயில்‌. மாயூரநாத 
சுவாமி கோயில்‌ என்றால்‌ அது மாபூரத்தில்‌ உள்ள 
கோயில்‌, அந்த அந்த ஊர்க்காரர்களுக்கு அது அது 
கோயில்‌. ஆனால்‌ தமிழ்‌ நாட்டுக்காரர்களுக்கே பொது 
வான கோயில்‌ ஒன்று இருக்கிறது. எந்த அடையை 
யும்‌ சொல்லாமல்‌ கோயில்‌ என்றால்‌ போதும்‌. அதைப்‌ 
பக்தர்கள்‌ அடையாளம்‌ கண்டு கொள்வார்கள்‌. 


சைவர்களுக்குக்‌ கோயில்‌ என்றவுடன்‌ நடராஜா 
ஆனந்தக்‌ கூத்தாடும்‌ சிதம்பரம்‌ நினைவுக்கு வரும்‌. 
அதற்குக்‌ கோயில்‌ என்பதே ஒரு பெயர்‌, அப்படியே 


துகை தின்‌ பொருள்‌ 319. 


வைணவர்களுக்கு ரங்கராஜா அறிதுயில்‌ கொள்ளும்‌ 
ஸ்ரீரங்கம்‌ கோயில்‌. அம்பலத்தில்‌ ஆனந்த நடனம்‌ 
செய்யும்‌ கூத்தப்பிரான்‌ எல்லாருக்கும்‌ பொதுவான 
கடவுள்‌. சிதம்பரத்தில்‌ நடனமாடும்‌ அப்பெருமானை 
எல்லாச்‌ சிவாலயங்களிலும்‌ வைத்து வழிபடுகிறார்கள்‌. 
அதனால்‌ நடராஜப்‌ பெருமான்‌ எழுந்தருளியிருக்கும்‌ 
சிற்றம்பலத்துக்குப்‌ பொது என்று ஒரு பெயர்‌ உண்டு. 


இங்கே எனக்கு ஒரு பழைய வரலாறு நினைவுக்கு 
வருகிறது. காஞ்சீபுரத்துக்குச்‌ சிவஞான முனிவர்‌ 
ஒரு புராணம்‌ பாடினார்‌. அதில்‌ முதலில்‌ சிதம்பரம்‌ 
நடராஜப்‌ பெருமானுக்கு ஒரு வணக்கம்‌ சொல்லி 
யிருக்கிறார்‌. புராணம்‌ பாடி முடிந்தவுடன்‌ அதை 
அரங்கேற்றுவதற்கு ஏற்பாடுகள்‌ செய்தனர்‌. . வெளி 
யூரிலிருந்து அரங்கேற்றத்தைப்‌ பார்ப்பதற்காகப்‌ பல 
அன்பர்கள்‌ வந்திருந்தார்கள்‌. சிவஞான முனிவ 
ருடைய மாணாக்கராகிய கச்சியப்ப முனிவரும்‌ வந்‌. 
தார்‌. ப 

அரங்கேற்றம்‌ அர்ப்ணடினு வந்த்தும்‌ 
சிவஞான முனிவரிடம்‌ பொறாமை கொண்ட பேர்வழி 
கள்‌ சிலர்‌ இருந்தார்கள்‌. அரங்கேற்றத்தின்‌்போது. 
கேள்விகளைக்‌ கேட்டுச்‌ சிவஞான முனிவரைத்‌ திக்கு 
முக்காடச்‌ செய்ய வேண்டும்‌ என்று அவர்கள்‌ தீர்‌ 


மானித்தார்கள்‌. அவர்களுக்குத்‌ தலைவர்‌ ஓர்‌: ஒது 
வார்‌ : சிவாலயத்தில்‌ தேவாரம்‌ ஓதுகிறவர்‌. ப 
அரங்கேற்றத்தில்‌ சிவஞான முனிவர்‌ நடராஜப்‌ 
பெருமான்‌ துதியைப்‌ படித்தார்‌. அப்போது அந்த 
ஓதுவார்‌ எழுந்தார்‌. . “ஒரு சந்தேகம்‌” என்றார்‌. 
“என்ன?” என்று கேட்டபோது; “தாஞ்சீபுரத் துக்குப்‌ 


320 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


புராணம்‌ பாட வந்த நீங்கள்‌ முதலில்‌ சிதம்பரம்‌. 
நடராஜரைத்‌ துதிப்பது . எதற்கு :?” என்று அவர்‌ 
- வினவினார்‌. சிவஞான முனிவர்‌ சிதம்பரத்தின்‌ 
சிறப்பையும்‌, நடராஜப்‌ பெருமான்‌ பெருமையையும்‌ 
எடுத்துரைத்துச்‌ சமாதானம்‌ சொன்னார்‌. ஓதுவார்‌ 
அவர்‌ சொன்ன சமாதானங்களை ஏற்றுக்‌ கொள்ள 
வில்லை. “சிதம்பரம்‌ சிறந்து தலமாக. இருக்கலாம்‌. நட 
ராஜாவும்‌ சிறந்த மூர்த்தியாகலாம்‌. ஆனால்‌ காஞ்சீ 
புரத்தின்‌ பெருமையை விரிவாகச்‌ சொல்ல வந்த 
இடத்தில்‌ அவரை முதலில்‌ வைத்துப்‌ பாட நியாயம்‌ 
இல்லை!” என்று மீட்டும்‌ தம்‌ தடையை வற்புறுத்திச்‌ 
சொன்னார்‌. சிவஞான முனிவர்‌ அவரை எப்படி 
மடக்குவது என்று சற்றே தடுமாறியபோது அவ 
ருடைய மாணுக்கராகிய கச்சியப்ப முனிவர்‌ தம்‌ 
ஆசிரியரிடம்‌ ஏதோ சொல்லிவிட்டு :அந்த ஓது 
வாரைப்‌ பார்த்துப்‌ பேசலானார்‌. “நீர்‌ யார்‌ 2? என்ன 
படித்திருக்கிறீர்‌ ? இந்தத்‌ தடைகளைச்‌ சொல்வதற்கு 
என்ன தகுதி இருக்கிறது?” என்று கேட்டார்‌. 


“நான்‌ இவ்வூரில்‌ உள்ள ஓ துவார்களில்‌ ஒருவன்‌. 
தேவாரம்‌ ரண சைவ சம்பிர தாயம்‌ 
தெரிந்தவன்‌.” 


“அப்படியா 2? அப்படியானால்‌ எங்கே, இந்தத்‌ 
தலத்துத்‌ தேவாரம்‌. றட சொல்லும்‌ பார்ப்‌ 
போம்‌.” 


ஓதுவார்‌ தம்முடைய.  அத்தண்கம்‌ காட்ட 
நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறதென்ற களிப்பினால்‌ 
கனைத்துக்‌ கொண்டு தேவாரம்‌ சொல்லத்‌ தொடங்‌ 
கினார்‌. தேவாரம்‌ எப்போது யார்‌ . சொன்னாலும்‌ 


ப ட்கபதனை 


21 


4 
[| 





ரூப்பெருந்துறை - 
குறத்தி சிற்பம்‌ 
பக்கம்‌ 312 


ருப்பெருந்துறை - 
வேடன்‌ சிற்பம்‌ 
பக்கம்‌ 312 













(உற்சவ 
314 


க்கவாசகா்‌ 


திருப்பெருந்துறை- 


மாணி 


உர்‌ 
டம 
ஞ்‌. 
ப 
ஜ்‌ ௮ 
3 . 
கு 5 ௮4 
௮ 8 0 
ஐ 5 
ஷூ 


௭. 


பல்்்‌ 





திருவாசகத்தின்‌ பொருள்‌ 321 


முதலில்‌ திருச்சிற்றம்பலம்‌ என்று சொல்லித்‌ தொடங்கு 
வதும்‌, பாடி முடிந்தவுடன்‌. திருச்சிற்றம்பலம்‌ என்று 
சொல்லி முடிப்பதும்‌ வழக்கம்‌, அப்படியே அந்த 
ஓதுவாகும்‌ திருச்சிற்றம்பலம்‌ என்று னான்‌ 
தேவாரம்‌ பாடத்‌ தொடங்கினார்‌. 


அதற்குள்‌ கச்சியப்ப முனிவர்‌ அவரை இத்து 
மறித்தார்‌. . “நான்‌ காஞ்சீபுரம்‌ தேவாரத்தைப்‌. பாடச்‌ 
“சொன்னேன்‌. எடுத்தவுடன்‌ திருச்சிற்றம்பலம்‌ என்று 
சொல்கிறீரே. திருவேகம்பம்‌ என்று சொன்னால்‌ முறை 
யாக இருக்கும்‌. அப்படிச்‌ செய்யாமல்‌ திருச்சிற்றம்‌ 
பலம்‌ என்று 'ஏன்‌ சொன்னீர்‌?” என்று கேட்டார்‌. 


ஓதுவார்‌ சற்று நிதானித்தார்‌. னது சம்பிரதா 
யம்‌. திருச்சிற்றம்பலம்‌ எல்லாவற்றுக்கும்‌ பொது”? என்‌ 
... உடனே கச்சியப்ப முனிவர்‌, “திருச்சிற்றம்பலம்‌ 
பொதுவானால்‌ அதன்‌ துதியும்‌ பொதுவானதுதானே? . 
காஞ்சீபுரத்‌ தேவாரத்தைச்‌ சொல்வதற்கு முன்‌ திருச்‌ 
சிற்றம்பலம்‌ என்று சொல்வது முறையென்று தெரிந்த 
உமக்குக்‌ காஞ்சீபுரப்‌ புராணத்தில்‌ முதலில்‌ அந்தத்‌ 
திருச்சிற்றம்பலத்தில்‌ நடமிடும்‌ பெருமாளைத்‌ துதிப்ப 
தும்‌ முறைதான்‌ என்று விளங்கவில்லையோ?:? என்றார்‌. 

சபையில்‌. ஒரே ஆரவாரம்‌. தடை எழுப்பின 
ஓதுவார்‌ முகம்‌ வாடினார்‌. ட்‌ அவர்‌ அங்கே உட்‌ 
கார்ந்திருப்பாரா? ள்‌ 

"சிதம்பரம்‌ எல்லாத்‌ தலங்களுக்கும்‌ பொது என்‌ 
பதற்கு இந்த வரலாறு ஒரு சான்றாக இருக்கிறது 
அல்லவா? அதனால்தான்‌ மற்றக்‌ கோயில்களை இ இன்ன 
ஊர்க்‌ கோயில்‌ என்று சிறப்பித்துச்‌ சொல்லும்‌ அன்பர்‌ 


322 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


கள்‌, அடையேயின்றி பொதுவாகக்‌ கோயில்‌ என்றால்‌, 
அது சிதம்பரத்தையே சுட்டுகிறது. 
சைவ சமய ஆசாரியர்கள்‌ நான்கு பேரும்‌ திருத்‌ 
தில்லைக்கு வந்து ஆனந்தக்‌ கூத்தரைத்‌ தரிசித்து 
இன்‌ புற்றிருக்கிறார்கள்‌. ஒவ்வொருவரும்‌ ஒவ்வோர்‌ 
அநுபவத்தைப்‌ பெற்றார்கள்‌. மாணிக்கவாசகர்‌ பெத்‌ 
றது பெரும்‌ பேறு, அவர்‌ இறைவ ஞ்டு கலந்த 
இடமே சிதம்பரந்தான்‌. : 


சிதம்பரம்‌ திருக்கோயிலில்‌ நான்கு பெரிய திரு 
வாயில்கள்‌ இருக்கின்றன. நாலு திசையிலிருந்தும்‌ 
அன்பர்கள்‌ வருவார்கள்‌ என்று நான்கு வாயில்களை 
அமைத்திருக்கிறார்கள்‌. அந்த நாலு வாயில்களின்‌ 
வழியே நால்வராகிய சமயாசாரியார்கள்‌ வந்தனர்‌ 
என்று ஒரு செய்தி இங்கே வழங்குகிறது. 


நடராஜப்‌ பெருமான்‌ தெற்கு நோக்கித்‌ 
தாண்டவமாடுகிறார்‌. மணிவாசகர்‌ அவருக்கு இடப்‌ 
பக்கமாகிய கிழக்குக்‌ கோபுர வாயில்‌ வழியே புகுந்‌ 
- தார்‌. மாணிக்க வாசகர்‌ இறைவனை நாயகனாகவும்‌, 
தம்மை நாயகியாகவும்‌ கொண்டு வழிபடும்‌ சன்மார்க்க 
நெறியில்‌ நின்றவர்‌. அதனால்‌ இடப்‌ பக்கமாகிய கீழ்த்‌ 
திசை வழியே வந்தாராம்‌. குழந்தையாகிய சம்பந்தர்‌ 
நேர்முகமாகத்‌ தெற்கு வாயில்‌ வழியே வந்தார்‌. 
தாசமார்க்கத்தில்‌ நின்ற அப்பர்‌ ஊழியரைப்போலப்‌ 
பணீவுடன்‌ வலப்‌ புறமாகிய மேற்கு வாயில்‌ வழியே 
வந்தார்‌. நண்பராகிய சுந்தரர்‌ பின்புறமாகிய வடக்கு 
வாயில்‌ வழியே வந்தார்‌. இந்த நான்கு திருவாயில்‌ 
களிலும்‌ அவரவர்களுக்குத்‌ க்‌ கோயில்‌ இருந்த 
தாகத்‌ தெரிகிறது. 


திருவாசகத்தின்‌ பொருள்‌ 323 
2 


ஈண்டிய மன்னனிடம்‌, “இனி எம்பெநமான்‌ 
பணித்தபடியே நான்‌ தில்லை செல்ல வேண்டும்‌: 
என்று கூறி விடைபெற்ற திருவாதவூரர்‌ உலகம்‌. 
பற்றை முற்றும்‌ ஒழித்துத்‌ தவக்கோலத்தை மேற்‌ : 
கொண்டார்‌. தம்மை ஆட்கொண்ட நாயகராகிய 
ஆத்மநாதர்‌ எழுந்தருளியிருக்கும்‌ திருப்பெருந்துறை 
சென்றார்‌. குருநாதரைத்‌ தரிசிக்க வேண்டுமென்ற 
ஆர்வம்‌ மீதூர்ந்து நின்றது. மனத்தைப்‌ போல 
விரைந்து சென்றார்‌. : காற்றைப்‌ போலச்‌. சென்றார்‌. 
கன்றை நாடும்‌ கபிலையைப்‌ போலவும்‌, மடை திறந்த 
இவள்‌ ளம்‌ போலவும்‌ சென்றார்‌. 
... மிடைகெட வைத்த பாத 
வித்தகர்‌ ஊரை நோக்கி 
'கடையிடும்‌ எல்லை தன்னில்‌ 
நன்மன விரைவும்‌ காற்றும்‌ 
தடைபடு கன்றை நாடும்‌ 
கபிலையும்‌ ததும்பி நின்று 
. மடையினை உடைக்கும்‌ நீரும்‌ 
ஆயினர்‌ வாத வூரர்‌. இ 
(திருவாதவூரர்‌ புராணம்‌) 
திருப்பெருந்துறையை அடைந்தபோது அங்கே 
கும்மை ஆ ட்கொண்ட பெருமான்‌ தம்முடைய 
மா ணாக்கர்‌ கூட்டத்தோடு எழுந்தருளியிருப்பதைக்‌ 
கண்டார்‌. அங்கே சென்று ஞானாசிரியறரைரப்‌ 
போற்றிப்‌ பணிந்து வழிபட்டுத்‌ தொண்டர்‌ இனத்‌ 
- தோடு இருக்கும்போது, ஆசிரியராக வந்த பெருமான்‌ 
தாம்‌ இனிக்‌ கைலைக்கு எழுந்தருள வேண்டும்‌”? 


323 - வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


என்று கூறினார்‌. அது கேட்ட அடியார்களெல்லாம்‌, 
ஈநாங்கள்‌ எவ்வாறு எம்பெருமான்‌ பிரிவைத்‌ தரித்து 
வாழ்வோம்‌!” என்று புலம்பினர்‌. குருநாதர்‌, “தில 
காலம்‌ இங்கிருத்து.இந்த ஆலயத்‌ திருப்பணி. செய்து 
கொண்டு வாழுங்கள்‌. அப்பால்‌ இந்தப்‌ பொய்‌ 
கையில்‌ கனற்பிழம்பு ஒருநாள்‌ தோன்றும்‌. அப்போது 
அதில்‌ நீங்கள்‌ கலந்து நம்பால்‌ எய்தலாம்‌!” என்று 
அருளிச்‌ செய்து புறப்பட்டார்‌. அவரை அன்பர்கள்‌ 
தொடர்ந்து சென்றார்கள்‌. “நீங்கள்‌ நில்லுங்கள்‌"' 
என்று அவர்‌ கட்டளையிடவே நின்றார்கள்‌. ஆயினும்‌ 
திருவாதவூரர்‌ மாத்திரம்‌ அவரை விடாமல்‌ பின்‌. 
சென்றார்‌. அவர்‌ வருவதைக்‌ கண்ட பெருமான்‌ ஒரு 
கொன்றை மரத்தின்‌ நிழலில்‌ தங்கினார்‌. மணிவாசகர்‌ 
அவர்‌ காலில்‌ வீழ்ந்து எழுந்து கண்ணீர்‌. தாரை 
தாரையாகப்‌ பொழிய நின்றார்‌. குருநாதர்‌ அவரைப்‌ 
பார்த்து, “பொய்கையில்‌ தோன்றும்‌ சோதிப்‌ பிழம்‌ 
பில்‌ மற்றவர்கள்‌ புகும்போது நீ புகவேண்டாம்‌. 
உத்தரகோசமங்கை திருக்கழுக்குன்றம்‌ முதலிய 
தலங்களுக்குச்‌ சென்று வழிபட்டுப்‌ பின்பு திருத்தில்‌ 
லைக்குப்‌ போய்‌ அங்கே பெளத்தரை வாதில்‌ வென்று 
பிறகு நம்மிடம்‌ வந்து சேரலாம்‌?” என்று அருள்‌ 
செய்து மறைந்தார்‌. ப 

- குருநாதரைப்‌ பிரிந்த துயரம்‌ பொருமல்‌ அழுது 
புலம்பினார்‌ மாணிக்கவாசகர்‌. திருப்பெருந்துறையில்‌ 
சில காலம்‌ தங்கீயிருந்து பலபாடல்களைப்‌ பாடினார்‌. 
பிறகு உத்தரகோசமங்கைக்கும்‌ வேறு தலங்களுக்கும்‌ 
சென்று வணங்கினார்‌. பின்பு சோழ நாட்டில்‌ உள்ள 
திருவிடைமருதூர்‌, திருவாரூர்‌, சீகாழி ஆகிய தலங்‌ 
களைத்‌ தரிசித்துக்‌ கொண்டு: நடுநாட்டுக்கு வந்து பல 


திருவாசகத்தின்‌ பொருள்‌ 325 


இடங்களைத்‌ தரிசித்துத்‌ திருவண்ணாமலைக்குச்‌ 
சென்று திருவெம்பாவை, திருவம்மானை இரண்டும்‌ 
பாடினார்‌. ப 
அங்கிருந்து தொண்டை நாடு ன்று திருக்‌ 
கழுக்குன்றத்தில்‌ தம்‌ குருநாதர்‌ கோலம்‌ காட்டத்‌ 
தரிசித்து இன்புற்றார்‌. பிறகு தம்‌ குருநாதர்‌ பணித்த 
படியே தில்லைத்‌ தலத்தை நோக்கிப்‌ புறப்பட்டார்‌. 

சிதம்பரத்திற்குப்‌ போகும்‌ வழியிலே அவர்‌ 
போனார்‌ என்பதைத்‌ திருவாதவூரர்‌ புராணக்காரர்‌ 
அழகாகச்‌ சொல்கிறார்‌. 

பெரும்பற்றப்‌. புலியூர்‌ என்பது ற்றுப்துத்து 
ஒரு பேர்‌. புலியூர்‌ என்று சுருக்கமாகச்‌ சொல்வதும்‌ 
உண்டு. மாணிக்கவாசகர்‌ இறைவனை நாடிச்‌ செல்‌ 
கிறார்‌. அவர்‌ போன வழி புலியூர்‌ வழி. பலருக்கு 
அந்த வழி தெரியாமல்‌ ஏதேதோ வழியில்‌ போய்த்‌ 
தடுமாறுகிறார்கள்‌. மங்கையர்‌ மயலிலே பட்டுத்‌ தம்‌ 
வாழ்க்கைப்‌ பயணத்தை ஒரு வழியிலே நடத்துவார்‌ 
பலர்‌. பொருளை ஈட்டித்‌ தம்‌ நலம்‌ ஒன்றே கருதிப்‌ 
பிறருக்கு இட்டு உண்டு வாழாமல்‌ வாழ்க்கையை 
நடத்துகிறவர்கள்‌ போகிற வழி வேறு. இறைவனிடம்‌ 
பக்தி பூணாமல்‌.அவனை மறந்து உலகியலிலே சிக்கிப்‌ 
போவார்‌ ஒரு வழியில்‌ செல்கிறார்கள்‌. இந்த வழிகள்‌ 
யாவும்‌ இறைவனுடைய அருளைச்‌ சாறும்‌ நெறி அல்ல: 
புலியூர்‌ வழி அல்ல. அவை போகும்‌ ஊர்‌ வேறு, 
மாணிக்கவாசகர்‌ இத்தகைய பலாக்‌ சாரா 
மமல்‌ புலியூர்‌ வழியே போனாராம்‌. 


326 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


தூமூரல்‌ மடப்பாவையர்‌ . 
தோள்‌ ஆசையில்‌ ஆளாம்‌ 
மாமூகரும்‌ இட்டுண்டுயிர்‌ 
வாழாதவர்‌ தாமும்‌ 
தீழூள்கர அரன்மேல்‌ அளி 
செய்யாதவர்‌ பலரும்‌ 
போம்‌ ஊர்வழி போகாதவர்‌ 
புலியூர்‌ வழிபோஞார்‌. 

[மூரல்‌-சிரிப்பு, மூகர்‌- ஊமைகள்‌. தீ மூள்‌ கர 
அரன்‌-தீ மூள்கின்ற கரத்தையுடைய சிவபெருமான்‌: 
அளி-அன்பு.] 

சிதம்பரத்தை அடைந்து மாணிக்கவாசகர்‌ 
கோபுர வாயிலின்‌ வழியே ஆலயத்துள்‌ புகுந்து 
சிற்றம்பலநாதர்‌ திருமுன்‌ சென்றார்‌. எம்பெருமானைத்‌ 
தரிசித்தார்‌. தம்‌ திருமுடிமேல்‌ அடி வைத்து ஆட்‌. 
கொண்ட குருவுருவமாகவே கண்டு களி கூர்ந்தார்‌. 
“என்‌ உயிரனைய அப்பா! உன்‌ திருவருளின்படியே 
இங்கே வந்தடைந்தேன்‌? என்று தொழுதார்‌$ 
அழுதார்‌. ப 

பொன்னார்பொது நின்றாடிய 
புனிதன்றனை முடிமேல்‌ 
்‌ அர்நாள்‌ அடி வைக்கும்பரன்‌ 
ஆகும்படி கண்டார்‌ 
. மன்னா, உயிர்‌. அன்னாய்‌, மணி 
மன்றா சரண்௭என்று ப 
சொன்னார்பல கால்‌ அன்பொடு! 
- தொழுதார்மிக அழுதார்‌. ப 
(திருவாதவூரர்‌ புராணம்‌ 


. திருவாசகத்தின்‌ பொருள்‌ 327 


[பொது- அம்பலம்‌. பரன்‌-குருநாதன்‌. மன்றா- 
மன்றில்‌ ஆடுபவனே.] றி கரல 
ஆனந்த வெள்ளத்தில்‌ ஆழ்ந்தும்‌ மிதந்தும்‌ 
தம்மை மறந்து நின்ற மணிவாசகர்‌ பிறகு பல திருப்‌ 
பாடல்களைப்‌ பாடினார்‌. அத்தலத்தில்‌ ஒரு பூம்பொழி 
லினூடே. தவச்‌ சாலை அமைத்துக்கொண்டு அங்கே 
தங்கிச்‌ சிவயோகம்‌ புரிந்து வந்தார்‌. குறியும்‌ 
குணமும்‌ இல்லாத கூத்தனது பஞ்சாட்சரமாகிய 
வாளால்‌ கருவி கரணங்களாகிய காட்டை வெட்டி 
மனமாகிய நிலத்தை உழுது திருத்திச்‌ சுத்தம்‌ செய்து, 
சிவமென்னும்‌ விதையை விதைத்துப்‌ பசுபோதம்‌ 
என்னும்‌ களையைக்‌ களைந்து, அருளாகிய நீரைப்‌ 
பாய்ச்சி, ஞான உருவாய்‌ விளைந்த பரமானந்த போக 
மாகிய விணாவைப்‌ பெற்று நுகர்ந்தார்‌. 
குறிகுணங்கள்‌ கடந்ததனிக்‌ கூத்தனுரு 
- எழுத்தைந்தின்‌ கொடுவாள்‌ ஓச்சிப்‌ 
பொறிகரணக்‌ காடெறிந்து வீசிமனப்‌ 
புலந்திருத்திப்‌ புனிதம்‌ செய்து 
நிறைசிவமாம்‌ விதைவிதைத்துப்‌ பசுபோதம்‌ 
..... களைந்தருள்ஈன்‌ வீர்கால்‌ பாய 
அறிவருவாய்‌ விளைந்ததனிப்‌ பரானந்த 
அழுதருந்தா தருந்தி நின்றார்‌. 
(திருவிளையாடற்புராணம்‌) 
ப [குறி - அடையாளம்‌. "ஓச்சி, - வீசி. எறிந்து- 
வெட்டி. புலம்‌ - நிலம்‌. கால்‌ பாய - அடியிலே பாய.] 
இப்படி இருக்கையில்‌ இலங்கையிலிருந்து சில 
பெளத்தர்கள்‌ தில்லைக்கு வந்து தங்கள்‌: சமயமே 


3-8 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


சிறந்த சமயம்‌ என்று முழங்கினார்கள்‌. “சைவ சமயம்‌ 
தக்க சமயம்‌ என்றால்‌ எங்களுடன்‌ வாதிட்டு அதை 
நிலை நிறுத்துகள்‌”” என்று அறைகூவினார்கள்‌. அவர்‌ 
களோடு வாதிட ஆஞ்சிய தில்லை ..ழவாயிரவர்‌ அம்‌ 
பலவாணரிடம்‌ சென்று முறையிட்டார்கள்‌. அப்‌ 
. பெருமான்‌ ஒவ்வொரு தீட்சிதருடைய கனவிலும்‌ 
தோன்றி, “இங்கே திருவாதவூரன்‌ வந்து சிவயோகத்‌ 
தில்‌ இருக்கிறான்‌. அவனை அழைத்து வந்து வாது 
கூறச்‌ செய்யுங்கள்‌”? என்று கட்டளையிட்டார்‌. அப்‌ 
படியே அவர்கள்‌ தவச்‌ சாலைக்குப்‌ போய்‌ வாத 
வூரரை அழைக்க, அவர்‌ வர மறுத்தார்‌. அதனால்‌ 
கவலைக்குள்ளான தில்லைவாழ்‌ அந்தணர்‌ மீட்டும்‌ 
அம்பலவாணரிடம்‌ சென்று வணங்கித்‌ துதித்தனர்‌. 


நடராஜப்‌ பெருமான்‌ அவர்கள்‌ கனவில்‌ மீட்டும்‌. 
தோன்றி, “மாணிக்கவாசகன்‌ என்று அழைத்தால்‌ 
வருவான்‌”? என்று அருளினார்‌. அப்படியே அந்தணர்‌ 
சென்று அழைத்தபோது, “இந்தப்‌ பெயர்‌ நமக்கும்‌ 
நம்மை ஆட்கொண்ட இறைவனுக்குமே தெரியும்‌. 
அதனை இவர்கள்‌ எம்பிரான்‌ மூலமே அறிந்திருக்க 
வேண்டும்‌?” என்று எண்ணி, இறைவன்‌ திர. 
வருளாணை அது என்று நம்பினார்‌. பிறகு பெளத்தர்‌ 
களோடு வாதம்‌ செய்ய ஒப்புக்கொண்டார்‌. 


பெளத்தர்களோடு இலங்கை மன்னனும்‌ அவனு -: 
டைய ஊமைப்‌ பெண்ணும்‌ வந்திருந்தார்கள்‌. வாதம்‌ 
செய்யும்‌ பொருட்டுப்‌ பெரிய சபை கூடியது. சோழ 
மன்னனும்‌ வந்து. சபையில்‌ இருந்தான்‌. பெளத்தர்‌ 
கள்‌ தம்‌ சமயமே உயர்ந்ததென்றும்‌ புத்தனே சிறந்த 
ஆசாரியனென்றும்‌ வாதித்தனர்‌. மாணிக்கவாசகர்‌ 


திருவாசகத்தின்‌ பொருள்‌ 339 


சைவ சமயத்தின்‌ பெருமையைச்‌ சொன்ன போது. 
அவர்கள்‌ இழித்துக்‌ கூறினர்‌. உடனே மணிவாசகர்‌ 
இலங்கை மன்னனுடைய பெண்ணைப்‌ பார்த்துச்‌ சில 
கேள்விகள்‌ கேட்டார்‌. “சிவபெருமானிடத்தில்‌ 
உள்ள அடையாளங்களின்‌ உண்மை என்ன?”” என்ற 
முறையில்‌ கேள்விகள்‌ இருந்தன. ஊமையாக இருந்த 
அப்பெண்‌ வாய்‌ திறந்து அவற்றின்‌ கருத்தை உரைத்‌ 
தாள்‌. அதைக்‌ கண்ட இலங்கை மன்னன்‌ வியந்து 
மாணிக்கவாசகரைச்‌ சரண்‌ அடைந்தான்‌. பெனத்தர்‌ 
கள்‌ தோற்றுப்‌ போயினர்‌... இலங்கை மன்னன்‌ 
சைவனானான்‌. 


மீட்டும்‌ தம்முடைய தவச்சாலையில்‌ புகுந்து 
இறைவன்‌ திரவருள்‌ நினைவில்‌ ஒன்றிச்‌ சிவயோக 
பரராக இருக்கலானார்‌ மாணிக்கவாசகர்‌, ஒருநாள்‌ 
சிவபெருமான்‌ ஓர்‌ அந்தண வேடங்கொண்டு கையில்‌ : 
சுவடியும்‌ எழுத்தாணியும்‌ ஏந்தி மாணிக்கவாசகரை 
அணுகினார்‌. அவ்வேதியரைக்‌ கண்ட மணிவாசகர்‌, 
“தாங்கள்‌ யார்‌? எங்கே வந்தீர்கள்‌??? என்று கேட்க 
அவர்‌, “நான்‌ பாண்டி நாட்டில்‌ இருப்பவன்‌. திருப்‌ 
பெருந்துறை நம்‌ ஊர்‌? என்றார்‌. திருப்பெருந்துறை 
என்றதைக்‌ கேட்டவுடன்‌ மணிவாசகருக்கு உள்ளத்‌ 
தில்‌ ஒரு குதூகலம்‌ உண்டாயிற்று. மித்க பணி 
வோடு, “என்னால்‌ ஆகும்‌ காரியம்‌ யாது?” என்று 
கேட்டார்‌. . நீர்‌ அவ்வப்போது பாடியருளிய 
திருவாசகப்‌ பனுவலை எழுதிக்‌ கொண்டு மீபாக 
வந்தேன்‌ அவற்றைச்‌ சொல்ல வேண்டும்‌” என்றார்‌ 
வந்த அந்தணர்‌, இதுவும்‌ திருவருளே என்று எண்‌ 
ணிய வாதவூரர்‌ அவர்‌ விநப்பப்படியே தாம்‌ பாடிய 
வற்றைச்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. 


330 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


திருவாசகம்‌ முழுவதையும்‌ அவர்‌ கூற ஏடு 
பிடித்து வந்த பெருமான்‌ எழுதி முடித்தார்‌. அப்பால்‌, 
“உங்கள்‌ திருவாக்காலே இந்தச்‌ சிற்றம்பலத்தைப்‌ 
பற்றி ஒரு கோவை பாடித்‌ தரவேண்டும்‌: என்று 
வேண்டினர்‌. மாணிக்கவாசகர்‌ அப்படியே அகத்‌ 
துறையில்‌ நானூறு பாடல்கள்‌ அமைந்த திருகோவை 
யார்‌ என்ற நூலை அருளினார்‌. அதனையும்‌ ஏட்டில்‌ 
எழுதிய பெருமான்‌ கடைசியில்‌, “மாணிக்கவாசகர்‌ 
மொழிந்தவாறே எழுதினேன்‌. அழகிய திருச்சிற்றம்‌ 
பல வாணனேன்‌ கையெழுத்து”? என்று கைச்சாத்து 
இட்டு. ஏட்டை நன்றாகக்‌ கட்டிக்‌ கையில்‌ கொண்டு 
மறைந்து போனார்‌. வந்தவர்‌ தம்மையாட்‌ கொண்ட 
பெருமானே என்று உணர்ந்த மாணிக்கவாசகர்‌ 
ஆடிப்‌ பாடி அழுது தொழுது ஆனந்தம்‌ அடைந்‌ 
தூர்‌. ட டூ ப 

மறுநாள்‌ காலையில்‌ நடராஜப்‌ பெருமானைப்‌ 
பூஜை செய்யும்‌ பொருட்டுத்‌ தில்லைவாழ்‌ அந்தணரில்‌ 
ஒருவர்‌ சிற்றம்பலம்‌ சென்றார்‌. . அங்கே பஞ்சாட்‌ . 
சரப்‌ படியில்‌ ஓர்‌ ஏட்டுச்‌. சுவடி இருப்பதைக்‌ கண்‌ 
டார்‌. “இது - என்ன அதிசயம்‌!” என்று வியந்து 
அதை எடுத்துச்‌ சென்று மற்றவர்களிடம்‌ காட்ட, 
யாவரும்‌ அதைப்‌ பிரித்துப்‌ பார்த்தார்கள்‌. மாணிக்க 
வாசகர்‌ பாடிய திருவாசகம்‌ என்று உணர்ந்ததன்றி, 
அப்பாடல்கள்‌ மனமுருக்கும்‌ வகையில்‌ இருப்பதைக்‌ 
கண்டு இன்புற்றார்கள்‌ஏ உடனே அதை எடுத்துக்‌ 
கொண்டு மாணிக்கவாசகரிடம்‌ போய்‌ அதைக்‌. 
காட்டி, “இப்புத்தகம்‌ எப்படி வந்தது என்று தெரிய 
வில்லை”? என்றார்கள்‌. அவர்‌ முதல்‌ நாள்‌ நிகழ்ந்த 
வற்றை எல்லாம்‌. எடுத்துச்‌ சொல்லி, “எல்லாம்‌ 


டக அ பொருள்‌ 331 


என்னையாளுடைய எம்பெருமான்‌ திருவருளே ள்‌ 
என்று சொல்லி உருகினார்‌. 


அப்போது தில்லை வாழந்தணர்கள்‌ மாணிக்க 
வாசகரைப்‌ பார்த்து “இந்தப்‌ பாடல்களுக்குப்‌ 
பொருள்‌ தெரிவிக்க வேண்டும்‌”" என்று வேண்டிக்‌ 
கொண்டார்கள்‌. அவர்‌, “கனகசபைக்கு முன்‌ வ ந்து 
சொல்கிறேன்‌'” என்று. . யாவரையும்‌ அழைத்துக்‌ 
கொண்டு பொன்‌ மன்றத்துக்கு வந்தார்‌. சிவஞான 
முதிர்ச்சியும்‌, உள்ளுணர்வும்‌ தலைப்பட்டமையினால்‌, 
இறைவன்‌ திருவருட்‌ குறிப்பை உணர்ந்த அவர்‌ 
ம்பலவாணர்‌ திருமுன்‌ நின்றார்‌. மறையவர்களும்‌ 
பிறரும்‌ தி௫வாசகத்திற்குப்‌ பொருள்‌ சொல்லப்‌ 
போகிறார்‌ அவர்‌ என்று பபபல ஆவலுடன்‌. 
, நின்றார்கள்‌. 


“இவரே திருவாசகத்தின்‌ பொருள்‌”” என்று 
- நடராஜப்‌ பெருமானைச்‌ சுட்டிக்‌ காட்டி அப்படியே 
மறைந்தருளினார்‌ மாணிக்கவாசகர்‌, இறைவன்‌ திரு 
வடியில்‌ இணைந்த பரமானந்த முத்தியைப்‌ பெற்றார்‌. 
அன்று ஆனி மாதம்‌ மக நட்சத்திரம்‌. . அம்பலத்தே 
யாடும்‌ சிவபிரான்‌ அவரைப்‌ பாலோடு கலந்த நீராகத்‌ 
ர ஐக்கியப்‌ படுத்திக்‌ கொண்டார்‌. 
செய்காட்டும்‌ கமுகடவித்‌ 
ர்‌ தில்லையுளார்‌ பொருள்கேட்கக்‌. 
கைகாட்டித்‌ தம்‌ உருவம்‌ 
காட்டாமல்‌ அறைந்தவரைட்‌ 
மைகாட்டும்‌ பேரரவப்‌ 
பணியுடையார்‌ தமக்கன்பு 
-மெய்காட்டிப்‌ பாலனுடனே 
மேவியகீர்‌ ஆக்கினார்‌. 


332 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


(செய்‌ - வயல்‌. கமூகடவி - கமுகஞ்சோலை, 
பை-படம்‌, பணி - ஆபரணம்‌. அன்பு மெய்காட்டி. - 
அன்பின்‌ மெய்த்தன்மையை உட னறுப்டுப்‌ புலப்‌ 
படுத்தி.] 

3 

8ஹாணிக்கவாசகர்‌ ஆனி மகத்தில்‌ சிற்றம்பலத்‌ 
தில்‌ நின்றபடியே மறைந்து இறைவனோடு ஒன்றிய 
செய்தியை தினைந்து சிதம்பரம்‌ சென்றேன்‌. வெவ்‌ 
வேறு சமயங்களில்‌ சென்றது உண்டு; ஆனாலும்‌ 
இந்த முறை மாணிக்கவாசகரோடு சம்பந்தம்‌ உள்ள 
இடங்களைக்‌ கண்டு செய்திகளைச்‌ சேகரித்து வர 
(வேண்டும்‌ என்ற ஆசையோடு போனேன்‌. சிதம்‌ 
பரத்தை எத்தனை தடவை தரிசித்தால்‌ என்ன ? 
தெவிட்டுமா 2 “மனிதப்‌. பிறவியும்‌ வேண்டுஉதே 
இந்த மாநிலத்தே?? என்று, அம்பலவாணரைத்‌ 
தரிசிப்பதாக இருந்தால்‌ இந்தப்‌ பிறவியும்‌ வேண்டிப்‌ : 
பெறத்தக்க தென்று அப்பர்‌ சொல்கிறார்‌. அவர்‌ எம்‌ - 
பெருமான்‌. திருமுன்‌ நின்றபோது என்ன. என்ன 
அநுபவத்தைப்‌ பெற்றாரோ? சுந்தரர்‌ “மாறிலா 
மகிழ்ச்சியில்‌ மலர்ந்ததாகச்‌ சேக்கிழார்‌ பாடுகிறார்‌. 
சம்பந்தரும்‌ இங்கே வந்து இன்புற்றார்‌. மாணிக்க 
வாசகர்‌ ஆனந்தக்கடலில்‌ துளைந்தார்‌. இந்த நினைவு 
களோடு சந்நிதியில்‌ நின்றால்‌ நாம்‌ இருபதாம்‌ 
நூற்றாண்டில்‌ வாழ்கிறோம்‌ என்பதை மறந்துவிடலாம்‌. 
சிவகங்கைத்‌ தீர்த்தமும்‌, சிற்சபையும்‌, கோயிலும்‌ 
சிதம்பரத்தில்‌ இன்றும்‌ மக்களின்‌ பக்தியை 
வளர்த்துக்‌ கொண்டு விளங்குகின்‌ றன. 


திருவாசகத்தின்‌ பொருள்‌ 122 


மாணிக்கவாசகருடைய வரலாற்றோடு தொடர்‌: 
புடைய சிற்பங்கள்‌ எவையேனும்‌ இருக்கின்றனவா 
என்று: ஆராய்ந்தேன்‌. கனகசபைக்‌ கீழ்ப்புறத்தில்‌ 
முருகன்‌ சந்நிதிக்குக்‌ கீழே இரண்டு சிற்பங்கள்‌ 
இருக்கின்றன. குருந்த மரத்தடியில்‌ எழுந்தருளியிருக்‌. 
கும்‌ குருநாதர்‌ மாணிக்கவாசகருக்கு உபதேசம்‌ 
செய்யும்‌ கோலமும்‌ தீட்சை செய்யும்‌ கோலமும்‌. 
அமைந்த சிற்பங்களைக்‌ கண்டேன்‌. அவற்றையன்‌ றி. 
வடபுறம்‌ பரி நரியாக்கியது முதலிய திருவிளையாடல்‌ 
சிற்பங்களையும்‌ கண்டேன்‌. திருக்கோயிலில்‌ நால்வர்‌. 
திருவுருவங்களும்‌ பூசிக்கப்‌ பெறுகின்றன. மேற்குப்‌ 
பிராகாரத்தில்‌ அந்த நால்வருடைய பிம்பங்களும்‌ 
இருக்கின்றன. உற்சவ காலங்களில்‌ உலா வரும்‌ 
உற்சவ மூர்த்தியாகிய மாணிக்கவாசகர்‌ மிகமிக: 
அழகிய வடிவத்தோடு விளங்குகிறார்‌. இடக்கையில்‌ 
- புத்தகமும்‌, வலக்கையில்‌ அபயமும்‌ உடையவராக 
அவர்‌ நிற்கிறார்‌. ட 

திருவாதிரை முடியப்‌ பத்து நாளும்‌ ஆலயத்தில்‌ 
தேவார .திருவாசகங்களை ஓதாமல்‌ திருவெம்‌ 
பாவையை மாத்திரம்‌ ஓதுகிறார்கள்‌. அப்போது 
இங்கே உற்சவம்‌ நடைபெறுகிறது. உற்சவ நாள்‌: 
முழுவதும்‌ சுவாமி எழுந்தருளும்போது மாணிக்க. 
வாசகர்‌ எம்பெருமானை நோக்கியபடியே எழுந்தருளு 
வார்‌. ஆனி மகத்தில்‌ மாணிக்கவாசகர்‌ உற்சவம்‌ 
நடைபெறுகிறது. மாணிக்கவாசகரை எழுந்தருளப்‌ 
பண்ணி ஊர்வலம்‌ வந்த பிறகு சந்நிதிக்கு முன்‌ 
கொணர்ந்து ஐக்கியமாவதாகப்‌. ப வித்துத்‌ 
தீபாராதனை செய்கிறுர்கள்‌. -. 


334 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


திருவாசகத்தின்‌ பொருளாகிய கூத்தப்பிரானை 
யும்‌ ஆலயத்திலுள்ள மூர்த்திகளையும்‌ தரிசித்துக்‌ 
கொண்டு ஊருக்குள்‌ மாணிக்கவாசகர்‌ வரலாற்றோடு 
தொடர்புடைய இடங்கள்‌ எவை என்று விசாரிக்கத்‌ 
இதாடங்கினேன்‌. 5 


ஏட்டிஸ்‌ ஏநிமா வாசகம்‌ 

ஜா ணிக்கவாசக சுவாமிகள்‌, சில காலம்‌ 
இங்கே தங்கியிருந்ததாகத்‌ தெரிகிறது. அவர்‌ அவ்‌ 
வாறு தங்கிய இடம்‌ என்று சொல்ல ஏதேனும்‌ இருக்‌ 
கிறதா??? என்று அன்பர்களைக்‌ கேட்டேன்‌. மாணிக்க 
வாசகர்‌ ஒரு தவச்‌ சாலையை அமைத்துக்கொண்டு 
தங்கியிருந்த செய்தியையும்‌, அப்போது இறைவன்‌ 
எழுந்தருளி வந்து திருவாசகத்தையும்‌ திருக்கோவை 
யாரையும்‌ எழுதி இறுதியில்‌ தன்‌ கையெழுத்தையும்‌ 
இட்டான்‌ என்ற செய்தியையும்‌ புராணங்கள்‌ சொல்‌ 
கின்றன அல்லவா? அவர்‌ தங்கியிருந்த இடத்தை 
இப்போது பாதுகாத்து வருகிருர்களா என்பதை 


அறியும்‌ ஆவலுடன்‌ இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்‌ 
மேன்‌. 


“ஆம்‌ இருக்கிறது. இந்த ஊரில்‌ திருப்பாற்கடல்‌ 
என்ற தீர்த்தம்‌ இருக்கிறது. அதனைச்‌ சார்ந்த ஓரிடத்‌ 
தில்‌ மாணிக்கவாசகர்‌ தங்கியிருந்ததாகச்‌ எக்க 
கள்‌”? என்று அன்பர்கள்‌ சொன்னார்கள்‌. 


“அப்படியானால்‌ அந்த இடத்தைப்‌ போய்ப்‌ பார்ப்‌ 
போம்‌”? என்று சொல்லவே, யாவரும்‌ திருப்பாற்கடல்‌ 
தீர்த்தம்‌ உள்ள இடத்தை நோக்கிப்‌ புறப்பட்டோம்‌. 
வடக்குத்‌ திரூுவாசலில்‌ இருந்து தில்லைக்‌ காளியம்மன்‌ 
கோயிலுக்குப்‌ போகிற வழியில்‌ அந்த இடம்‌ இருக்‌ 
கிறது. பரந்த வெளியும்‌ அதற்கு அருகில்‌ குளமும்‌ 
கோயில்களும்‌ இருக்கின்றன்‌. உபமன்யு முனிவர்‌ 
குழத்தையாக இருந்த போது அழுதாராம்‌. அவருக்‌ 


336 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


குப்‌ பாற்கடலையே வருவித்து அளித்தான்‌ சிவபெரு 
மான்‌ என்பது ஓர்‌ ஐதிஹ்யம்‌. அந்தப்‌ பாற்கடலே 
திருப்பாற்கடல்‌ தீர்த்தம்‌ என்ற சிறு குளமாக இருக்‌. 
கிறது. 
பாலுக்குப்‌ பாலகன்‌ வேண்டி அழுதிடப்‌ 
பாற்கடல்‌ ஈந்த பிரான்‌ ப 

என்று திருப்பல்லாண்டில்‌ இக்‌ கதை வருகிறது. 

சிறிய ஊர்களில்‌ உள்ள குளங்களே பாதுகாப்‌ 
பார்‌ இல்லாமல்‌ சிதைந்து கிடக்கும்போது சிதம்பரத்‌ 
திலுள்ள திருப்பாற்கடல்‌. தீர்த்தம்‌ எப்படி இருக்கும்‌? 
அதன்‌ கரையை ஒழு ங்கு படுத்திக்‌ கரையிலுள்ள மதில்‌ 
சுவர்களில்‌ எங்கெங்கோ இருந்த சிற்பத்‌ திருவுநவங்‌ 
கள எல்லாம்‌ கொண்டு வந்து பதித்திருக்கிறார்‌கள்‌. 
தீர்த்தம்‌ பார்க்கலாமேயொழிய நீராடும்‌ நிலையில்‌ 
இல்லை. 

பச்சைத்‌ தண்ணீர்‌ வேண்டுமா, வெந்நீர்‌ 
'வேண்டுமா?'? என்று கேட்கிறார்கள்‌ அல்லவா? 
குளிர்ந்த தண்ணீரைப்‌ பச்சைத்‌ தண்ணீர்‌ என்று 
சொல்கிறோமே; உண்மையில்‌ பச்சைத்‌ தண்ணீர்‌. 
இதோ இருக்கிறது”? என்று நான்‌ அந்தக்‌ குளத்தைச்‌ 
சுட்டிக்‌ காட்டினேன்‌. பாசி படர்ந்து ஒரே பசுமை 
யாகக்‌ காட்சி அளித்தது குளம்‌. அநேகமாகத்‌ 
தலங்களில்‌ உள்ள குளங்களில்‌ பல இதுபோலவே, 
பச்சைத்‌ தண்ணீரை : உடையன ன்பம்‌ அறியாத 
வர்கள்‌ யார்‌? லக்‌ 

திருப்பாற்கடல்‌ மடத்து எல்லைக்குள்‌ நுழையும்‌: 


போது வலப்பக்கத்தில்‌. இந்தக்‌ குளத்தைக்‌ கண்‌ 
டேன்‌. இடப்பக்கத்திலே ஒரு சிறு கோயில்‌: இருக்‌ 


சிதம்பரம்‌ - வடக்குக்‌ கோபுரம்‌, சிவகங்கை தீர்த்தம்‌ பக்கம்‌ 332 








4 
2: வட 
ம்‌ ஷு 
9 உல்கு 
அ ௪௮9 
லி :ே 
2803 
53 24 
ன்‌ 
5௫% 
இடி “6 
ஹ்யூ ஏ 


ே 

௫ 

லி 

£ 

டி 2 

ட்ட ம ல 
ப ணடக்சக்ளா னாவ ட்‌ 

0 ள்‌ 

லி 4 

௮௮ 3 

நக 

வ 

ஷீ 


சித 


.. ஏட்டில்‌ ஏறிய வாசகம்‌ 237. 


கிறது, அது குரு' தமசிவாயர்‌ என்பவருடைய சமாதி 
- என்று:சொன்னார்கள்‌. இத்த இரண்டையும்‌ தாண்டி 
முன்னே சென்றால்‌ இலவ மரங்களின்‌ ,நஇிழலிலை ஒரு 
. சிறிய ஆலயம்‌ இ ருப்பதைக்‌ காணலாம்‌, 

“இங்கேதான்‌ "மாணிக்கவாசகர்‌ தங்கியிருந்‌. 
தார்‌?..என்று சொன்னார்கள்‌. * “இந்தக்‌ கோயிலுக்கு 
என்ன பெயர்‌? என்று கேட்டேன்‌. “ஆவுடையார்‌. 
கோயில்‌ என்றும்‌ "ஆத்மநாதர்‌ கோயில்‌. என்றும்‌ 
வழங்கும்‌!” என்று அன்பர்கள்‌ சொன்னார்கள்‌. இந்தக்‌ 
- கோயிலுக்குள்‌ திருப்பெருந்துறையைப்‌ போலவே, 
உள்ளே... சிவலிங்கம்‌ இல்லை... வெறும்‌... பலி 
பீடத்தையே வைத்துப்‌ பூரிக்கிறார்கள்‌. வீர. சைவர்‌ 
கள்‌ இந்தக்‌ கோயிலைப்‌ பூசித்துப்‌ பாதுகாத்து வரு 
கிறார்கள்‌. இதனை அடுத்துச்‌ சிறு கோயிலில்‌. சிவ 
யோக. “நாயகி சந்நிதி இ நக்கிறது. ஆவுடையார்‌. 
கோயிலில்‌ உள்ளது. போலவே அங்கும்‌ பீடம்‌ 
மாத்திரம்‌. இருக்கிறது. மாணிக்கவாசகர்‌ தி நவருள்‌. 
பெற்ற, திருப்பெருந்துறையை நினைந்து, இங்கும்‌ ஒரு 
சிறிய திருப்பெருந்துறை , அல்லது ஆவுடையார்‌ 
கோயிலை யாரோ , பெரியவர்கள்‌ . அமைத்திருக்கிறார்‌. 
ட. கள்‌. மணிவாசகர்‌ இருந்த இந்த இடத்தில்‌: தனியே 
அவருக்குக்‌ கோயில்‌ இருந்திருக்க வேண்டும்‌. இப்‌ 
- போது காண்க: கிடைக்கவில்லை... ஆனால்‌ . இந்தக்‌ 
கேர்யிலுக்கு வெளியிலும்‌ உள்ளும்‌. மணிவாசக 
ருடையா திருவுருவ த்தைக்‌ உண்டேன்‌. 


308. ப வக்‌ பார்க்கலாம்‌ 


கோயில்‌ வாயிலில்‌ மணிவாசகர்‌ அமர்ந்த திருக்‌. 
கோலத்தில்‌... வீற்றிருக்கிறார்‌. வலக்கையில்‌ ருத்தி 
ராட்ச மாலையைத்‌ குரித் திருக்கிறார்‌... இடக்‌ சரத்தை 
மடிமீது து கிடத்தியிருக்கி ர்‌, பெரும்பாலும்‌ மாணிக்க 
வாசகர்‌ இடக்‌ கரத்தில்‌ சுவடியை வைத்திருக்கும்‌. 
கோலத்தில்‌ இருப்பதே வழக்கம்‌. இங்கேயுள்ள 
தோற்றம்‌ புதியதாக இருக்கிறது. சில சைன விக்கிர. 
கங்கள்‌ மடியின்மீது திருக்கரத்தைக்‌ கிடத்தி வைத்‌ ப 
திருக்கும்‌ கோலத்தில்‌ இருக்கின்றன. இத்த உருவத்‌ 
திலோ வலக்‌ கையில்‌ ஜபமாலை இருக்கிறது. 


எந்தச்‌ சமயத்தில, இவ்வாறு மாணிக்கவாசகர்‌ 
இருந்திருப்பார்‌?" என்று யோசித்தேன்‌. 


்‌... திருவாசகத்தைச்‌ சுவடியில்‌ எழுதிய து ந்த்‌ 
வாசகர்‌ அதனைத்‌ தம்‌ : கையில்‌ வைத்திருக்க 
வேண்டும்‌. ” அழகிய திருச்சிற்றட்பலமுடையானைக்‌ ப 
கண்ட பிறகே திருவாசகம்‌ ஏட்டுச்‌ சுவடியில்‌ புகுந்து 
வடிவம்‌ கொண்ட்து. மாணிக்கவாசகர்‌ தவத்தில்‌ 
அமர்ந்திருந்த "இடம்‌ இது, இங்கேதான்‌ சிவ 
பெருமான்‌ வந்து திருவாசகத்தையும்‌ திருக்கோவை 
ப்‌ எழுதிக்கொண்டான்‌. ப ப 


"இந்த; நினைவு வந்தபோது: அத்தக்‌ காட்சியை ப 
உள்ளத்தே உருவாக்கிப்‌ பார்த்தேன்‌. மாணிக்க 
- வாசகர்‌ திருவாசகப்‌ பாடல்களை ஓவ்வொன்றாக. 
நினைவுக்குக்‌ கொண்டு வருகிறார்‌. அமர்ந்தபடியே 


ஏட்டில்‌ ஏறிய வாசகம்‌ 339. 


வலக்‌ கையில்‌. ஜபமாலை இருக்க இடக்‌ சையை மடி 
மேல்‌ வைத்துக்‌ கொண்டு யோசிக்கிறார்‌; சொல்கிறார்‌. 
எதிர, ஏடும்‌ எழுத்தாணியுமாக இறைவன்‌ இருந்து ' 
எழுதுகிறான்‌. மாணிக்கவாசகர்‌ திருவாசகத்தை 
இறைவனுக்குச்‌ ,சொல்லும்‌ கோலமாக இந்த 
உருவத்தைக்‌ கொள்ளலாம்‌ என்ற எண்ணம்‌ 
தோன்றியது. அந்த உருவத்தை உற்று நோக்‌ 
கிமீனன்‌. கண்ணிலும்‌ கருத்திலும்‌ படம்‌. பிடித்துக்‌ 
கொண்டேன்‌. அன்‌ பர்‌ ராமகிருஷ்ணு காமிராவீலும்‌ 
பிடித்துக்‌ கொண்டார்‌. 


மாணிக்கவாசகர்‌ இருந்து சொல்லச்‌ சிவ 
பெருமான்‌ அவர்‌ சொன்னவற்றை. ஏட்டில்‌ எழுதி - 
னான்‌. என்ன அழகான வரலாறு! இத்தகைய 
எழுத்து வேலையை விநாயகர்‌ செய்த தாக. தரம்‌ மகட்‌ 
டிருக்கிறோம்‌, வியாசர்‌ மகாபாரதத்தைச்‌ "சொல்ல, 
. விநாயகர்‌ தம்‌ கொம்பையே எழுத்‌ தாணியாசவும்‌ மகர 
'மேருவையே ஏடாகவும்‌ கொண்டு எழுதினாராம்‌.. 
அது மிகப்‌ பழைய கதை... 'சிவபெருமரனும்‌ ஏட்டில்‌ 
எழுதும்‌ வேலையை மேற்கொண்டு திருவாசகத்தையும்‌ 
திருக்கோவையாரையும்‌ எழு தினான்‌ என்பதைப்‌. புல 
_ வர்கள்‌ பலவகையில்‌ வருணித்துப்‌ பாடியிருக்கிறார்‌ 
கள்‌. ஒன்று இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது. 
மகாவித்துவான்‌ திரிசிபுரம்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
அவர்கள்‌ பாடிய பாட்டு அது. _ 


பெரிய மனிதர்கள்‌ எதையும்‌ தாம்‌ எழுத்‌. 
மாட்டார்கள்‌. அதற்கென்று குமாஸ்தாக்ககை வைத்‌ 


319 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


திருப்பார்கள்‌. சிவபெருமானைவிடப்‌ பெரிய செல்வன்‌ 
யார்‌ 2. அப்பெருமான்‌. எழுத்து வேலையை, “நீ செய்‌:? 
' என்று ஒருவனிடம்‌ ஒப்பித்துவிட்டான்‌. தாமரைப்‌ 
பூவில்‌ வாழும்‌ நான்முகன்‌ ஓயாமல்‌ ஒழியாமல்‌ தலை 
'களின்மேல்‌ எழுதிக்‌ கொண்டே இருக்கிறான்‌. சிவ 
பெருமான்‌ ஒரு நூல்‌ இயற்றினான்‌. அது. எழுதப்‌ 
படாமலே இருப்பதனால்‌ அதற்கு எழுதாக்‌ கிளவி 
என்றே பெயர்‌ உண்டாகி விட்டது. வேதத்தைச்‌ 
- சுருதி என்றும்‌, கேள்வி என்றும்‌, எழுதாக்‌ கிளவி 
என்றும்‌ சொல்வதை நாம்‌ அறிவோம்‌. இவ்வாறு 
செய்துவிட்டு எழுத்து வேலையே இல்லாமல்‌ 
“இனிதாக அமர்ந்திருக்கிறன்‌ மகாதேவன்‌. இத்த 
"கைய பெருமானை எழுதும்படி செய்துவிட்டார்‌. 
மாணிக்கவாசகர்‌: ஒன்றா, இரண்டா? பலபல பாடல்‌ 
- களைச்‌ சொல்லி எழுதச்‌ செய்தார்‌. ““எழுதியாயிற்றா? 
இதையும்‌ எழுதுங்கள்‌”? என்று நூற்றுக்‌ கணக்கான 
“பாடல்களைச்‌ சொல்லி எழுதும்படி செய்து வேலை 
வாங்கின பெரியவர்‌ அவர்‌. அதோடு இன்னார்‌ எழுதி 
னார்‌ என்பது தெரியக்‌ கடைசியில்‌ கையெழுத்தும்‌ 
'இடும்படிச்‌ செய்தாராம்‌. அவருடைய பாதங்களைத்‌ 
இட்டப்‌ வணங்குவோம்‌. 


இவ்வாறு மாணிக்கவாசகர்‌ துதியை நாகப்பட்‌ 
ஆன புராணத்தில்‌ பிள்ளையவர்கள்‌ அமைத்திருக்‌ 
கிறார்கள்‌. 


ஏட்டில்‌ ஏறிய வாசகம்‌. 341 
எழுதிடும்‌ .வவலை பூமேல்‌: 
இருப்பவன்‌ இயற்றப்‌ போக்கி 
- எழுதுதல்‌. இல்லா..நூல்சொற்று 
,இனிதமர்‌ தருமா தேவை . 
எழுதெழு தெனப்பல்‌ பர்ச்சொற்று 
இயைதரப்‌ பெயரும்‌ ஈற்றில்‌ 
எழுதிடச்‌ செய்த கோமான்‌ 
இணையடி முடிமேல்‌ வைப்பாம்‌. 


பூமேல்‌ இருப்பவன்‌-பிரமதேவன்‌. எழுதிடும்‌ 
வேலை என்றது ஜீவர்களின்‌ - தலையில்‌ நான்முகன்‌ 
எழுதுவதை. போக்கி - திட்டம்‌ செய்து. எழுதுதல்‌ 
இல்லா நூல்‌ - வேதம்‌. மாதேவை - மகாதேவனை. 
பல்‌ பாச்‌ சொற்று - பல பாடல்களைச்‌ சொல்லி. இணை 


அடி - இரண்டு சக்‌. ற. 


திருவாசகத்தைச்‌ சொல்லும்‌ கோலத்தில்‌ 
"மாணிக்கவாசகரை உருவாக்கிய சிற்பி, எழுதும்‌ 
கோலத்தில்‌ அழகிய திருச்சிற்றம்பலவாணனையும்‌ 
உருவமைத்திருக்கலாம்‌. ஆனால்‌ அப்படி அமைந்த: 
திருவுருவம்‌: ஒன்றும்‌ இங்கே காணவில்லை. 


கோயிலுக்கு உள்ளே பீடமே .பூஜைக்குரியதாக 
விளங்குகிறது. அதற்குப்‌. பின்னால்‌ 'சுவரையொட்டி 
இரண்டு மூலையில்‌ இரண்டு திருவுருவங்கள்‌ . நின்ற 
கோலத்தில்‌ இருக்கின்றன, : இடப்‌ பக்கத்திலுள்ளது 
மாணிக்கவாசகர்‌ உருவம்‌. வலப்‌ பக்கத்தே (தரிசிப்‌ 
பவர்களுக்கு) உள்ளது அந்தணனாக வந்த அழகிய 


342 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


சிற்றம்பலவன்‌ உருவம்‌ என்கிறுர்கள்‌. . இவை இரண்‌ 
டூம்‌ தனிக்‌ கோயில்களில்‌ முன்பு இருந்திருக்க வேண்‌ 
டும்‌. கோயிலை யாரோ சிதைத்துவிட்டமையினால்‌ 
உருவங்களைப்‌ பிற்காலத்தில்‌ இங்கே கொண்டு வந்து 
வைத்தார்கள்‌ போலும்‌! . 


மாணிக்கவாசகர்‌ இடக்கையில்‌ சுவடியை 
வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. வலக்கையை உயரே 
தூக்கிக்‌ காட்டுகிறார்‌. திருவாசகத்தின்‌ பொருள்‌ 
யாது என்று கேட்டவர்களுக்கு இவரே என்று 
நடராஜப்‌ பெருமானைக்‌ காட்டும்‌ கோலத்தை. 
நினைந்து சிற்பி வடித்த திருவுருவம்‌. போலும்‌! கையில்‌ 
சுவடி. இருப்பதால்‌ நீச்சயமாக இம்மூர்த்தி மாணிக்க 
_ வாசகர்‌ என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. 


மூர்த்திகளை எல்லாம்‌ வணங்கிவிட்டுப்‌ புறப்‌ 
பட்டேன்‌. 


திருவாசகத்தின்‌ மூல ஏடு ஏதோ ஒரு மடாதிபதி 
யிடம்‌ இருப்பதாகவும்‌, அந்த மடத்திற்கு அம்பலத்‌ 
:தாடிகள்‌ மடம்‌ என்று பெயர்‌ என்றும்‌ சிலர்‌ சொல்லி 
முன்பே கேட்டிருந்தேன்‌. ஆதலால்‌ அந்த 
மடத்தைப்‌ பற்றி விசாரித்தேன்‌. முதல்‌ முதலில்‌ 
அம்பலத்தாடி மடத்திற்குச்‌ சென்று பிறகே திருப்பாற்‌ 
கடல்‌ மடத்திற்குப்‌: போனேன்‌. ஆனாலும்‌ அங்கே 
கண்டவற்றை முன்னாலே சொன்னால்தான்‌ வரலாறு 


- ஏட்டில்‌ ஏறிய வாசகம்‌ ட ட13. 


அடைவாக விளங்கும்‌. ஆகையால்‌. அகத முன்பு... 
- சொன்னேன்‌... 


அம்பலத்தாடி . மடமும்‌ வடக்குச்‌ சந்நிதியி 
. லிருந்து. தில்லையம்மன்‌ கோயிலுக்குப்‌ போகுமிடத்தில்‌ 
தான்‌ இருக்கிறது. அதை, “பாத பூஜை ஸ்ரீலஸீ 
அம்பலத்‌ தாடும்‌ சுவாமிகள்‌ மடாலயம்‌”? என்று சொல்‌ 
கிறார்கள்‌. “அது வீர சைவ மடம்‌. இப்பொழுது 
மடாதிபதி. புதுச்சேரியில்‌ ' "இருக்கிறார்‌. அந்த மடத்‌ 
தின்‌ மூல ஆசாரியருடைய திருநாமம்‌ அம்பலத்தாடு 
வார்‌ என்பது. அவருடைய வரலாறு ஒன்றை அச்சிட்‌ 
- டிருக்கிறார்கள்‌. கர்ண பரம்பரையாக மடத்தைச்‌ 
ர வழங்குவதாகச்‌ சொல்கிருர்‌ 
இப்போதுள்ள மடாதிபதிகள்‌ எத்தனையாவது 
பட்டம்‌ என்று தெரியவில்லை. ஹைதர்‌ காலத்தில்‌ 
இங்கே வந்த படை வீரர்கள்‌ இந்த இடத்தில்‌ 
குதிரைப்‌ பந்தி அமைக்க வேண்டுமென்று சொன்னார்‌ 
களாம்‌. மடாதிபதி அதற்கு இணங்கவில்லை. ஆதலால்‌ 
மடத்தையே இடித்து விட்டார்களாம்‌. அப்போது 
மடாதிபதியும்‌ அடியார்களும்‌ பூஜை முதலியவற்‌ 
றுடன்‌ புதுச்சேரிக்குப்‌ போய்விட்டார்களாம்‌. அது 
முதல்‌ பரம்பரையாக அங்கே இருந்து வருகிருர்கள்‌. 


சகாப்தம்‌ ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தேழாம்‌ 
ஆண்டு (கி. பி. 1714) இங்கே சில திருப்பணிகள்‌ 


நடந்ததைத்‌ தெரிவிக்கும்‌ கல்வெட்டு ஒன்று இருக்‌ 


341 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


கிறது. அப்போது மடாதிபதியாக இருந்தவர்‌ ஒன்ப , 
தாம்‌ பட்டத்தில்‌ தலைவராக இருந்தார்‌. ஆகவே. 
அவருக்கு முன்‌ எட்டுப்‌ பேர்‌ மடாதிபதி 
களாக இருந்திருக்க வேண்டும்‌. மடத்தைச்‌ சார்ந்த 
வர்கள்‌ . இந்த மடத்தின்‌ முதல்‌: ஞானாசிரியர்‌ 
மாணிக்கவாசகர்‌ காலத்திலேயே இருந்தவர்‌ என்று: 
சொல்கிறார்கள்‌. 

மேலே சொன்ன கல்வெட்டைக்‌ கொண்டு 
்‌ பார்த்தால்‌ முதல்‌ மடாதிபதி அவ்வளவு பழங்காலத்‌ 
தில்‌ இருந்தார்‌ என்று சொல்ல இயலாது. அவர்கள்‌: 
சொல்லும்‌ வரலாற்றையும்‌ கொஞ்சம்‌ தெரிந்து கொள்‌: 
ளலாம்‌, ப 

மாணிக்கவாசகர்‌ மறைந்த நாளுக்குப்‌ பின்‌ 
நாளில்‌ பஞ்சாட்சரப்படியில்‌ இருந்த திருவாச 
கத்தைத்‌ தில்லைவாழ்‌ அந்தணர்கள்‌ எடுத்து வைத்‌ 
திருந்தார்கள்‌. அதனைத்‌ தங்களுக்குத்‌ தரவேண்டு 
மென்று அங்கே குழுமியிருந்த மடாதிபதிகளும்‌, சிவ 
னடியார்களும்‌, மற்றும்‌ பல அன்பர்களும்‌ கேட்டாம்‌' 
கள்‌. அவர்கள்‌ மறுத்தார்கள்‌. அப்போது அச்ரீரியாக 
ஒரு குரல்‌ : கேட்டது. “இந்தச்‌ .சுவடியைச்‌ ...சிவ. 
"கங்கையில்‌ கொண்டுபோய்‌ விடுங்கள்‌. அது யாரு: 
டைய கரத்தில்‌ சேர்கிறதோ அவரே. அதற்கு , உரிய. 
வராவார்‌'? என்றது அக்குரல்‌. 

அப்படியே ப அந்தணர்கள்‌ ்‌ -அச்சுவடியைத்‌ 

தங்கத்‌ தாம்பாளத்தில்‌ _ ப "வைத்துச்‌ சிவகங்கையில்‌' 
விட்டார்கள்‌. அப்போது அது” ர ட்துமு நின்றிருந்த 


- ஏட்டில்‌ ஏறிய-வாசகம்‌ 345 


வீர சைவர்‌ ஒருவரிடம்‌ வந்து சேர்ந்தது. அவரே 
அம்பலத்தாடுவார்‌. அவர்‌ 'சுவடியைத்‌ தம்‌ பூஜை 
பில்‌ வைத்துப்‌ “போற்றிப்‌ பூசித்து வந்தார்‌. 
அவருடைய பெருமையை உணர்ந்து. யாவரும்‌ 
பாராட்டினர்‌. அம்பலத்தாடுவார்‌ ஒன்பது கட்டுகள்‌ 
- கொண்ட மடம்‌ அமைத்துப்‌ பலருக்கு ஞான உப 
கேசம்‌ செய்துகொண்டு வாழ்ந்தார்‌. அவர்‌ பரி 
பூரணம்‌ அடைந்த பிறகு வழிவழியே துறவிகள்‌ 
அந்த மடத்துக்குத்‌ தலைவர்களாக இருந்து திரு 
வாசகம்‌ உள்ள பெட்டகத்தைப்‌ பூசித்து வருகிறார்‌. 
கள்‌. 

இதுதான்‌ அந்த வரலாறு. | 

சிதம்பரத்தில்‌ இப்போது அம்பலத்தாடுவார்‌ 
மடம்‌ வெறும்‌ கீற்றுக்‌ கொட்டகையாக இருக்கிறது. 
- அம்பலத்தாடுவார்‌ சுவாமிகளின்‌ சமாதியில்‌ ஒரு சிவ 
லிங்கப்‌ பெருமானையும்‌, நடராஜ மூர்த்தியையும்‌ 
வைத்துப்‌ பூசித்து வருகிறார்கள்‌. வேறு ஓரிடத்தில்‌ 
அம்பலத்தாடுவார்‌ பூசித்த மூர்த்திகள்‌. சிலவற்றை 
வைத்து வழிபடுகிறார்கள்‌. எல்லாப்‌ பு பூஜையும்‌ த 
சைவர்கள்‌ நடத்தி, வருகிறார்கள்‌. 


புதுச்சேரியில்‌ இருக்கும்‌ இந்த மடத்தின்‌ தல்வர்‌ 

கள்‌ பூசித்து வரும்‌ திருவாசகப்‌ பெட்டகத்தை யாரும்‌ 
திறந்து பார்த்தால்‌ தீங்குவரும்‌ என்று சொல்கிறுர்கள்‌. 
திருவாசகத்திற்கே அமைந்த சிறப்புக்களுள்‌ 

- ஒன்று அதனை எழுதிய ஏடு பூஜைக்கு உரியதாக 


... இல்லை. 


346 ப வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


இருப்பது. இன்னும்‌ பல சிவனடியார்கள்‌ திருவாசக. 
ஏட்டைப்‌ பூசித்து - வருகிறார்கள்‌. செட்டிநாட்டில்‌ 
உள்ள ஓர்‌ அன்பர்‌ சமீபத்தில்‌ திருவாசகத்தை. 
வெள்ளி ஏடுகளில்‌ எழுதி வைத்துப்‌ பூசித்து வரு. 
கிருர்‌. இத்தகைய பெருமை மற்ற நூல்களுக்கு 


இதற்குக்‌ காரணம்‌ சிவபெருமானே திரு 
வாசகத்தை ஏட்டில்‌ எழுதினான்‌ என்ற எண்ணமாக. 
இருக்கலாம்‌. அந்த நினவினால்‌ திருவாசக 
ஏட்டைப்‌ பூஜையில்‌ வைத்து வழிபட வேண்டும்‌ 
"என்ற எண்ணம்‌ தோன்றி அதை முதலில்‌ செய்து 
வழிகாட்டிய பெரியார்‌ ஸ்ரீ அம்பலத்தாடுவாராக 
இருக்கலாம்‌. அவர்‌ . தோற்றுவித்த இந்த வழி 
பாட்டை மிக முக்கியமான கடமையாக அவர்‌ வழி. 
வந்த மடாதிபதிகள்‌ 'மேற்கொண்டிருக்கிருர்கள்‌. 
அதனைக்‌ கண்டு. மற்ற அடியார்களும்‌ அருவாக்க 
ஏட்டுப்‌ பூஜையை மேற்கொண்டிருக்கலாம்‌. 


இது ஊகமேயொழிய இப்படித்தான்‌ நட ந்தது 
என்று உறுதியாகச்‌ சொல்ல இயலாது. 


தமிழ்‌ நாட்டில்‌. திருவாசகம்‌ எழுதிய ஏட்டுக்கு . 
எத்தனை பெருமை கொடுத்திருக்கிறார்கள்‌! திருவாச - 
கம்‌ தமிழர்‌ உள்ளத்தில்‌ மிகமிக ஆழமாகப்‌ பதிந்த 
நூல்‌ என்பதையே. இந்த. ரத எல்லாம்‌ 
காட்டுகின்றன... | 

மாணிக்கவாசகர்‌ தில்லையில்‌ ஒளியூடே. கலந்‌ 


தார்‌. அவருடைய அருளமுத வாக்காகிய திருவாசகம்‌ 
இறைவன்‌ எழுதிய நூலாக, பூசிக்கும்‌ ஏடாக மக்கள்‌: . 


ஏட்டில்‌ ஏறிய வாசகம்‌ ப 347 


உள்ளத்திலே இடம்‌ கொண்டிருக்கிறது. மாணிக்க 
வாசகர்‌ ஒளியில்‌ கலந்து மறைந்த இடமும்‌, மணிவாக்‌. 
_ காகிய திருவாசகம்‌ ஏடாக உருப்பெற்று வெளியிட்ட ப 
இடமும்‌ தில்லையாகிய கோயிலே. :.. 


“சவ சமய ஆசாரியர்களாரகிய நால்வர்‌ 
பாடிய தலங்கள்‌ எவ்வாறு இருக்கின்றன? அங்கே 
ஏன்ன என்ன சிற்பங்கள்‌ தக சமித்திரத்திற்‌ 
கூரிய செய்திகள்‌ யாவை ? இலக்கியத்‌ தொடர்பு 
உண்டா ?” என்று ஆராயவேண்‌௫ம்‌' என்பது என்‌ 
ஆகை நால்வரும்‌ போய்ப்‌" பாடிய தலங்களுக்கு 
எல்லாம்‌ சென்று அங்குள்ள செய்திகளையும்‌ காட்சி 
களையும்‌ தொகுத்து வெளியி௫ுவதென்பது ஒரு தனி 
- மனிதனால்‌ செய்து நிறைவேற்றக்கூடியது அல்லவே 
ஆதலால்‌ ஏதேனும்‌ ஒரு வரையறை செய்து 
கொண்டு ஓரளவுக்கு இந்த நோக்கத்தைச்‌ செயலாஜ்‌ 
- றலாம்‌ என்று எண்ணினேன்‌. நால்வரும்‌ திருவவ 
தூரம்‌ செய்த தலங்கள்‌, அருள்‌ பெற்ற இடங்கள்‌, 
முத்தி பெற்ற திருப்பதிகள்‌ ஆகியவற்றைப்பற்றி 
மாத்திரம்‌ எழுதலாம்‌ என்று தோன்றியது. அப்படியே 
சீகாழியில்‌ தொடங்கின .இந்த யாத்திரை சிதம்பரத்‌ 
தில்‌ . வந்து "நிறைவேறியது: போனா இடங்களில்‌ 
அன்பர்கள்‌ வரவேற்று. உபசரித்ததைச்‌ சொல்வதா ? 
- அங்கங்கே வழங்கும்‌ வரலாறுகளை ஆர்வத்துடன்‌- 
தெர்வித்ததைச்‌ சொல்வதா? தலங்களின்‌ சம்பந்த 
மான நூல்களை உதவிய உபகாரத்தைச்‌ சொல்வதா 7 
அத்தகைய ஆதரவு இல்லாவிட்டால்‌ இவ்வளவு 
செய்திகளைத்‌ தொகுத்திருக்க முடியாது... 


348 வாருங்கள்‌ பார்க்கலாம்‌ 


பயணக்‌ ' ஈ௩ட்டுரையாக அறுபவங்களைத்‌ 
இதாகுத்து. எழுதிவிடலாம்‌. கர்ண பரம்பரைச்‌ 
செய்திகளையும்‌ ஒழுங்குபண்ணிச்‌ சொல்லலாம்‌: 
படித்த இலக்கியங்களிலே காவும்‌ வரலாறுகளையும்‌ 
எழுதலாம்‌. ஆனால்‌ அங்கங்கே உள்ள சிற்பங்களை 
யும்‌, மூர்த்திகளையும்‌, கோயிலையும்‌, குளத்தையும்‌ 
நிழத்படமாக எடுக்க வேண்டுமே. அதற்கு 
ஒரு சஞ்சீவி . எனக்குக்‌, கிடைத்தார்‌." மாயூரம்‌ 
“போட்டோக்‌ கலைஞர்‌ ஸ்ரீ என்‌. ராமகிருஷ்ணாவைக்‌ 
தான்‌ சொல்கிறேன்‌. ரெயிலிலும்‌, காரிலும்‌ என்‌ 
னுடன்‌ வந்தார்‌. கழியிலும்‌, கானலிலும்‌ வந்தார்‌. 
எதை எடுக்கச்‌ சொன்னாலும்‌ எடுத்தார்‌. அவருக்கு 
அன்‌ நன்றியைத்‌ தெரிவிப்பது என்‌ கடமை. : 


சீகாழ்‌ முதல்‌ பதின்மூன்று தலங்களுக்கு நால்‌ 
வரின்‌ நினைவு என்னை அழைத்துச்‌ சென்றது. சென்று 
தரிசித்த நாட்கள்‌ சிலவேயானாலும்‌ அந்தப்‌ பயணங்‌ 
களையும்‌ அப்போது கண்ட காட்சிகளையும்‌ நினைந்து 
"இன்புறும்‌ நாட்கள்‌......2 ஆம்‌. என்‌ வாழ்நாள்‌ முழு 
வதுமே அந்த இன்ப நினைவு இருக்கும்‌. 








ட 
ப்‌ 


லை 


நவ 


131, 
ர்‌ 


1] 


0 
1 

ட்‌. 
௨3 


(8 


அட்ட 


[ல 


௫) (ம 


டக 


அள 
ம்‌ 


ஆதி த னது யன படு 
(ம ஸு] 


னி 


நவ 


அந்க்ரு 
வ்‌ 


ஷு 


ந்தர்‌ 
10 


9 | 


வெரி 


423] 
நச 
டு 


ம்‌ 


32 


ராவி அ இ ௮ 


ரு 


்‌. 


ட்டன 
19110 


டா 


35 





5 





99. 


34 


பட ம்‌ 


ர்‌ 


ம்‌ 
ம்‌ 


॥்‌ 


எத்‌ 


இ] ஜெ 


3 


ட, 


௬  * ஆனி அடிய ஆடு அ 


அமி. 





8க்கிரி 0 கிர்‌ இாப்ரச 





1 தற்றகர இரர்ருர்கமு்‌ 56 


